மகா சிவசக்தி 


எப்படி இப்படியோர்‌ நூல்‌ வெளியிடவேண்டுமென்ற எண்ணம்‌ உதித்தது...? எப்படி 
இத்தனை நுட்பமான தகவல்களைத்‌ திரட்ட முடிந்தது...? எப்படி இத்தனை தேவி ஓவியங்களும்‌, 
அதற்கான மந்திரங்களும்‌ ஒரே நூலில்‌ ஏற்றப்பட்டன...? எப்படி கால்‌ டெம்மி அளவும்‌, 504 
பக்கங்களும்‌ உடைய பெரிய புத்தகத்துக்கு ரூ.380/- என்ற அடக்க விலை வைக்கப்பட்டது...? 

இப்படி ஏராளமான “எப்படிகளை' நமக்குள்ளே விதைத்து மலைக்க வைக்கிறது “மகா சிவசக்தி: 
என்னும்‌ நூல்‌ ஆயின்‌ இக்கேள்விகளுக்கு ஒற்றை வரியில்‌ பதிலும்‌ சொல்லி விடலாம்‌. ஆம்‌... 
அந்தப்‌ பதில்‌, 'திருவாவடுதுறை ஆதீனம்‌' என்பதே! 

உலகின்‌ தொன்மையான சமயமான சைவம்‌, இறைவனை அம்மையப்பராகவே காட்டித்‌ 

தருகிறது. _சக்தியைக்கூட சிவனுக்கு அந்நியமாக நினைக்கும்‌ 'புத்திசாலிகளும்‌', “பராசக்தியே 
சிவனுக்கும்‌ மேலானவள்‌: என்னும்‌ தீவிர சாக்தர்களும்‌ அங்கொருவர்‌, இங்கொருவராய்‌ எப்போதும்‌ 
உண்டு. ஆயின்‌ பக்திச்‌ சுவையின்‌ ரசானுபவம்‌ தெரிந்த மகாத்துமாக்கள்‌, 'புனிதரும்‌ நீயும்‌ என்‌ புந்தி 
எந்நாளும்‌ பொருந்துகவே' என்று பிரார்த்தித்து, ஆதி தம்பதியை வணங்கி உய்வார்கள்‌. அப்படியோர்‌ 
- உன்னத வழியில்‌ நிற்பவர்களே தொடர்ந்து திருவாவடுதுறை ஆதீனத்தை அலங்கரித்து 
வருகின்றனர்‌. 

न இந்த ஸ்ரீமடத்தின்‌ பத்தாவது குருமகா ஸந்நிதானம்‌, சங்கரன்கோயில்‌ காந்திமதி அம்மனுக்கு 
தாடங்கம்‌ சமர்ப்பித்து, ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையும்‌ செய்தவர்‌. பதினேழாவது பட்டமான அம்பலவாண 
தேசிகர்‌, திருவிடைமருதூர்‌ மகாலிங்க ஸ்வாமி ஆலயத்தில்‌ உள்ள மூகாம்பிகை சந்நிதியில்‌ மகா 
மேருவை நிறுவியவர்‌. இந்த முனி புங்கவர்களிலிருந்து தொடங்கி, இன்றைய குரு மகா 
ஸந்நிதானமாக வீற்றிருக்கும்‌ சிவப்பிரகாச தேசிக பரமாச்சார்யர்‌ வரை அனைவருமே அம்பிகையிடம்‌ 
ஒப்பற்ற பக்தி பூண்டவர்கள்‌. அதன்‌ வெளிப்பாடாகத்‌ தான்‌ 'மகா சிவசக்தி' நூல்‌ மலர்ந்துள்ளது. 

ஆன்மீகத்‌ தகவல்‌ களஞ்சியங்களை உருவாக்குவதில்‌ ஒப்பற்றவராகத்‌ திகழ்பவர்‌ 
திருவிடைமருதூர்‌ எஸ்‌. நாராயணசுவாமி, இவருடைய கைவண்ணத்தில்‌ ஏற்கெனவே பல அரிய 
நூல்கள்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. இப்பெருமகனாரே “மகா சிவசக்தி'க்கும்‌ நூலாசிரியராக 
விளங்கியுள்ளார்‌. ்‌ 
இந்நூலில்‌ சக்தி முத்திரைகள்‌, ஆயுதங்கள்‌, வாகனங்கள்‌, சக்தித்‌ தலங்கள்‌, அம்பிகை 
பிரதிஷ்டை, பூஜை முறைகள்‌ என அனைத்தும்‌ விளக்கப்பட்டுள்ளன. அதுமட்டுமின்றி பல்வேறு 
புராண, தந்திர, யோக சாத்திர நூல்களிலிருந்து பல்வகை சக்தி தியானங்கள்‌ திரட்டப்பட்டு 
வழங்கப்பட்டுள்ளன. தேவி மகாத்மியத்தில்‌ கூறப்படும்‌ பராசக்தியின்‌ 64 வீலா ரூபங்களும்‌, சுமார்‌ 
நானூறுக்கும்‌ மேற்பட்ட ஓவியங்களும்‌ இந்தப்‌ புத்தகத்தை அலங்கரிக்கின்றன. 
நூலின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ இடம்பெறும்‌ துர்க்கா, லட்சுமி, சரஸ்வதி அஷ்டோத்திரங்கள்‌, 
லலிதா த்ரிசதி நாமாவளி, தல புராணங்களில்‌ உள்ள அம்பிகையின்‌ துதிகள்‌ ஆகியன சக்தி 
பக்தர்களுக்குப்‌ பேருதவியாக அமையும்‌. a 
அரிய நூல்களை வெளியிட அனைவருமே தயங்குகின்ற காலகட்டம்‌ இது. இந்தச்‌ 
சூழ்நிலையில்‌, இப்படியோர்‌ புத்தகத்தை வெளியிட அருளாணை வழங்கிய சீர்வளர்சீர்‌ சிவப்பிரகாச 
தேசிக பரமாசார்ய ஸ்வாமிகளுக்கு, சைவ உலகம்‌ என்றென்றும்‌ நன்றி பாராட்டும்‌. 
வெளியீடு 
திருவாவடுதுறை ஆதீனம்‌ சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையம்‌ மற்றும்‌ ஆய்வு மையம்‌, 
ஆர்‌ திருவாவடுதுறை - 609 803. 
பக்கங்கள்‌: 504, விலை ரூ.350 /- 
தமிழன்‌ எக்ஸ்பிரஸ்‌ (நூல்‌ நயம்‌) 
ஜூன்‌ 4-10, 2003, பக்கம்‌ 40. 


உரிமைபதிவு 
ரிவளிமீடு எண்‌: 493 
விலை ரூ.350.00 


THIRUVAVADUTHURA! - GOS 805, 
TAMIL NADU = £0 UTH INDIA 


சிவனோடு என்றும்‌ பிரியாது வீளங்கி AEM செய்பவள்‌ சக்தி. எந்த தெய்வத்தை யார்‌ 
வேண்டி நின்றாலும்‌ சிவனோடு தானும்‌ (மாதொருபாகன்‌) வந்து அருள்‌ செய்வாள்‌. 
சிவாலயங்களில்‌ இச்சக்தி மூலசக்தியாகவும்‌, யோகசக்தியாகவும்‌, போகசக்தியாகவும்‌, 
வீரசக்தியாகவும்‌, இச்சாசக்தியாகவும்‌, கிரியாசக்தியாகவும்‌, ஞானசக்தியாகவும்‌ 
விளங்குகின்றாள்‌. பல்வேறு தலங்களில்‌ அம்பிகையானவள்‌ பல நிலைத்‌ திருக்கோலங்கள்‌ 
கொண்டு சிவபெருமானை பூசித்து இன்னருள்‌ புரிகின்றாள்‌. இவளது தனித்த ஆலயங்கள்‌ 
யாவும்‌ காமகோட்டம்‌ என்று போற்றப்படுகிறது. சங்க கால இலக்கியங்கள்‌, வேதம்‌, 
புராணங்கள்‌, ஆகமங்கள்‌, தலபுராணங்கள்‌, மந்திர தந்திரங்கள்‌, கல்ப நூல்கள்‌, மந்திர 
சாஸ்திர நூல்கள்‌ யாவும்‌ இவ்வன்னையின்‌ மேதா விலாசத்தையும்‌ விரிவாகக்‌ கூறுகின்றன. 
கிராமக்‌ கோயில்கள்‌ முதற்கொண்டு பெரிய சிவாலயங்கள்‌, அம்பிகை ஆலயங்கள்‌ இவற்றில்‌ 
விளங்கும்‌ இவ்வன்னை, நின்றும்‌, இருந்தும்‌ அருளுவதோடு எண்ணிலா கரங்களோடும்‌ 
ஆயுதங்களோடும்‌ தரிசிப்போர்‌ வியக்கும்‌ வண்ணம்‌ அருள்காட்சி வழங்குகின்றாள்‌. இவ்‌ 
ஆதீனத்தின்‌ ஞானபீடத்தில்‌ எழுந்தருளி விளங்கும்‌ சீர்வளர்சீர்குரு மகாசன்னிதானம்‌ அவர்கள்‌ 
அருளாணையின்படி ஆதீனப்‌ பதிப்பாக இந்நூல்‌ நூற்றுக்கும்‌ மேற்பட்ட மகாசிவசக்தியின்‌ 
ரூபங்களோடுதியானம்‌, விளக்கங்கள்‌, பூஜா முறைகள்‌, மந்திரங்கள்‌ மற்றும்‌ துதிகள்‌ யாவும்‌ 
ஒருசேர எழுதி தொகுக்கப்பெற்று உலா வருகின்றது. சிவாச்சாரியர்களுக்கும்‌, முனைவர்பட்ட 


ஆராய்ச்சியாளர்களுக்கும்‌, ஓவியக்‌ கலைஞர்களுக்கும்‌, சிற்பக்‌ கலைஞர்களுக்கும்‌, 
தொல்லியல்‌ ஆராய்ச்சியாளர்களுக்கும்‌ இது ஒர்‌ அருள்‌ நூலாக சிவசக்தி ஞானக்‌ கலைம்‌ 
பெட்டகமாக விளங்குதல்‌ ஆகும்‌. யாவரும்‌ இந்நூலைப்‌ பெற்று சிவசக்தியின்‌ அருளுக்குப்‌ 
பாத்திரர்களாகுக. 


௨, 
சிவமயம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


மகா சிவசக்தி 


(Encyclopaedia of Maha Sivasakthi in 
Agamas - Puranas - Tantras and Silpa Sastras) 


0 सक 


7017358 


Sarasvall Mahal Library. Thanjavur 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ திருவாவடுதுறை ஆதனம்‌ 
23-ஆவது குரு மகாசன்னிதானம்‌ 
சீர்வளர்சீர்‌ சிவப்பிரகாச தேசிக பரம ஈச்சாரிய சுவாமிகள்‌ 
அவர்களின்‌ 20-ஆவது ஆண்டு அருளாட்சியில்‌ 
வெளியிடப்பெறுவது 


நரல்‌ ஆசிரியர்‌ 
| 
திருவிடைமருதூர்‌ 
5. நாராயணசுவாமி, M.A.(Phil), M.A.(His), M.Ed., Dip. in Sanskrit. 
சிவாகமம்‌ மற்றும்‌ சிற்ப ஆராய்ச்சித்துறை, 


இருவாவடுதுறை ஆதீனம்‌ சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையம்‌ மற்றும்‌ ஆய்வு மையம்‌. 


திருவாவடுதுறை. 


திருவாவாருதூறை PD coum 
25.5.2905 


உ 
சிவமயம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


குருமரபு வாழ்த்து 


கயிலாய பரம்பரையிற்‌ சிவஞான 
போதநெறி காட்டும்‌ வெண்ணெய்‌ 

பயில்வாய்மை மெய்கண்டான்‌ சந்ததிக்கோர்‌ 
மெய்ஞ்ஞான பானு வாகிக்‌ 

குயிலாரும்‌ பொழிற்றிருவா வடுதுறைவாழ்‌ 
குரு நமச்சிவாய தேவன்‌ 


சயிலாதி மரபுடையோன்‌ தருமரபு 
நீடுழி தழைக மாதோ. 


- மாபாடியகாரர்‌ 
அருள்திரு மாதவச்‌ சவஞான சுவாமிகள்‌. 


£ குருமுதல்வர்‌ 
ருள்திரு நமசிவாயமூர்த்திகள்‌ 


“1717 SAL) ९० 
7175042175 


உ 
சிவமயம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


ஆதீனம்‌ குருமுதல்வர்‌ அருள்வரலாற்றுச்‌ சுருக்கம்‌ 


உலகம்‌ ஓர்‌ குலம்‌; உலகு அனைத்தும்‌ இன்புறவேண்டும்‌ என்ற பரந்த மனம்‌ படைத்தது ஆசாரியப்‌ 
பரம்பரை. திருக்கயிலையில்‌ உண்டாகிய இப்பரம்பரை காலம்‌ பல. கடந்து இடையறாது இந்நாள்‌ வரை வளர்ந்து 
வருகிறது. கயிலைப்‌ பரம்பரையின்‌ மெய்கண்ட சந்தான ஆசாரியர்களில்‌ ஸ்ரீஉமாபதி சிவாசாரியரிடம்‌ உபதேசம்‌ 
பெற்ற ஸ்ரீ அருணமச்சிவாயரிடம்‌ தீட்சை பெற்றவர்‌ ஸ்ரீசித்தர்‌ சிவப்பிரகாசர்‌. அவரிடம்‌ சிவஞான அபிஷேகமும்‌, 
ஆசாரிம பரம்பரையைப்‌ பாதுகாத்துவர திருஆணையும்‌ பெற்று, திருவாவடுதுறையில்‌ ஆதீனத்தைத்‌ தோற்று 
வித்த முதற்பெரும்குருமூர்த்திகள்‌ ஸ்ரீநமசிவாயமூர்த்திகள்‌. 

இவர்கள்‌ சோழ மண்டலத்தில்‌ மயிலாடுதுறைக்கு அருகில்‌ உள்ள மூவலூரில்‌ பரம்பரை சைவ வேளாளர்‌ 
குலத்தில்‌ தோன்றியவர்கள்‌. இவர்களது பிள்ளைத்‌ திருநாமம்‌ வைத்தியநாதன்‌ என்பது. இளம்‌ பிராயத்தில்‌ இவர்கள்‌ 
தம்‌ பெற்றோருடன்‌ புள்ளிருக்கு வேளூரில்‌ (வைத்தீஸ்வரன்கோயில்‌) ஸ்ரீவைத்தியநாதப்‌ பெருமானை 
வழிபட்டுத்‌ திருவருளில்‌ ஒன்றிய சிந்தையினராக மனமுருகி நின்றபோது, பெருமானே ஒரு சிவாசாரியர்‌ திருமேனி 
தாங்கி வந்து சிவலிங்கத்‌ திருமேனி ஒன்றினைத்‌ தந்தருளிய பேறுடையவர்கள்‌. 

' தலயாத்திரையாகத்‌ தம்‌ அடியார்‌ திருக்கூட்டத்துடன்‌ மூவலூர்‌ சேர்ந்த ஸ்ரீசித்தர்‌ சிவப்பிரகாசர்‌, சிறிய 
பெருந்தகையாராக விளங்கிய வைத்தியநாதரைக்‌ கண்டார்கள்‌. சிவஞானப்‌ பேற்றிற்கு உரிய குறிகளையும்‌ 
திருவருட்‌ குறிப்பையும்‌ உணர்ந்து, பெற்றோர்‌ இசைவுடன்‌ பிள்ளையைத்‌ தம்முடன்‌ அழைத்துக்‌ கொண்டு 
திருவாவடுதுறையை அடைந்தார்கள்‌. 

அங்கு ஸ்ரீசித்தர்‌ சிவப்பிரகாசர்‌ அப்பிள்ளைக்கு ஞானதீக்கை புரிந்து நமச்சிவாயம்‌ என தீட்சாநாமம்‌ சாத்தி, 
குரு பரம்பரையில்‌ தாம்‌ பெற்ற சிவஞான உபதேசத்தை அருளிச்‌ சிவாஞானானந்த அனுபவம்‌ கைவருமாறு 
அநுக்கிரகம்‌ செய்தார்கள்‌. குருமரபில்‌ தாம்‌ பெற்ற ஸ்ரீஉமாபதி சிவாசாரியர்‌ பூஜை செய்த ஸ்ரீஞான மாநடராசப்‌ 
பெருமானையும்‌, தம்முடைய ஆன்மார்த்த மூர்த்தியையும்‌ பூஜித்து வரும்‌ அதிகாரத்தையும்‌ வழங்கினார்கள்‌. தாம்‌ 
வீற்றிருந்த இடத்தில்‌ வரை கீறி அமைக்கப்பெற்ற அறையுள்‌ அமர்ந்து சைவ சித்தாந்த மரபு தழைக்க சிவஞானோப 
தேசம்‌ செய்துவர ஆணையருளி, தாம்‌ திருமறைக்‌ காட்டிற்குச்‌ சென்றருளினார்கள்‌. 

ஸ்ரீநமச்சிவாய தேசிக மூர்த்திகள்‌ தம்‌ ஞானாசிரியர்‌ திருவாணையின்‌ வண்ணம்‌ அவர்‌ வகுத்த அறையி 
லிருந்து, வரும்‌ பக்குவ ஆன்மாக்களுக்கு சிவஞான உபதேசம்‌ அருளி சுத்தாத்துவித சைவ சித்தாந்த பரிபாலனம்‌ 
செய்து வந்தார்கள்‌. 

இவ்உண்ணம்‌ ஆதீன முதற்பெரும்‌ குருமூர்த்திகளாக வீற்றிருந்து சுத்தாத்வித சைவ சித்தாந்த நன்மரபு 
தழைக்கச்‌ செய்த ஸ்ரீநமச்சிவாயமூர்த்திகள்‌, தங்கள்‌ குரு சந்தானம்‌ வளர்ந்தோங்கி வர, அம்பலவாண தேசிகருக்கு 
ஞானாபிஷேகம்‌ செய்து துவிதீய ஆசாரியராக அமைத்து, ஒரு தை மாதம்‌ அசுவதி நன்னாளில்‌ சித்தாந்த சுத்தாத்வித 
முக்தி அடைந்தருளினார்கள்‌. ஆதீனக்‌ குருமுதல்வர்‌ ஞான சமாதித்‌ திருக்கோயிலில்‌ நாள்தோறும்‌ இரு காலம்‌ 
பூசைகள்‌ நடைபெற்று வருகின்றன. மாதந்தோறும்‌ அசுவதி நட்சத்திரத்தில்‌ குருமூர்த்திகளின்‌ தோத்திரப்‌ 
பனுவல்கள்‌ பாராயணம்‌ செய்யப்படுகின்றன. 

பிரதி வருடம்‌ தை மாதம்‌ அசுவதி நன்னாளில்‌ (மகரத்தலைநாள்‌) ஆதீன முதற்பெரும்‌ குருமூர்த்திகளாக 
விளங்கும்‌ ஸ்ரீநமச்சிவாயமூர்த்திகளின்‌ குருபூஜை வழிபாடுகள்‌ 10 நாட்கள்‌ சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. 

மேலும்‌ ஸ்ரீநமச்சிவாயமூர்த்திகளின்‌ திருமேனியானது மூவலூர்‌ (அவதார இல்லம்‌), திருநெல்வேலி 
நெல்லையப்பர்‌ கோயில்‌, விக்கிரமசிங்கபுரம்‌ சிவந்தியப்பர்‌ கோயில்‌, திருநெல்வேலி சந்தி விநாயகர்‌ கோயில்‌, 
சுசீந்திரம்‌ ஈசான்ய மடம்‌ ஆகிய தலங்களில்‌ பிரதிட்டை செய்யப்‌ பெற்று, பூசையும்‌ நடைபெறுகின்றன. தை 
அசுவதி நன்னாளில்‌ ஒட தலங்களில்‌ சிறப்பு ஆராதனைகளும்‌ மாகேசுவர பூசைகளும்‌ நடைபெறுகின்றன. 

மேலும்‌ திருவாவடுதுறையில்‌ நிகழும்‌ (தை-அசுவதி) குருபூசை பத்து நாட்களில்‌ - 5-ஆம்‌ திருநாளில்‌ 
தமிழ்‌ மூதறிஞர்‌ ஒருவர்க்குச்‌ சிறப்பும்‌ (மகா வித்துவான்‌ நினைவுப்‌ பரிசு), குருபூசை நன்னாளில்‌ சித்தாந்த சைவப்‌ 
பணியில்‌ நூறு ஆண்டுகளையும்‌ கடந்து வளர்ந்து வரும்‌ சித்தாந்த சபைக்குச்‌ “சித்தாந்த சுடர்‌ நிலையம்‌” எனும்‌ 
விருதினையும்‌ வழங்கியருளுகின்றார்கள்‌. 

இவ்வாறாக ஸ்ரீநமச்சிவாயமூர்த்திகளின்‌ வழிவழி வருகின்ற சிவஞான உபதேச, அபிஷேக பரம்பரையில்‌, 
இந்நாளில்‌ இவ்வாதீனத்து 23-ஆவது குரு மகாசன்னிதானம்‌ சீர்வளர்சீர சிவப்பிரகாச தேசிக பரமாச்சார்ய சுவாமிகள்‌ 
சித்ராசன சிவஞான பீடத்தில்‌ எழுந்தருளி அருளாட்சி செய்து வருகின்றார்கள்‌. 


OOOO BONS 


திருச்சிற்றம்பலம்‌ 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ திருவாவடுதுறை ஆதீனம்‌ 
குரு பரம்பரை விளக்கம்‌ 


சீகண்ட பரமசிவம்‌ 
| 
திருநந்திதேவர்‌ 
ணன dT கணை 
[pe வகு RAR மர ETS VED அவ்‌! 


சனகர்‌ சனந்தனர்‌ சனாதனர்‌ சனற்குமாரர்‌ 


~ 


சத்தியஞான தரிசினிகள்‌ 
பரஞ்சோதி மாமுனிவர்‌ 
மெய்கண்ட தேவ நாயனார்‌ 
அருள்நந்தி சிவாசாரியார்‌ 
மறைஞானசம்பந்த சிவாசாரியார்‌ 
உமாபதி சிவாசாரியார்‌ 
அருணமச்சிவாயர்‌ 
சித்தர்‌ எனி தழை வனி अत 


ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்திகள்‌ (திருவாவடுதுறை ஆதீனக்‌ குருமுதல்வர்‌) 


ஸ்ரீ மறைஞான தேசிகர்‌ 
ஸ்ரீ அம்பலவாண தேசிகர்‌ 

உருத்திரகோடி தேசிகர்‌ 
2 Colour CE னை xe tc yeas, i ள்‌ வ பதை Rc க்கி வக்‌ 
ஸ்ரீ குமாரசுவாமி தேசிகர்‌ 
ஸ்ரீ (பின்‌) குமாரசுவாமி தேசிகர்‌ 
ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர்‌ 1625 - 1658 
ஸ்ரீ இராமலிங்க தேசிகர்‌ 1658- 1678 
ஸ்ரீ வேலப்ப தேசிகர்‌ 1678 - 1700 
ஸ்ரீ (பின்‌) வேலப்ப தேசிகர்‌ 1700 - 1730 
ஸ்ரீ திருச்சிற்றம்பல தேசிகர்‌ 1730-1770 
ஸ்ரீ அம்பலவாண தேசிகர்‌ 1770-1789 
ஸ்ரீ (வேளூர்‌) சுப்பிரமணிய தேசிகர்‌ 1789 - 1845 
ஸ்ரீ அம்பலவாண தேசிகர்‌ 1845 - 1869 
ஸ்ரீ (மேலகரம்‌) சுப்பிரமணிய தேசிகர்‌ 1869 - 1888 
ஸ்ரீ அம்பலவாண தேசிகர்‌ 1888 - 1920 
ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர்‌ 1920 - 1922 
ஸ்ரீ வைத்தியலிங்க தேசிகர்‌ 1922 - 1937 
ஸ்ரீ அம்பலவாண தேசிகர்‌ 1937 - 1951 
ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர்‌ 13.4.1951 முதல்‌ 23.9.1967 
ஸ்ரீ அம்பலவாண தேசிகர்‌ 23.9.1967 முதல்‌ 07.4.1983 
சீர்வளர்‌8ர்‌ வெப்பிரக 


ரச தேசிக பரமாசாரிய சுவாமிகள்‌ அவர்கள்‌ 7.4.1983 முதல்‌ இவ்வாதன 
ஞான பீடத்தில்‌ வீற்றிருந்து அருளாட்சி செய்து வருகின்றார்கள்‌. 


© &)) ooo ~ र ~ aa —S र्ड — = —— © 


2_ 
i Sivamayam 
Thirukkayilaya Paramparai,. Thiruvavaduthurai Adheenam, During the Holy 
Reign of the 23rd Guru Mahasannidhanam Seer-valar-Seer 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the book 


Editor 


Publisher 


Publication No 
Price 

Subject 
Languages 
Number of Pages 
Edivion 

Number of Copies 


Date of Publication & 


Paper used 

Size of the Book 
Printing type used 
Binding 


Printer 


MAHA SIVASAKTHI 

(Encyclopaedia of Maha Sivasakthi in 

Agamas-Puranas-Tantras and 

Silpa Sastras) 

S. NARAYANASWAM ¥, M.A., M.A., M.Ed., 
Dip.in.Sanskrit. 

Thiruvavaduthurai Adheenam 

Sarasvathi Mahal Library & Research 

Centre, Thiruvavaduthurai - 609 803. 


493 
350.00 


Religion. 


Tamil & Sanskrit. 

504 

Ist Edition. 

1000 Copies 

28.3.2003 - Thiruvavaduthurai 
Adheenam 22nd Gurumana 
Sannidhanam 20th Gurupooja Festival. 
TNPL Maplitho. 

1/4 Demmy Size. 

Offset printing. 

Stip Binding. 


Sri Namasivayamurthy Offset press, 
Thiruvavaduthurai - 609 803. 


சிவமயம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


ஸீ ௮ம்பலவாண தேசிக மூர்த்திகள்‌ அருள்‌ வரலாறு 


ஆதீன ஞான பீடத்தில்‌ 22-ஆவது குரு மகாசன்னிதானமாக வீற்றிருந்தருளிய ஸ்ரீஅம்பலவாண தேசிக 
மூர்த்திகள்‌, கொங்கு நாட்டுப்‌ பேரூரில்‌ பரம்பரைச்‌ சைவ வேளாளர்‌ குலத்தில்‌ தோன்றியவர்கள்‌. இவர்கள்‌ 
தமது இளமைப்‌ பருவத்திலேயே ஆதீனத்தையடைந்து, சைய சந்நியாசமும்‌, மூவகைத்‌ தீட்சையும்‌, சித்தாந்த 
ஞானோபதேசமும்‌ பெற்று, ஸ்ரீசுப்பிரமணியத்‌ தம்பிரான்‌ எனும்‌ தீட்சா நாமத்துடன்‌ டநீஞான மாநடராசப்‌ 
பெருமானையும்‌, ஸ்ரீநமச்சிவாமமூர்த்திகளையும்‌ பல ஆண்டுகள்‌ நாள்தொறும்‌ பூசை செய்து வழிபடும்‌ பேறு 
பெற்றவர்கள்‌. அதனால்‌ அவர்கள்‌ பெரிய பூசை சுப்பிரமணியத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ எனப்‌ போற்றப்‌ 
பெற்றார்கள்‌. 


குருமூர்த்திகள்‌ 23. 9. / 96 7-ல்‌ ஞானபீடத்தில்‌ எழுந்தருளி, ஞானச்‌ செங்கோல்‌ செலுத்தி வரலா 
னார்கள்‌. இவர்களின்‌ அருளாட்சிக்‌ காலத்தில்‌ நிகழ்ந்த சில அருட்செயல்கள்‌: 


சமய வளர்ச்சியாக... 
I. - திருமந்திர மாநாடு, திருமுறைக்‌ கருத்தரங்கம்‌ யாவும்‌ செம்மையாக நடைபெற்றன. 
சாத்திர, தோத்திர நூல்கள்‌ சிறந்த முறையில்‌ பதிப்பிக்கப்‌ பெற்றன. 
3. Had திங்கள்‌ இதழ்‌ “மெய்கண்டார்‌ ' தொடங்கப்‌ பெற்றது. 
திருக்கோவில்களில்‌... 


4. திருவிடைமருதூர்‌, திருவாவடுதுறை திருக்கோயில்கள்‌ பெரும்‌ பொருட்‌ செலவில்‌ திருப்‌ 
பணிகள்‌ செய்விக்கப்பெற்று கும்பாபிஷேகம்‌ நடைபெற்றன. 


3. சிதம்பரம்‌, மயிலாடுதுறை, திருவாவடுதுறை, திருவீடைமருதூர்‌, சங்கரன்கோயில்‌ எனும்‌ 
தலங்களில்‌ அருள்பாலிக்கும்‌ திருக்கோயில்களுக்கு யானைகள்‌ வழங்கப்‌ பெற்றன. 


சமுதாயப்‌ பணியாக... 
6. பள்ளிகளுக்குப்‌ புதிய கட்டிடங்கள்‌ கட்டிக்‌ கொடுக்கப்பட்டன. 
இவ்வண்ணம்‌ இவர்களது பல திறப்‌ பணிகள்‌ மக்கள்‌ உள்ளங்களில்‌ என்றும்‌ நீங்காத இடம்‌ 


பெற்றுள்ளன. இங்ஙனம்‌ சிவபரிபாலனம்‌ செய்தருளிய குருமூர்திகள்‌ துந்துபி ஆண்டு பங்குனி மாதம்‌ 
திருவோண நட்சத்திர நாளில்‌ (7.4. / 983) சிவபரிபூரணம்‌ எய்தினார்கள்‌. 


A ட 


ஈனம்‌ 


னித 
சிக மூர்‌ 
தருவேன்‌ ரன 


5 
8 
é | 
்‌ ) 


லவாண தே 


அதம்‌ 


வாவடுதுறை 
திரு அம்ப 


சிவப்பேறு : பங்குனி என்ன்‌ 


(௬ 


ருள்‌ 


தி 


௮ 


பல்ல ht De PO FRR Id a CRN RR Ye RO 


உ 
சிவமயம்‌ 


ஈர லாரா tam 


முன்னுரை 

INTRODUCTION 

உலகின்‌ அன்னையாம்‌ சிவசக்தி 
சிவாலயத்தில்‌ அம்பிகைத்‌ திருமேனி 

சக்தியின்‌ முத்திரைகள்‌ - ஆயுதங்கள்‌ - வாகனங்கள்‌ 
கெளரி (தேவீ) பிரதிஷ்டை 

கெளரி ஸ்தாபனம்‌ (ரெளரவாகமம்‌) 
சிவாலயங்களில்‌ அம்பிகை பூஜா விதி 
அம்பிகை வழிபாட்டில்‌ ஸ்ரீசக்கரம்‌ (சுருக்கம்‌) 
தேவீ பராக்கிரமத்தில்‌ சக்தியின்‌ லீலா ரூபங்கள்‌ 
சக்தி பீடங்கள்‌ (18, 51, 64, 108) 

தேவீ 

பவானீ 


SO} BOO னு தண்‌ EE 


துர்க்கா 

துர்க்கா மூர்த்தித்ரயம்‌ 

ருத்ராம்ச துர்க்கை 

துர்க்கா ஸ்தாபனம்‌ (அஜிதாகமம்‌) 
காத்யாயினி (சில்பரத்னஸம்யோஜிதா) 
காத்யாயினி (மயதீபிகை) 

காத்யாயின்‌ ஸ்வரூபம்‌ (ரூபமண்டனம்‌) 
சண்டிகா தேவீ 

சண்டிகா தேவீ (ரூபமண்டனம்‌) 
சண்டிகாப்ரதிஹாரா 

நவதுர்க்கைகள்‌ 

மகாகாளீ பிரதிஷ்டா விதி (ரெளரவோத்தர ஆகமம்‌) 
மகாகாளீ 

அம்பா 

அம்பிகா 

மங்கலை 

சர்வமங்களா 

கெளரீ 

கெளாீ மூர்த்தய: (ரூபமண்டனம்‌) 
கெளரீ ஆயதன அமைப்பு 

கெளரியின்‌ த்வாரபாலிகா 


பூதமாதா 
வாமா 
ஜ்யேஷ்டா 
ரெளத்ரீ 

காளீ (லீ) 
கலவிகர்ணிகா 
பலவிகர்ணிகா 
பலப்ரதமநீ 
சர்வபூததமநீ 
மனோன்மனீ 
வாருணீ சாமுண்டா 


ரக்த சாமுண்டா 
சிவதூதி 
(யோகேஸ்வரீ 
பைரவீ 

திரிபுர பைரவீ 


சிவா 

சீர்த்தி 

ஸித்தி 

ருத்தி 

க்ஷமா (கமை) 
தீப்தி 

இரதி 

சுவேதா 

பத்ரா (பத்திரை) 
ஜயை - விஜயை 
காளீ 
கண்டாகர்ணீ 
ஜயந்தி 

திதி 

அருந்ததி 
அபராஜிதா 
அபராஜிதா (நாரதசம்ஹிதை) 
சுரபி 
க்ருஷ்ணை 


இந்த்ராசஷி 

(சிவ) லக்ஷ்மி 

ஸ்ரீ: (சில்பரத்ன சம்யோஜிதக்ரந்தே) 

ஸ்ரீ: (ஹேமாத்ரிவ்ரதகண்டே - விஷ்ணு தர்மோத்தரம்‌) 
ஸ்ரீ: (பூர்வ காரணாகமம்‌) 

ஸ்ரீ: (ரூபமண்டனம்‌) 

ஸ்ரீ: (ஹேமாத்ரிவ்ரதகண்டே - விஷ்ணு தர்மோத்தரம்‌) 
மகாலெட்சுமி 

சரசுவதி (அம்சுமத்பேதாகமம்‌) 

சரசுவதி (விஷ்ணுபுராணம்‌) 

சரசுவதி (பூர்வகாரணாகமம்‌) 

சரசுவதி (சூதசம்ஹிதை) 

சரசுவதி (ரூபமண்டனம்‌) 

பூமி தேவீ 

பூமி: (புவி அன்னை) 

பூமி தேவீ (பூர்வகாரணாகமம்‌) 
“சப்தமாதர்கள்‌ (சுப்ரபேதாகமம்‌) 


சப்தமாதர்கள்‌ (மார்க்கண்டேய புராணம்‌) 


பிராம்ஹி (அம்சுமத்பேதாகமம்‌) 
பிராம்ஹி (பூர்வகாரணாகமம்‌) 


ப்ரம்ஹாணீ (ரூபமண்டனம்‌) 
மகேஸ்வரீ (அம்சுமத்பேதாகமம்‌) 
மாகேஸ்வரீ (விஷ்ணு தர்மோத்தரம்‌) 
மாகேஸ்வரீ (பூர்வ காரணாகமம்‌) 
மாகேஸ்வரீ (ரூபமண்டனம்‌) 
கெளமாரீ (அம்சுமத்‌ பேதாகமம்‌) 
கெளமாரீ (விஷ்ணுபுராணம்‌) 
கெளமாரீ (தேவீ புராணம்‌) 
கெளமாரீ (பூர்வ காரணாகமம்‌) 
கெளமாரி (ரூபமண்டனம்‌) 
வைஷ்ணவி (அம்சுமத்பேதாகமம்‌) 
வைஷ்ணவீ (விஷ்ணு தர்மோத்தரம்‌) 
வைஷ்ணவி (தேவீ புராணம்‌) 
வைஷ்ணவி (பூர்வ காரணாகமம்‌) 
வைஷ்ணவீ (ரூபமண்டனம்‌) 


வாராஹி (அம்சுமத்பேதாகமம்‌) 
வாராஹி (பூர்வகாரணாகமம்‌) 
வாராஹி (தேவீ புராணம்‌) 
வாராஹி (ரூபமண்டனம்‌) 
சாமுண்டா (அம்சுமத்பேதாகமம்‌) 


சாமுண்டா (பூர்வகாரணாகமம்‌) 


சாமுண்டா பிரதிஷ்டா விதி - ரெளரவோத்தர ஆகமம்‌ 
இந்திராணி (१8897) - (அம்சுமத்பேதாகமம்‌) 
இந்திராணி (தேவீ புராணம்‌) 

இந்திராணீ (பூர்வகாரணாகமம்‌) 

இந்திராணீ (ரூபமண்டனம்‌) 

வீரபத்திரர்‌ லட்சணம்‌ (அம்சுமத்பேதாகமம்‌) 
வீரபத்திரர்‌ (ரூபமண்டனம்‌) 

ஜ்யேஷ்டா (மூ(த்த) தேவீ) - (அம்சுமத்பேதாகமம்‌) 
ஜ்யேஷ்டா (சுப்ரபேதாகமம்‌) 

ஜ்யேஷ்டாதேவீ (விஷ்ணு தர்மோத்தரம்‌) 
ஜ்யேஷ்டா தேவீ (பூர்வகாரணாகமம்‌) 
ஜ்யேஷ்டா பேதங்கள்‌ (விஷ்ணு தர்மோத்தரம்‌) 
ஜ்யேஷ்டா ஸ்தாபனம்‌ (அஜிதாகமம்‌) 
ராஜராஜேஸ்வரி 

சாமுண்டேசுவரி 

மகா காளீ தேவீ 

மகா லெட்சுமி தேவீ 

மகா சரசுவதி 

அணிமா சித்தி தேவீ 

அஷ்ட மாத்ருகா தேவீ 

தசமுத்ரா தேவீ 

குப்த யோகினீ தேவீ 

குப்த தர யோகினீ தேவீ 

சம்பிரதாய யோகினீ தேவீ 

குலோத்தீர்ண யோகினீ தேவீ 

நிகர்ப்ப யோகினீ தேவீ 

ரகஸ்ய யோகினீ தேவீ 

அதிரகஸ்ய யோகினீ தேவீ 


: . நித்யக்லின்னா தேவீ 


© சை சைகை கை ைைை சைகை சைகை ைை யா வை வா 


13 


138. காமேசிதேவீ 

139. பகமாலினி தேவீ 

140. நித்யக்லின்னா தேவீ 

141. பேருண்டா தேவீ 

142, வந்ஹி வாசினீ தேவீ 

143. மகா வஜ்ரேஸ்வரீ தேவீ 

144, சிவதூதி 

145. துவரிதா தேவீ 

146. குலசுந்தரி தேவீ 

147. நித்யா தேவீ 

148. நீலபதாகா தேவீ 

149. விஜயாதேவீ 

150. சர்வமங்களா தேவீ 

151, ஜ்வாலாமாலினி தேவீ 
மித்ரா / சித்ரா தேவீ 
திரிபுரசுந்தரீ தேவீ 
ஷடங்க தேவீ 
யோகநித்ரா தேவீ 
பத்ரகாளீ தேவீ 
மூலாதாரம்‌ - சாகினீ தேவீ 
ஸ்வாதிஷ்டானம்‌ - காகினீ தேவீ 
மணிபூரகம்‌ - லாகினீ தேவீ 
அநாகதம்‌ - ராகினீ தேவீ 
விசுக்தி - டாகினீ தேவீ 
ஆக்ஞாபீடம்‌ - ஹாகினீ தேவீ 
ஜாலந்தரபீடம்‌ - யாகினீ தேவீ 
பிராம்ஹி 
மாகேஸ்வரீ' 
கெளமாரீ 


வைஷ்ணவி 
வாராஹீ 

ஐந்த்ரீ (இந்திராணீ) 
சாமுண்டா தேவீ 
சண்டிகா தேவீ 
சைலபுத்ரீ துர்க்கா 


பிரம்ஹசாரிணீ துர்க்கா 
சண்ட கண்ட துர்க்கா 
ஸ்கந்த துர்க்கா 
கூஸ்மாண்ட துர்க்கா 
காத்யாயினீ துர்க்கா 


காலராத்ரீ துர்க்கா 

மகாகெளரீ துர்க்கா 

சித்தி தாயினீ துர்க்கா 

நவதுர்க்கா 

ஷோடச புஜ (16 கரங்கள்‌) துர்க்கா 


ருத்ராம்ச துர்க்கா 
அஷ்ட (8) புஜ துர்க்கா 
வனதுர்க்கா தேவீ 
பிரத்தியங்கிரா தேவீ 
சூலினி தேவீ 
தூம்ராவதீ தேவீ 
வசியமுகி தேவீ 
உக்ரதாரா தேவீ 


குருகுல்லா தேவீ (நெளகேசுவரீ) 
வாருணீ தேவீ 
அபராஜிதா தேவீ 
சத்ரவித்துவம்ஸினி தேவீ 
ஸ்வஸ்தா வேசினீ தேவீ 
தண்டநாதா வாராஹீ 
ஸ்வப்ன வாராஹீ 

சுத்த வாராஹீ தேவீ 

லகு சியாமளா தேவீ 

ராஜ மாதங்கீ தேவீ 

பாலா தேவீ 
புவனேஸ்வரீ தேவீ 
ம்ருதசஞ்ஜீவினீ தேவீ 
பகளா தேவீ 

பிராணசக்தி தேவீ 

சுத்த வித்யா தேவீ 
ஸ்ரீவித்யா தேவீ 


காமகலேசுவரீ தேவீ 
வனசங்கரீ தேவீ 

சாகம்பரீ தேவீ 

ஸுரா தேவீ 

சதுஷ்ஷஷ்டி (64) கலா தேவீ 
துவாதசார்த்த தேவீ 
சர்வவர்ணேஸ்வரீ தேவீ 
திரஸ்கரிணீதேவீ , 
அஸ்வாரூடா தேவீ 
இந்திராக்ஷி தேவீ 

துலஜா பவாநீ தேவீ 

சந்திரா பரமேஸ்வரீ தேவீ 
துளசி தேவீ 

காயத்ரீ தேவீ 

சாவித்ரீ தேவீ 

சரசுவதீ தேவீ 

துவிபுஜ அன்னபூர்ணா தேவீ 
சதுர்புஜ அன்னபூர்ணா தேவி 
அக்னி துர்க்கா தேவீ 

சீதலா தேவீ 

லோபாமுத்ரா தேவீ 
அஷ்டமகாலெட்சுமி வடிவங்கள்‌ - துவிபுஜலெட்சுமி 
கஜலெட்சுமி 

மகாலெட்சுமி தேவீ 

ஸ்ரீதேவீ 

வீர லெட்சுமி தேவீ 

துவிபுஜ வீரலெட்சுமி தேவீ 


அஷ்டபுஜ வீரலெட்சுமி தேவீ 
பிரசன்ன லெட்சுமி தேவீ 


விஷ்ணு பரிவார சக்தி 
செளபாக்ய புவனேஸ்வரீ தேவீ 
மாயா புவனேஸ்வரீ தேவீ 
வஜ்ர பிரஸ்தாரிணீ தேவீ 
திரிகண்டகீ தேவீ 

மோஹினி நித்யா தேவீ 


ஜயதுர்க்கா தேவீ 
விந்திய வாஸினி துர்க்கா தேவீ 
ரிபுமாரிணீ துர்க்கா தேவீ 
திரிபுர பைரவி தேவீ 
ஸம்வித்‌ திரிபுரா தேவீ 
பாலா திரிபுர சுந்தரீ தேவீ 
நித்தியா தேவீ 

துவரிதா தேவீ 

காலராத்ரீ தேவீ 
வாகீஸ்வரீ தேவீ 

தேநு வாகீஸ்வரீ தேவீ 


செளபாக்ய வாகீஸ்வரீ தேவீ 
பத்மா என்ற லெட்சுமி தேவீ 
சதுஷ்ஷஷ்டி (64) யோகினி தேவீகள்‌ 


சரிரஷ்ட சக்கிர தேவதா 

“அ?” கார தேவீ 

“ஆ” கார தேவீ 

“இ?” கார தேவீ (அதர்வணீ தேவீ) 
“me”? கார தேவீ (ஈசுவரி) 

“உ கார தேவீ (உக்கிரா தேவீ) 

“oon” கார தேவீ (ஊர்ஜஸ்வலா தேவீ) 
“@” கார தேவீ (ருதுதாமா தேவீ) 
“em” கார தேவீ (ரேணுகை) 

“லு?” கார தேவீ (லுதம்பரை) 

“ரூ?” கார தேவீ (லூஞ்சிகை தேவீ) 
“gq” கார தேவீ (ரேவதி) 

“on” கார தேவீ (சுஷ்க ரேவதி) 

“@” கார தேவீ (அசுவினீ தேவீ) 
“gen” கார தேவீ (அகோரை தேவீ) 
“gb” கார தேவீ (அஞ்சனா தேவீ) 
“அ:”” (அஹ) கார தேவீ (அஜா தேவீ) 
“s” கார தேவி (பூதவிந்யாசினி தேவீ) 
“த” (க்க) கார தேவீ (கத்தியோதினி தேவீ) 
“a” கார தேவீ (தூம்ரை தேவீ) 

“5” கார தேவீ 


“௩?” கார தேவீ (அநந்த சக்தி) 

“ச”? கார தேவீ (ஸுஷுமை) 

“ச்‌” (ச்சோ) கார தேவீ (நிர்ஜராருந்ததி) 
“go” கார தேவீ (போகதா) 

“s'” கார தேவீ 

“65” கார தேவீ (பிரபோதிநி தேவீ) 
“L” கார தேவீ (தாரிண்‌) 

“ட” (ட்ட) கார தேவீ (கிரியா சரசுவதி) 
“ட” கார தேவீ (டகாரிணீ தேவீ) 

“ட*” கார தேவீ (ஸ்ரீகநா தேவீ) 

“eo” கார தேவீ (அநந்த சக்தி) 

“த?” கார தேவீ (சரஸ்வதி) 

“5°” (த்த) கார தேவீ (நீலகண்ட சரஸ்வதி) 
“த” கார தேவீ (போகதாயினி) 

“5 (Sam) கார தேவீ (அமலாதேவீ) 
“5” கார தேவீ (அநந்த சக்தி) 

“uu” கார தேவீ (இச்சா சக்தி ரூபிணி) 
“பூ” (ப்ப) கார தேவீ (ஆதபகோமலை) 
“பூ? கார தேவீ (சித்தியாமளை) 

“பூ” (Liam) கார தேவீ (சியாமளை) 
“ip” கார தேவீ (வித்யாசியாமளை) 
“ய்‌?” கார தேவீ (வித்யாசியாமளை) 

“ரு” கார தேவீ (ரேசிகா) 

“eo” கார தேவீ (ரேசிகா) 

“eu” கார தேவீ (பா(நா)ராயணீ) 

“yo” கார தேவீ (மங்களகெளரி) 

“og” கார தேவீ (அநுக்ரியா) 

“eu” கார தேவீ (ஸித்தக்கிரியை) 

“am” கார தேவீ (ஆத்தியாயிநீ) 

“er” கார தேவி (பந்தமோசிநீ) 

“க்ஷ?” கார தேவீ (மாயாமாலிநீ) 

ஜயா (இடது துவாரசக்தி) 

விஜயா (வலது துவாரசக்தி) 

துவார சக்தி (வலது புறம்‌) 

துவார சக்தி (இடது புறம்‌) 


போகசக்தி 

யோகசக்தி 

மூலஸ்தான அம்பிகா 
சிவசக்தி ; 
சண்டேசீ (சண்டிகேஸ்வாீ) 


சண்டேச்வரீ 

சண்டேச்வரீ யமீனீ 

தசமகா வித்யா ரூபங்கள்‌ 

சரஸ்வதியின்‌ திருவுருவ வகைகள்‌ 
அம்பிகையின்‌ நவராத்திரி சிறப்பு 
கிராமத்தில்‌ அருளும்‌ சக்தி ரூபங்கள்‌ 
நவநதி சக்திகளின்‌ வழிபாடு 

சக்தியின்‌ மந்திரங்கள்‌ 

சிவசக்தியைப்‌ பற்றி அறிய உதவும்‌ தந்த்ர நூல்கள்‌ 
அம்பாள்‌ அஷ்டோத்தர சத நாமாவளி 
துர்க்கா அஷ்டோத்தர சத நாமாவளி 
இலக்குமி அஷ்டோத்தர சத நாமாவளி 
சரசுவதி அஷ்டோத்தர சத நாமாவளி 
ஸ்ரீலலிதா த்ரிசதி நாமாவளி 

தல புராணங்களில்‌ அம்பிகையின்‌ துதிகள்‌ 
தேவீ அபராத க்ஷமாபண ஸ்தோத்ரம்‌ 


உ 
சிவமயம்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


காணுரை 


லகமெலாம்‌ இயங்க அடிப்படைச்‌ சக்தியாக விளங்கும்‌ பரம்பொருளைத்‌ தாயாகவும்‌ 
உ தந்தையாகவும்‌ வடிவம்‌ கொடுத்து வணங்கும்‌ மரபு நமது சைவ சமயத்தில்‌ இருந்து வருகிறது. 
சிறப்பாக தென்னகத்தில்‌ சிவ வழிபாடும்‌, சக்தி வழிபாடும்‌ சேர்த்தே வழிபடப்படுகிறது. மேலும்‌ 
சிவக்குடும்ப மாகவே திருக்கோயில்கள்‌ அமைந்துள்ளன. பாரத தேசத்தில்‌ எண்ணற்ற தெய்வ 
வழிபாடுகள்‌ காணப்‌ பட்டாலும்‌ அதனுள்‌ காணாபத்யம்‌, கெளமாரம்‌, சைவம்‌, வைஷ்ணவம்‌, சாக்தம்‌, 
செளரம்‌ என்ற ஆறு வகையாக அமைந்துள்ளன. இவ்வழிபாடுகளுள்‌ சிவவழிபாடே மிக மிகத்‌ 
தொன்மையான வழிபாடாகும்‌ என்பது மேல்‌ நாட்டு வரலாற்று அறிஞர்களின்‌ ஆய்வு முடிவாகும்‌. 


சக்தி வழிபாட்டில்‌ 


சிவாலயங்களில்‌ சிவபெருமானுக்குப்‌ பூசை மற்றும்‌ விழாக்கள்‌ எவ்வாறு அமைகின்றதோ, 
அவ்வாறே சக்தியாகிய அம்பிகைக்கும்‌ நடைபெறுவதனை இன்றும்‌ காணலாம்‌. தமிழகத்தில்‌ கிராமம்‌ 
மற்றும்‌ நகரங்களில்‌ சக்தியானவள்‌ பலவேறு திருப்பெயர்களோடு தனித்தனி ஆலயங்களில்‌ எழுந்தருளி 
அருள்‌ வழங்குகின்றாள்‌. 


சக்தியானவள்‌, இந்திய பூமியெங்கும்‌ 108 “சக்தித்‌ தலங்களில்‌?? விசேடமாகப்‌ போற்றப்‌ 
படுகிறாள்‌. உஜ்ஜயினி, காசி, மைசூர்‌, மதுரை, காஞ்சி, தில்லை, கன்னியாகுமரி ஆகிய பீடங்‌ 
களைத்‌ தேவீ நிலைக்களமாகக்‌ கொண்டு மங்கள ஆட்சி புரிவதாக நமது தோத்திர நூல்கள்‌ கூறு 
கின்றன. 


தேவியை மட்டும்‌ பிரதானமாகப்‌ போற்றி வழிபடும்‌ அன்பர்கள்‌ சாக்தர்கள்‌ என்று கூறுவது ஓர்‌ மரபு 
வழியாகும்‌. இந்தச்‌ சாக்த வழிபாடு வாமாச்சாரமாக வட இந்தியாவில்‌ பிரபலமாக விளங்குகின்றது. 
ஆனால்‌ தமிழகத்தில்‌ தேவியின்‌ வழிபாடு முழுவதும்‌ சாத்வீகமாகவும்‌, சிவாகமங்கள்‌ மற்றும்‌ சக்தி 
ஆகமங்களின்படியும்‌ அமைந்துள்ளன. இவ்‌ அன்னையின்‌ வழிபாடு இந்துக்களுக்கு மட்டும்‌ என்று 
இல்லாது பெளத்த, ஜைன மதங்களிலும்‌, தேவீ, யட்சி, ஹாரீதி, அம்பிகா என்ற பெயர்களில்‌ வழிபடப்‌ 
பெற்று வருகின்றது. 


வேதநாயகி 


வேதங்களில்‌ பழமையான ரிக்‌ வேதத்தில்‌ சக்தி வழிபாட்டைப்‌ பற்றி நேரடியாக எதுவும்‌ மம்மி 
வில்லை, என்றாலும்‌ தேவீயின்‌ அம்சங்களாக விளங்கும்‌ பல அம்பிகைகளை, ரிக்வேதம்‌ அறிமுகப்‌ 
படுத்துகிறது. ‘és வேதத்தின்‌” பத்தாம்‌ மண்டலத்தில்‌ “*தேவீஸுக்தம்‌?? என்ற தலைப்பிலும்‌, “₹ராத்திரீ?? 
என்ற தலைப்பிலும்‌ தேவியின்‌ சிறப்பியல்புகள்‌ விவரிக்கப்பட்டுள்ளன. ‘war வேதத்தின்‌ — 
வாஜஸநேயி ஸம்ஹிதையில்‌?? **தேவீ??, **அம்பிகா?? என்று பெயர்‌ சூட்டப்படுகின்றாள்‌. மார்க்கண்டேய 
புராணத்தில்‌ சண்டீ காண்டத்தில்‌ **ராத்திரி? என்று முடியும்‌ பகுதிகள்‌ சக்தியைக்‌ குறிக்கின்றன. 
ஈஈமைத்ராயினி சம்ஹிதை”? என்னும்‌ பழமையான நூலானது அம்பிகை ருத்திரனின்‌ சகோதரி என்று 
குறிக்கின்றது. அதே நூல்‌ அம்பிகையே “துர்க்கை” என்றும்‌ கூறுகிறது. 


சக்தியின்‌ வடிவமான துர்க்கையின்‌ கோலாகலத்தை “மைத்ரேய உபநிஷதம்‌?” வருணிக்கிறது. 
“ஹிரண்ய கேசி கிடுஹ்ய சூத்திரம்‌” இவனை பவானி என்று கூறி, பலி நிவேதனங்களில்‌ பிரியமுண்டு 
என்கிறது. £“சாங்காயன சிரெளத சூத்திரம்‌?” பத்ரகாளி, மஹாகாளி என்னும்‌ வடிவங்களின்‌ லட்சணங்‌ 
களைப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுகின்றது. 


“உ: “றற - திருப்பெயர்‌ (சிவனை அறிவது) 


தேவிக்கு உரிய திவ்விய நாமங்களில்‌ “உமா?” என்னும்‌ பெயரே மிகப்‌ பழமையானது என்று கூற 
வேண்டும்‌. அப்பெயர்‌ *“ஹைமவதி?? என்ற பெயரின்‌ சுருக்கமாக இருக்கலாம்‌. “® ’’ என்றால்‌ சிவன்‌, 
₹*மா?? என்றால்‌ அறிவது. சிவனை அறிவது ₹*சிவதேவி?? இதனைக்‌ **குமாரசம்பவம்‌?? நூல்‌ விரிவாகக்‌ 
கூறும்‌. 


இதிகாசங்களில்‌ உமாதேவீ இமவானின்‌ மகள்‌ என்றும்‌ மகாதேவனை மணந்தாள்‌ எனவும்‌ கூறப்படு 
கிறது. தேவி துர்க்கையானவன்‌ வாசுதேவனின்‌ சகோதரி எனவும்‌, இவள்‌ தட்சிண தேசத்து மலைகளில்‌ 
வசிப்பவன்‌ என்றும்‌ கூறுப்படுகிறது. தேவி மகாத்மியம்‌ போன்ற நூல்கள்‌ இவளைசக்தி, துர்க்கை, சண்டி, 
அபர்ணா, மகிசாசுரமர்த்தினி, இலக்குமி, சரசுவதி, பத்ரகாளி, சூலினி, காத்யாயினி, மங்களாம்பிகா, 
திரிபுரசுந்தரி, மகாவித்யா எனப்‌ பலவாறான திருப்பெயர்களைச்‌ சூட்டி அம்பிகையின்‌ மேதா விலாசம்‌ 
எடுத்து இயம்பப்படுகிறது. 


சாக்த வழிபாடு (வாமாசாரமார்க்கம்‌) 


சக்தியைப்‌ பரம்‌ பொருளாக உபாசிப்பவர்கள்‌ சாக்தர்கள்‌. இவர்கள்‌ தத்தமக்கு உரிய சக்தியின்‌ 
வடிவங்களை மனதில்‌ தியானித்து எண்ணற்ற பயனைப்‌ பெற்று வருகின்றார்கள்‌. இவர்கள்‌ தமக்காக 
சூத்திரங்கள்‌, மந்திரங்கள்‌, புறச்சரணங்கள்‌, ஆகியவற்றை ஏற்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. இவர்களுக்கு 
தீட்சை முக்கியம்‌. இவர்கள்‌ தமக்காக கெளலம்‌ முதலிய 64 கலைகளைக்‌ கொண்ட தந்திரங்களைக்‌ 
கொண்டு சக்தி உபாசனை செய்பவர்கள்‌. இரவிலும்‌, பகலிலும்‌ ஸ்ரீவித்யையை உபாசிப்பவர்கள்‌. மேலும்‌ 
இந்தத்‌ தேவதையின்‌ பொருட்டு மத்ஸ்யம்‌, மத்யம்‌, மாமிசம்‌, முத்திரை, மைதுனம்‌ என்ற பஞ்சோபசனை 
யில்‌ சிலர்‌ ஈடுபடுவதுமுண்டு. இவர்கள்‌ “*வாமாசாரர்கள்‌?? என்றும்‌ “*கெளலிகள்‌?? என்றும்‌ அமைக்கப்‌ 
படுவர்‌. 


தட்சிணாசாரர்‌ 


இவர்கள்‌ - வேதங்களையும்‌ தர்ம சாஸ்திரங்களையும்‌ நம்புகின்ற தட்சிணாச்சாரர்‌ ஸ்ரீவித்யோபாச 
கர்கள்‌ ஆவார்கள்‌. இவர்கள்‌ ஸ்நானம்‌, சந்தியாவந்தனம்‌, ஜபம்‌, ஹோமம்‌, தேவாராதனை, அதிதிபூஜை 


என்ற OR கர்மாக்களை?” ஒருமுகப்படுத்தி அனுஷ்டிப்பார்கள்‌. இவர்கள்‌ சூரியன்‌, அம்பிகை, 
விஷ்ணு. விநாயகர்‌, மகேசுவரன்‌ என்பவர்களை தோல்‌, கண்‌, செவி, நாக்கு, மூக்கு என்ற முறையே 
ஐந்து பொறிகளின்‌ அதிஷ்டான தேவதையாக உபாசிப்பார்கள்‌. இவர்களுக்கு காயத்ரீயின்‌ திரோபதேசம்‌ 
உண்டு. இவர்களுக்குள்ளேயே சிலர்‌ “sven வித்யைகளின்‌?? மந்திரங்கவில்‌ ஒரு மந்திரத்தை குரு 
உபதேசமாகப்‌ பெற்று அதற்குரிய உபாசனையுடன்‌, *“பராபட்டாரிகை?? என்ற பெயருடன்‌ வைதீக 
விதியினின்றும்‌ சிறிதும்‌ பிறழாமல்‌ அம்பாள்‌ அருளால்‌ பிறவாப்‌ பேரின்பம்‌ அடைவர்‌. 


சாக்த வழிபாடாகிய இம்மதம்‌ காஷ்மீரத்தில்‌ சிவாத்துவைதம்‌ என்றும்‌, சாக்தாத்வைதம்‌ என்றும்‌ 
இருவகையாக அழைக்கப்படுகின்றன. வாமாசாரமாகிய சக்தி வழிபாடு பெரும்பாலும்‌ வட இந்தியாவில்‌ 
பரவியுள்ளது. தென்னாட்டில்‌ வைதீகமாக சக்தி உபாசனை ஆலயங்களிலும்‌ வீட்டிலும்‌ வேத சிவாகம 
முறைப்படி நிகழ்கின்றது. 


திருக்கோயில்‌ சிற்பங்களில்‌... 


தென்னகத்துச்‌ சிற்பக்கலைகள்‌ சக்தியின்‌ பல வடிவங்களைத்‌ தன்னுள்‌ கொண்டு பெருமை 
பெற்றிருக்கிறது. காஞ்சியிலும்‌, மகாபலியுரத்திலும்‌, பனைமலையிலும்‌ பல்லவர்‌ படைத்த சக்தி வடிவங்‌ 
கலக்‌ காணலாம்‌. தஞ்சை, கங்கைகொண்ட சோழபுரம்‌, தாராசுரம்‌, திருபுவனம்‌, புஞ்சை கோயில்களில்‌ 
சோழர்களின்‌ கைவண்ணத்தில்‌ அன்னையின்‌ அருட்கோலத்தைக்‌ காணலாம்‌. சிவாலயங்கள்‌ அனைத்‌ 
திலும்‌ சப்தமாதர்கள்‌, போகசக்தி, வீரசக்தி, மூலஸ்தான அம்பிகை, அஷ்டலட்சுமி, சரசுவதி, காளி, நவ 
துர்க்கைகள்‌, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி மற்றும்‌ பல திருக்கோலங்கள்‌ யாவும்‌ மகாசிவசக்தியின்‌ 
வழிபாட்டையும்‌, ஈடுபாட்டையும்‌ பறைசாற்றுவனவாக விளங்குகின்றன. 


“முதரசிவசக்தி'' - இந்நரலில்‌... 


இன்றைய நாளில்‌ (பங்குனி — திருவோணம்‌ குருபூசை] மலரும்‌ “மகா சிவசக்தி? எனும்‌ சிற்ப 
நுண்கலை நூல்‌ இதுவரையில்‌ வெளிவராத அமைப்பில்‌ பல்வகைச்‌ சிறப்புகளோடு உலா வருகின்றது. 
இந்நூலினுள்‌ சக்தி வழிபாடு என்பதாகத்‌ தொடங்கி சக்தி முத்திரைகள்‌, ஆயுதங்கள்‌, வாகனங்கள்‌, சக்தித்‌ 
தலங்கள்‌, அம்பிகைப்‌ பிரதிஷ்டை, பூசை முறைகள்‌, உற்சவங்கள்‌ ஆகியவற்றோடு சிவாகமங்களின்‌ 
மூலப்பாடங்கள்‌ மற்றும்‌ தமிழில்‌ அமைந்துள்ள சாக்த தந்திரங்கள்‌, மகாபுராணங்கள்‌, தேவீ புராணங்கள்‌, 
சிவாகமங்கள்‌, மந்திர சாத்திரங்கள்‌, யோக சாத்திரங்கள்‌, விஷ்ணு தந்திரங்கள்‌, சிவ தந்திரங்கள்‌, 
சம்ஹிதைகள்‌ முதலானவற்றில்‌ காணும்‌ சக்தி தியானங்கள்‌ யாவும்‌ திரட்டப்பட்டு படங்களோடு, 
விளக்கங்கள்‌ யாவும்‌ தமிமிலேயே அமைந்துள்ளன. சிறப்பாக தேவீ மகாத்மியத்தில்‌ கூறப்படும்‌ சக்தியின்‌ 
64 லீலா ரூபங்களோடு சுமார்‌ 400க்கும்‌ மேலான வரைகோட்டுப்‌ படங்கள்‌, வண்ணப்படங்கள்‌, நிழற்‌ 
படங்கள்‌, சிற்பங்களின்‌ படங்கள்‌ இந்நூலில்‌ இடம்பெறுகின்றன. 


சிற்பநூல்களில்‌ பழமையான நூலாகக்‌ கருதப்படும்‌ ஸ்ரீதத்துவ நிதி நூலில்‌ ஒன்பது நிதிகள்‌ உள்ளன. 
இதில்‌ சக்தி தத்துவ நிதியில்‌ ஸ்ரீசாமுண்டா தேவியின்‌ தியானம்‌ தொடங்கி, புவனை திரிபுரை, 
அன்னபூரனை தியானங்களோடு காமேசுவரி, பிராம்ஹி முதலான சப்தமாதர்கள்‌ அஷ்டலட்சுமிகள்‌, நவ 
துர்க்கைகள்‌ நித்யாதேவிகள்‌ முதலான 239 சக்திகளின்‌ தியானங்கள்‌ முதன்‌ முதலாக தமிழிலே கொடுக்கப்‌ 
பட்டு (Transliteration) (சரசுவதி மகால்‌ - தஞ்சாவூர்‌ - ஸ்ரீதத்துவ நிதி நூலின்‌ பதிப்பில்‌ தியானம்‌ கிரந்த 
லிபியிலும்‌ விளக்கம்‌ தமிழிலும்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூலில்‌ எந்த மூர்த்திகளுக்கும்‌ படங்கள்‌ 
இணைக்கப்படவில்லை. ] இவைகளுக்குரிய வரைகோட்டுப்படங்கள்‌ முதன்‌ முதலாக இந்நூலில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளன. இந்நூலின்‌ பிற்பகுதியில்‌ வழிபாட்டிற்குரிய மகா சிவசக்தியின்‌ மூல மந்திரங்கள்‌, 
காயத்ரி மந்திரங்கள்‌, பரார்த்த பூசை, திரிசதி நாமாவளி, சிவாலயத்‌ தலபுராணங்களில்‌ காணும்‌ தேவியின்‌ 
துதிகள்‌, தேவி அபராத ஷமாப்ண ஸ்தோத்ரம்‌ ஆகியன யாவும்‌ ஒருவாராகத்‌ தொகுத்து எழுதி 333 


22 


பிரிவுகளாக (பொருளடக்கமாக ] அமைந்து அன்னை மகா சிவசக்தி ஞான நுண்கலை நூல்‌ வடிவம்‌ 
கொண்டு பவனி வருகின்றாள்‌. 


திருவாவடுதுறை ஆதீன அருளாளர்களும்‌, 
அன்னையின்‌ அருளும்‌ 


திருவாவடுதுறை ஆதீன ஞானபீடத்தில்‌ எழுந்தருளி விளங்கிய மகாசன்னிதானங்களும்‌, 
முனிபுங்கவர்களும்‌, சிவ வழியாட்டில்‌ திளைத்ததோடல்லாமல்‌ அன்னையின்‌ அருளுக்கு என்றும்‌ 
உரியவர்கள்‌. இவர்களுள்‌ - பத்தாவது பட்டத்தில்‌ விளங்கி அருளிய அருள்திரு முன்வேலப்ப தேசிகர்‌ 
அவர்கள்‌ சங்கரன்கோயில்‌ - ஸ்ரீகாந்திமதி அம்மனுக்கு ஸ்ரீசக்ரபிரதிஷ்டையும்‌ தாடங்கமும்‌ செய்தருளி 
னார்கள்‌. 


17-ஆவது பட்டம்‌ அருள்திரு அம்பலவாண தேசிகர்‌ அவர்கள்‌ திருவிடைமருதூர்‌ ஸ்ரீமகாலிங்க 
சுவாமி ஆலயத்தில்‌ அருள்வழங்கும்‌ ஸ்ரீமூகாம்பிகை சந்நிதியில்‌ மந்திரங்களோடு கூடிய ஸ்ரீமகாமேரு 
பிரதிஷ்டை செய்தும்‌, வருடம்‌ தோறும்‌ புரட்டாசி மாதத்தில்‌ நவராத்திரி வைபவத்தையும்‌ சிறப்புற 
நிகழ்த்தி அருளினார்கள்‌. 


20-ஆவது பட்டம்‌ ஸ்ரீ அம்பலவாண தேசிகர்‌ அவர்கள்‌ தாம்‌ முன்பு ஆவுடையார்கோயில்‌ கட்டளை 
தம்பிரானாக விளங்கிய காலத்தில்‌ வடநாட்டு பைராகியால்‌ நவாச்சரி காலத்தில்‌ உபதேசம்‌ பெற்றார்கள்‌. 
அதன்‌ வெளிப்பாடாக திருவாவடுதுறை ஸ்ரீகோமுக்தீஸ்வரர்‌ ஆலயத்தில்‌ விளங்கும்‌ ஸ்ரீஒப்பிலா 
முலை யம்மைக்கு வருடம்‌ தோறும்‌ நவசண்டி ஹோமம்‌, சண்டிஹோமம்‌ செய்து விசேட அன்ன 
தானமும்‌ செய்வித்தருளினார்கள்‌. அவ்வாறு நடந்த ஹோம நாட்களில்‌ “சப்தசதி? எனும்‌ தேவீ 
மகாத்மியம்‌ நூலினை நூற்றுக்கணக்கில்‌ (தேவநாகரி லிபி ] வடநாட்டிலிருந்து வரவழைத்து பாராயணக்‌ 
காரர்களுக்கு வழங்கியருளினார்கள்‌. இந்நூல்கள்‌ சில மேற்படி ஆதீன சரசுவதி மகாலில்‌ இன்றும்‌ 
உள்ளது. 


21-ஆவது பட்டம்‌ அருள்திரு சுப்பிரமணிய தேசிகர்‌ அவர்கள்‌ அருளாட்சியில்‌ பூர்வ ஆச்சாரிய 
ருக்கு கிடைத்த நவாச்சரி உபதேசம்‌ ஆனது இவர்களுக்குத்‌ திருமந்திரத்தில்‌ ஈடுபாடு பெரிதும்‌ 
ஏற்பட்டு திருமந்திர மகாநாடு ஏற்படுத்தி அதில்‌ விசேஷமாக நான்காம்‌ தந்திரத்தில்‌ (சிவன்‌ மற்றும்‌ 
சக்தியின்‌ மந்திர, தந்திர சக்கரங்கள்‌ ] மிகச்‌ சிறப்பான ஆய்வினை மேற்கொண்டு நூல்களாக 
வெளியிட்டார்கள்‌. 


22-ஆவது பட்டம்‌ அருள்திரு அம்பலவாண தேசிகர்‌ அவர்கள்‌ சங்கரன்கோயிலில்‌ ஆண்டுதோறும்‌ 
நிகழும்‌ ஆடி மாதம்‌ £ “தபசு?” மகோற்சவத்தில்‌ எழுந்தருளி ஸ்ரீகாந்திமதி அம்மனை தரிசிப்பார்கள்‌. அது 
சமயம்‌ சங்கரநயினார்கோயில்‌ அந்தாதி, கோமதியம்பிகை பிள்னைத்தமிழ்‌ எனும்‌ நூல்களை வெளியிட்டு 
அருளினார்கள்‌. 


சிவஞானாட்சியில்‌ 
28-ஆவது குரு மகாசன்னிதானம்‌ 


இந்நாவில்‌ திருவாவடுதுறை ஆதீனத்தின்‌ ஞானபீடத்தில்‌ எழுந்தருளி விளங்கும்‌ 23-ஆவது 
குரு மகாசன்னிதானம்‌ சீர்வளர்சீர்‌ சிவப்பிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள்‌ அவர்கள்‌ ஞானபீடம்‌ 
ஏற்றருளிய நாள்‌ முதற்கொண்டு பூர்வாச்சாரியர்களாகிய மகாசன்னிதானங்கள்‌ அருள்‌ ஞான வழியில்‌ 
அருளாட்சி செய்து வருகின்றார்கள்‌. ஆதீனத்தின்‌ ஆளுகையில்‌ உள்ள கிராமங்கள்‌ மற்றும்‌ நகரங்களில்‌ 
அருள்‌ வழங்கும்‌ சிவாலயம்‌ மற்றும்‌ அன்னையாகிய மாரியம்மன்‌, மகாமாரியம்மன்‌, காளியம்மன்‌, 


23 


பத்ரகாவியம்மன்‌, திரெளபதியம்மன்‌, கஸ்தூரியம்மன்‌, மூகாம்பிகை ஆகிய பெரிய மற்றும்‌ 
சிறு ஆலயங்களுக்குத்‌ திருப்பணிகள்‌ செய்து அஷ்டபந்தன மகாகும்பாபிஷேகம்‌ செய்தருளுகின்‌ 
றார்கள்‌.மேலும்‌ திருவிடைமருதூர்‌ ஸ்ரீமூகாம்பிகை சந்நிதியில்‌ நூதனமாக ஸ்ரீமகாமேரு பிரதிஷ்டை 
செய்தும்‌, விமானத்‌ திருப்பணி செய்தும்‌ கும்பாபிஷேகத்தினைச்‌ செய்தருளினார்கள்‌. தொடர்ந்து இவ்‌ 
வாலயத்தில்‌ நவசண்டி ஹோமங்கள்‌, நவசக்தி அர்ச்சனைகள்‌, பவர்ணமி விசேச பூசைகள்‌ நடையெற்று 
வருகின்றன. 


ஆதீனத்தில்‌ மலர்ந்த 
அன்னையின்‌ மேதரவிலாச நூல்கள்‌ 


சகலகலாவல்லிமாலை - உரையுடன்‌, குளத்தூர்‌ அமுதாம்பிகை பிள்ளைத்தமிம்‌, அன்னையின்‌ 
அருள்‌, கோமதியம்பிகை பிள்ளைத்தமிழ்‌, செப்பறை அகிலாண்டேசுவரி பதிகம்‌, திருமந்திரம்‌ நவாக்கரி 
சக்கரம்‌, சரசுவதி அந்தாதி-- உரையுடன்‌, செளந்தரியந்தாதி, அம்மைப்‌ புகழ்நூல்‌, திரியுகம்‌ கண்ட தேவி 
மாலையும்‌, சக்தி கவசமும்‌, நினைத்ததை முடிக்கும்‌ மகாமாரியம்மன்‌ கும்பாபிஷேக மலர்‌, ஒப்பிலா 
முலையம்மைப்‌ பிள்ளைத்தமிழ்‌ (முதன்‌ முதலாக ஓலைச்‌ சுவடியிலிருந்து பதிப்பிக்கப்பெற்றது ], சுந்தர 
குஜாம்பிகை பதிகம்‌, சரசுவதி (சிற்ப நுண்கலை நூல்‌ ], மகா சரசுவதி ( வேதம்‌, சிவாகமம்‌, சிற்பம்‌, பூஜா 
விதானம்‌] மற்றும்‌ இன்று வெளியிடப்படும்‌ மகா சிவசக்தி (படங்களுடன்‌, சிற்ப நூல்‌ ] முதலான நூல்கள்‌ 
ஆபனத்தில்‌ மலர்ந்தனவாம்‌. 


இந்நாலாக்கத்திற்கு உதவியவர்கள்‌ 


இந்நூலினை எழுதித்‌ தொகுக்கும்‌ காலத்தில்‌ ஆதீனப்‌ பன்மொழிப்‌ புலவர்‌ காஞ்சிபுரம்‌ சிவஸ்ரீ. 
சி.எஸ்‌. சதாசிவம்‌, எம்‌.ஏ., ( ஆங்கிலம்‌], எம்‌.ஏ.) [வரலாறு], எம்‌.ஏ. (சம்ஸ்கிருதம்‌), எம்‌.ஏ., ( தமிழ்‌], 
எம்‌.ஃபில்‌, ஆதீன சரசுவதி மகாலின்‌ சிவாகமம்‌ மற்றும்‌ சிற்பத்துறை தலைவர்‌ அவர்கள்‌ தேவநாகரி 
மற்றும்‌ கிரந்தலிபி மூலப்பாடங்களுக்கு தமிழ்‌ ஆக்கம்‌ மற்றும்‌ விளக்கங்களை எழுதிக்‌ கொடுத்தார்கள்‌. 
இந்நூலிற்கு வேண்டும்‌ அழகிய வரைகோட்டுப்‌ படங்களை காஞ்சிபுரம்‌ திரு. எஸ்‌.எம்‌. கணபதி ஸ்தபதி 
வரைந்து ஆதீனத்தில்‌ சமர்ப்பித்த வரைகோட்டு ஓவிய நூலில்‌ இருந்தும்‌, மாமல்லபுரம்‌ சிற்பக்‌ கல்லூரி 
முன்னாள்‌ ஒவியம்‌ பேராசிரியர்‌ கலைச்‌ செம்மல்‌ திரு. கோ. திருஞானம்‌ அவர்களின்‌ படிமக்‌ கோடுகள்‌ 
நூலில்‌ காணும்‌ ஓவியங்களும்‌, சுவாமிமலை தே. இராதாகிருஷ்ணன்‌ ஸ்தபதி, டிப்‌.இன்‌.ஆர்கி. , அவர்கள்‌ 
பல ஆண்டுகளாக அடியேனது நூலிற்கு கேட்ட மாத்திரத்தில்‌ வரைகோட்டுப்‌ படங்களை தொடர்ந்து 
வரைந்தளித்து வருகின்றார்கள்‌. சென்னை இந்து தர்ம மன்றம்‌ செயலாளர்‌ மற்றும்‌ மங்கை ஆலய மலர்‌ 
ஆசிரியர்‌ சிவஸ்ரீ வீ. மீனாட்சி சுந்தரம்‌ அவர்கள்‌ சில்பியின்‌ வண்ணப்‌ படங்களை உபகரித்தார்கள்‌. 
சென்னையிலிருந்து வெளிவரும்‌ தெய்வம்‌ பேசுகிறது எனும்‌ மாத இதமில்‌ காணும்‌ படங்களும்‌ இந்‌ 
நூலில்‌ இடம்‌ பெறுகின்றன. இவர்கள்‌ யாவர்க்கும்‌ எனது நன்றியைச்‌ சமர்ப்பித்து, சீர்வளர்சீர்‌ குரு 


மகாசன்னிதானம்‌ அவர்களின்‌ ஆசியும்‌ என்றும்‌ உரித்தாக பிரார்த்திக்கின்றேன்‌. 


OGD மலரும்‌, திருவடி மோற்றுதலும்‌ 


எமகாசிவசக்தி?3 யாகிய இந்நூலினை சித்ரபானு வருடம்‌ பங்குனி திருவோணம்‌ நன்னாளில்‌ 22— 
ஆவது குருமூர்த்திகள்‌ அருள்திரு அம்பலவாண தேசிக மூர்த்திகளின்‌ 20-ஆவது ஆண்டு குருபூசைப்‌ 
பெருவிழாவன்று (28.3.2008) சிவக்ஷேத்திர, குருக்ஷேத்திர செந்தமிழ்ப்‌ பரிபாலனம்‌ செய்தருளும்‌ 
திருவாவடுதுறை ஆதீனம்‌ 28-ஆவது குரு மகாசன்னிதானம்‌ சீர்வளர்சீர்‌ சிவப்பிரகாச தேசிக 
பரமாச்சாரிய ௬வாமிகள்‌ அவர்கள்‌, சிவஞானக்‌ கலைகள்‌ யாவும்‌ வளர்ந்தோங்க, வெளியிட்டு 
அருளுகின்றார்கள்‌. குருமூர்த்திகளின்‌ திருவடிகளை போற்றி இம்மலரினை யாவரும்‌ பெற்று 
அன்னையின்‌ அருளுக்கு பாத்திரர்களாக ஆகும்படி பிரார்த்திக்கின்றேன்‌. 


அடியேனின்‌ தீட்சா ஞானாச்சாரியராக விளங்கியருளும்‌ சீர்வளர்சீர்‌ 28-ஆவது குரு மகா 
சன்னிதானம்‌ அவர்களால்‌ இயக்கிவிடப்பட்ட கருவியாய்‌ நிற்கும்‌ அடியேனால்‌ எழுதித்‌ தொகுப்பாக்கம்‌ 
பெற்ற இந்நூல்‌ மெய்மைப்‌ பூசனை விளைவிக்க என்றும்‌ திருவாவடுதுறை ஆதீன சிரதிஷ்டாச்சாரியராக 
விளங்கி அருளும்‌ ஸ்ரீநமசிவாயமூர்த்திகளின்‌ திருவடித்‌ தாமரைகளையும்‌, இப்போது சிவஞான 
அருளாட்சி அருளி வருகின்ற சீர்வளர்சீர்‌ குரு மகாசன்னிதானம்‌ அவர்களின்‌ திருவடிகளையும்‌ என்றும்‌ 
மனம்‌, மொழி, மெய்யினால்‌ சிந்தித்து, வந்தித்துப்‌ போற்றுகின்றேன்‌. சுபம்‌. 


So 
அடப்‌ 


2 


வளர்க துறைசையாதீனம்‌. 
குருமூர்த்திகளின்‌ திருவடிகளே சரணம்‌! 
மகாசிவசக்தி திருவடிகளே சரணம்‌! 


தேதி: 1.3.2003 இங்ஙனம்‌ 

நூலாசிரியர்‌ - வடிவமைப்பு, 
நமசிவாய இல்லம்‌, ae எஸ்‌. நாராயணசுவாமி, 1/.&(98)., M.A (His)., M.Ed., Dip.in Sanskrit. 
38/43, மேலசன்னதி, சிவாகமம்‌ மற்றும்‌ சிற்பத்துறை, திருவாவடுதுறை ஆதீன 
திருவிடைமருதூர்‌ - 612 104. சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலைய ஆய்வு மையம்‌, 
தொலைபேசி - 2461653. திருவாவடுதுறை - 609 803. 


J 


ean 
NS} CCC) 


பு 


(வ) 


ஜு ஈலி23- அவகர] CHRD 5 00220 மக்க 
ீர்வளர்கீர்‌ சிவப்பிரகாச-கேசிக 


உ 


Sivamayam 


INTRODUCTION 


hm Sakthi! Para Sakthi! Sri Sakthi is Omnipotent, Omniscient and Omnipresent. 
She rules the universe as mother with lot of affection to one and all. 


Normally worship of Siva and Sakthi goes hand in hand. Mainly there are six 
groups of worship performed in India. Viz., 


1. Ghanapathiyam - who believes Lord Ganesh is Supreme. 
2. Gowmaram - who believes Lord Karthick is Supreme. 
3. Saivism - who believes Lord Siva is Supreme. 

4, Vaishnavism - who believes Lord Vishnu is Supreme. 

5. Saktham - who believes Goddess Devi is Supreme. 
6. Sowram - who believes Sun God is Supreme. 


Among the above, worship of Lord Siva is considered to be very ancient according 
to the historians of foreign countries. 


UMAA 


in epics, it is stated that UMAA, the daughter of Emavan (The King of Hills), 
married Lord Mahadev and always identified with Lord Siva. The Devi Mahathmiyam 
portrays Devi Umaa in the form of Sri Durga, Chandi, Abarna, Mahishasuramarthini, Laxmi, 
Saraswathy, Kali, Gayatri, Tripurasundari and so on. 


Vamasara 


Those who follow the concept of Saktham are called as Vamacharar or Gowligar. 
There are some special formulae, Mantras, and Puracharnas for them. They believe in 
deep meditation. To obtain more power from Sakthi, they practice Panchopasanai, ie. 
Mathyasyam, Mathyam, Mamism, Mudra, Maidunam. 


Dachenasarar 


This group of people believe in Vedas & Dharma Sastras. They perform Shut 
Karmas (six duties) viz. Snanam, Chandiyavandanam, Jabam, Homam, Aradhana and Entertain 


26 


guests daily. They worship Sun, Goddess, Vishnu, Vinayak & Maheswer. Some of them 
chant Dasa Maha Vidya mantras, as directed by their Guru. The worship of Sakthi, as the 
supreme, is mainly spread over in North India and is known as Vamasara. In Kashmir this 
philosophy is called as Sivadvaidam, and Saktavaidam. In South India, a few follow this 
concept. But all worship Goddess Devi also as routine. 


fn Temples. 


In temples Devi is being worshipped as the main Goddess, Sapta Mathas, Ashta 
Laxmi, Bogasakthi, Veerasakthi, and so on. 


Maha Sivasakthi 


This Souvenir deals with the worship of Devi, Sakthi prathishtai, Sakthi Mandras, 
vahanas, weapons, festivals and some famous places of Sakthi - followed by original text 
of some Agamas, Mantras, Tantras, Puranas etc., More than 400 photos are inserted in 
this book. For the first time in the history of our publications, 239 forms of Sakthi's Diyan 
(Meditation Sulogams) with line art pictures are included. All the end, the Devi's Original 
Mantras, Gayatri Mantras, Pujas and Archanas and also Hymns pertaing to Devi, collected 
from various stala puranam are furnished. 


The present Guru Mahasannidhanam, who is 23-rd in succession in lineage of 
Thiruvavaduthurai Adheenam, has renovated many Devi temples in various villages. In 
1992, His Holiness has installed a new Maha Meru by the side of Sri Moohambigai's 
shrine in Sri Mahalinga Swamy temple at Thiruvidaimaruthur. 


Towards this Book... 


Mr. C.S. Sadasivam of Kanchipuram has helped me unboundedly in transliterating 
and translating the Sulogams which were in Sanskrit. Mr. S.M. Ganapathy Stapathy of 
Kanchipuram, Mr. G. Thirugnanam, Mr. D. Radhakrishnan Stapathy of Swamimalai have 
contributed photos for this publication. Mr. V. Meenakshisundaram of Chennai has also 
assisted me to acquire some photos and relevant informations. 


| sincerely thank all those honourable men and pray Sri Namasivayamoorthi and 
Guru Mahasannidhanam to bestow benevolence on them. 


The combined effort of all made it possible to release this souvenir on the 20th 
Guru Pooja day of Arulthiru Ambalavana Desigar 22-nd Guru Mahasannidhanam on 
28.3.2003 (Panguni - Thiruvonam). 


|, once again, submit my most obeisance to my Deeksha Gurumoorthigal 23-rd 
Guru Mahasannidhanam for the extreme kindness showered on me. Suggesstions for the 
improvement of this volume from luminaries in various faculties are always welcome. 


Resi: Ever at the service of the Guru Mahasannidhanam 
“Namasivaya Iam" ts Narayanaswamy, ma‘pPnil., MA (His)., M.Ed., Dip.in Sanskrit. 
38/43, West Sannathi, Researcher, Dept. of Agama & Silpa, 
Thiruvidaimarudur - 612104. Thread titan AE Gara ப்தி 
Thanjavur Disttier 7] eenam Saraswathi Mahal Library 
Ph:0435-2461653. டக்‌ and Research Centre, 
iruvavaduthurai - 609 803. 


= 


கெ ஆதீன புராண அச்சு 
நூல்கள்‌ 

ஷே ஆதீன ஓலைச்சுவடிகள்‌ 
உத்தர காமிகாகமம்‌ 
சுப்ரபேதாகமம்‌ 
பூர்வகாரணாகமம்‌ 

அம்சுமத்‌ பேதாகமம்‌ 
விஷ்ணு தர்மோத்ரம்‌ 
ரூபமண்டன்‌ம்‌ 
காரணாகமம்‌ 


- சாரதா திலகம்‌ 

- சில்பரத்ன சளுயோஜித்‌ 
- மயதீபிகாயாம்‌ 

- நுரசிம்ஹப்ரசாதம்‌ 

- பவிஷ்ய புராணம்‌ 

- சண்டி கல்பம்‌ 

- லக்ஷ்னை சமுச்சயம்‌ 

- தேவீபுராணாம்‌ 

- சரபதந்திரம்‌ 

- களர்யா 


அஷ்டோத்வாரபாலிகா 


- விஸ்வகர்ம சாஸ்திரம்‌ 

. மச்சபுராணம்‌ 

- ரூப்மண்டன ரத்னாவளி 
- படிமக்கோடுகள்‌ 

- பரார்த்த LISTON 

. நாரத சம்ஹிதாயம்‌ 

- மார்க்கண்டேய புராணம்‌ 
. இந்துராக்ஷி கல்பம்‌ 

. துளசி மகாத்மியம்‌ 

- மகாலக்ஷ்மி ரத்ரகோசம்‌ 

- த்ரிபுரசுந்தரி கல்பம்‌ 

- சில்பறத்ன ம்‌ 

- ஹேமாத்ரி வரத கண்டே 
- ஸ்கந்த புராணம்‌ 

- பிரபஞ்ச சார தந்திரம்‌ 

- அக்னி புராணம்‌ 

- பளுசரத்ணாகமம்‌ 

- தேவீ மகாத்மியம்‌ 

. மண்டன மகாவித்யஈ 

- வித்யார்கைவ மகாசரசுவது 
. ராமாயணம்‌ 

- சிவரகசியம்‌ 

- சிவபுராணம்‌ 


பிரம்மபுராணம்‌ 


- சரசுவதி சூக்தம்‌ 

- தேவீ பராக்கிரமம்‌ 

- துர்கா சூக்தம்‌ 

- பஜாபத்ததி 

8. மந்திர மகோதது 

- மந்துர மகார்ணாவம்‌ 

- பிரபஞ்ச சார சார சங்கிரகம்‌ 
- மக௱புராணங்கள்‌ 

. உப்புராணங்கள்‌ 

5 மகாசரசுவதி பஜாங்கம்‌ 


- மேரு தந்திரம்‌ 


55. தேவீரகஸ்யம்‌ 

56. தந்திர கோசம்‌ 

57. ஸ்ரீவித்யார்ணவ தந்திரம்‌ 

58. தாராதந்துர சாஸ்திரம்‌ 

59. தசமகாவித்யா 

60. சாக்த தந்திரம்‌ 

61. ஆகம அமிர்தவர்ஷிணி 

62. சற்பச்செந்நூல்‌ 

63. அஜிதாகமம்‌ 

64. மிரளரவாகமம்‌ 

65. ரெளவோத்ரம்‌ 

66. இப்தாகமம்‌ 

67. தியானரத்னாவளி 

68. மூர்த்தித்யானம்‌ 

69. சகளாதஇிகாரம்‌ 

70. பிரதிமாலட்சணாம்‌ 

71. ஸ்யீதத்வநிதி முதற்பாகம்‌ 

72. ஸ்ஜீதத்வநிஇயில்‌ சக்திரிதி 

73. வாழ்வியற்‌ களஞ்சியம்‌ 

74. சிவாலய பிரதிஷ்டாவிதி 

75. மதுரை கும்பாபிடேக மலர்‌ 

76. வாக்தேவீவைபவம்‌ 

77. ஸ்ரீதாராஸ்தவ மஞ்சரி 

78. ஜைனசமயத்‌ 
இருவுருவங்கள்‌ 

79. நூலாசிரியர்‌ 
கையெழுத்துப்‌ புத்தகங்கள்‌ 

80. ஷோடச கல்பம்‌ 

81. ஜ்ளாநார்ணவ 
சந்திரஜ்ஞாந வித்யை 

82. பாஞ்சராத்றம்‌ 

83. பாத்மஸம்ஹிதை 

84. ஸ்கந்தயாமளம்‌ 

85. துர்கா கல்பம்‌ 

86. ஆம்நாயம்‌ 

87. பிரத்யங்கரொகல்பம்‌ 

88. சூலினி கல்பம்‌ 

89. லவிதோபாக்யாரும்‌ 

90. நாரத சம்ஹிதை 

91. சுதர்சன சம்ஹிதை 

92. அஹிர்புத்துநிய சம்ஹிதை 

93. வாராஹி கல்பம்‌ 

94. இயாமளா கல்பம்‌ 

95. மாதங்கி கல்பம்‌ 

96. இரிபுரசுந்தரி கல்பம்‌ 

97. ருத்ரயாமளம்‌ 

98. குஹ கல்பம்‌ 

99. பகளா கல்பம்‌ 

100. சாரதா இலகம்‌ 

101. சோமநாதவல்லி மந்திர 
சாஸ்திரம்‌ 

102. சாபர தந்திரம்‌ 

103. இத்த சாபர தந்திரம்‌ 

1௦4.இந்துரா௯தி கல்பம்‌ 

1௦5.பவா௱நீ கல்பம்‌ 

106. துளசி மஹாத்மியம்‌ 


107. £ீதலாகல்பம்‌ 

108. மயூகம்‌ 

109. அதர்வண ரஹஸ்யம்‌ 

110. பத்மபுராணம்‌ 

111. சாரதா திலகம்‌ 

112.பாஞளுசராத்ராகமம்‌ 

113. ஆச்வலாய கல்பம்‌ 

114.வேதாந்த யோக சாஸ்திரம்‌ 

115.இத்தசாபர தந்திரம்‌ 

116. சில்பரத்ன சம்யோஜிதா 

117. WWE. Nemes 

1 18. பவிஷ்ய புராணம்‌ 

11ஓ.ஸ்கந்த யாமளம்‌ 

120.சுணாடீ கல்பம்‌ 

121.லட்சண சமுச்சயம்‌ 

122.சரப தந்துரம்‌ 

123.தஞூசைக்‌ கலைக்‌௯டம்‌ 
இறப்பு விழா மலர்‌ 

124. தேவீ பராக்கிரமம்‌ 

125.காயத்ரீ கோசம்‌ 

126. நித்ய பூஜா லட்சண 
சங்கிரகம்‌ 

127.தருமை பத்தாண்டு ஆட்சி 
மலர்‌ 

128. சக்கி பாமாலை (சங்கரர்‌) 

129. மங்கை ஆலய மலர்‌ 

130. தெய்வம்‌ பேசுகிறது 
இதழ்கள்‌ 

131. மந்த்ர ஜபகல்ப மஞ்சரி 

132. சைவநீதி - கொழும்பு 

133. திருமந்திரம்‌ 410 தந்திரம்‌ 

134. உபாசனா தெய்வங்கள்‌ 

135.சாக்தம்‌ 

136. தந்திர சாரம்‌ 

137. அம்பிகாபதி - இவமஞ்சரி 

138. வரைகோட்டுப்‌ படங்கள்‌ - 
எஸ்‌.எம்‌. கணபதி 

139. திருவானைக்கா 
கும்பாபிடேக மலர்‌ 

140. தினமலர்‌ பக்தி இதழ்கள்‌ 

141. ஷை ஆதீன மந்த்ர சாஸ்த்ர 
ஓலைச்சுவடிகள்‌ 

142. Elements of Hindu 
lconography 

143. Agama Kosha (1 to 4) 

144. Agama Kosha (1 to 5) 

145. Pondicherry - French Indology, 
Agama books 

146. Tantra Sastra 

147. Sakta 

148. Introduction to Tantra Sastra 


149. The Serpent Power 


ஸ்ரீ அதுல்ய குஜாம்ப்கை, திருவாவடுதுறை. 


zg 


5 


i 


XZ 
a 


ia) 


4:22 SAC 
Rose) 


a 


தும்‌ 


ND 


a Hse ப்‌ பா 
x ரி 
DABS. 


गा 6 ५ 
ப 3 ) { S £2 


RR 


(1 


Zor 


ஷ்‌ 


५) 
SI Ne ie 
வவட ப 


aut 


xt 


ao 


— |. 
Ag 


ல 


Se 
= 
| 
lis 
IS) 
et 


உ 
சிவமயம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


மகா சிவசக்தி 


(Encyclopaedia of Maha Sivasakthi in Agamas - Puranas - Tantras and Silpa Sastras) 


SP வவ. De 


1. உகைன்‌ அன்னையாரம்‌ சினசக்கி 


அறிவார்‌ பராசக்தி ஆனந்தம்‌ என்பார்‌ 
அறிவார்‌ அறிவரு வாமவள்‌ என்பார்‌ 
அறிவார்‌ கரும மவளிச்சை என்பார்‌ 
அறிவார்‌ பரனு மவளிடத்‌ தானே. 


சிந்தையி னுள்ளே திரியுஞ்‌ சிவசக்தி 
விந்துவும்‌ நாதமு மாயே விரிந்தனள்‌ 
சந்திர பூமி சடாதரி சாத்தவி 
அந்தமொ டாதிய தாம்வண்ணத்‌ தாளே 


-திருமூலர்‌ அருளிய திருமந்திரம்‌ [ 1054, 1138 ) 
உயிர்கள்‌ தன்னை எளிதில்‌ அறிந்து கொள்ளும்‌ பொருட்டு இறைவன்‌ இரண்டுப்‌ பிரதான திருவுருவங்களை ஏற்று 


அருளுகின்றான்‌. ஒன்று ஆண்‌ உருவம்‌, மற்றொன்று பெண்‌ உருவம்‌. ஆண்‌ உருவைபுருடன்‌, ஈஸ்வரன்‌, சிவன்‌, கயிலை 
நாதன்‌ என்கிறோம்‌. பெண்‌ உருவைப்‌ பிரகிருதி, இயற்கை, சக்தி, அன்னை, அம்மா, தாய்‌, அம்பா என்கிறோம்‌. 


சக்தியும்‌ சிவனும்‌ 


சக்தியும்‌ சிவனும்‌ ஒன்றே. சிவனின்றிச்‌ சக்தியில்லை, சக்தியின்றிச்‌ சிவனுமில்லை. மிக உயர்ந்த நிலையில்‌ 
பிரிவற்ற ஒருமையே உள்ளது. இறைவன்‌ ஆனந்த மிகுதியால்‌ திருவிளையாடல்‌ புரியும்போதே அவனுடைய திருவுரு 
வங்கள்‌ அமைகின்றன. பரன்‌ ஆணையால்‌, பரை அனைத்துயிரையும்‌, அனைத்துலகங்களையும்‌ படைக்கிறாள்‌. 
பலகாலமாக அவற்றினிடையே வினைபுரிந்து அன்பும்‌, அருளும்‌ சொரிந்து இருள்‌ மயக்கங்களைத்‌ தீர்த்து, உண்மையொளி 
வீசி, அவற்றைப்‌ பரிபக்குவப்படுத்தி, திருத்தியமைத்து உருமாற்றி இறுதியில்‌ மீண்டும்‌ இறைவனடி சேர்ப்பித்து 
வருபவளே மகாசிவசக்தியாகும்‌. 


30 


இவ்வுலகில்‌ - சிறப்பாக பெண்‌ ரூபமாகத்‌ திகழும்‌ தெய்வத்தை சிறப்புற போற்றி ண்‌ சம 
பெ ணகளுக்கு நமது சமயங்களில்‌ சிறந்த பெருமை கொடுக்கப்பட்டுள்ளது.. அது மட்டுமல்ல, ட. எ 
பெண்களை பூஜித்து வருகின்றோம்‌. அவ்வாறு பூஜிக்கப்‌ பெற்ற பெண்களுக்கு அன்னமிட்டு மங்க ௬ 
கொடுத்து ஆராத்தி செய்து சித்திரை மற்றும்‌ புரட்டாசி மாதங்களில்‌ பெருமைபடுத்துகிறோம்‌. 


அருளாளர்களின்‌ பார்வையில்‌ 


*சக்தியின்றி, சிவம்‌ தொழில்படாது. சக்தி அதிட்டிப்பதாலேயே, ரூபமற்றதற்கு ரூபமும்‌ குணமற்றதற்குக்‌ 
குணமும்‌, நாமமற்றதற்கு நாமமும்‌ உண்டாகி விடுகின்றன. சக்திக்கும்‌ சிவத்துக்கும்‌ உள்ள தொடர்பை திருமூலர்‌ பின்வரும்‌ 
பாடலால்‌ உணாத்துகின்றார்‌. 


வாயும்‌ மனமும்‌ கடந்த மனோன்மணி 

பேயும்‌ கணமும்‌ பெரிதுடைப்‌ பெண்பிள்ளை 

ஆயும்‌ அறிவும்‌ கடந்த அரனுக்குத்‌ aS 
தாயும்‌, மகளும்‌, நல்தாரமும்‌ ஆமே. -திருமந்திரம்‌ 1178. 


மாணிக்கவாசகர்‌ இம்மூன்றுவித உறவேயின்றி நான்காவதான சம்பந்தத்தைக்‌ கூறுகின்றார்‌. 


இமவான்‌ மகட்குத்‌ 
தன்னுடைக்‌ கேள்வன்‌, மகன்‌, தகப்பன்‌, தமையன்‌ 


என்று சகோதர பாவத்தையும்‌ சேர்க்கின்றார்‌. இவ்வாறு பராசக்தியானவள்‌ தாயாகவும்‌, மகளாகவும்‌, மனைவியாகவும்‌, 
சகோதரியாகவும்‌ இருந்து தொழிற்படுத்துகின்றாள்‌. 


மேலும்‌ சக்தியின்‌ அருளாலேயே உயிர்கள்‌ சிவத்தை அறியவும்‌ அடையவும்‌ முடியும்‌. சக்தியின்‌ அருள்‌ தோய்ந்தா 
லன்றி சிவத்தின்‌ அருள்‌ கிடைக்காது. இதனை மாணிக்கவாசகர்‌ 


எங்கோ மான்‌ அன்பர்க்கு முன்னி அவள்‌ 
நமக்கு முன்‌ சுரக்கும்‌ இன்னருள்‌ 


என்று அருளுகின்றார்‌. இதைத்தான்‌ சைவசித்தாந்தச்‌ சாத்திரங்கள்‌ சக்திநிபாதம்‌ என்ற சொல்லால்‌ குறிக்கின்றன. 


உபாசனை 


மேனாட்டிலிருந்து இந்தியாவுக்கு உத்தியோகமாக வந்த Sri. John Woodroffe என்பவர்‌ “ஆர்தர்‌ ஏவலன்‌'' என்ற 
புனைப்பெயரில்‌ சாக்த தந்திரங்கள்‌ (பராசக்திக்குரியன) பலவற்றை மொழிபெயர்த்தும்‌ சாக்த நெறியை விளக்கியும்‌ பல 
நூல்கள்‌ செய்துள்ளார்‌. அவற்றில்‌ "SERPENT POWER" என்ற ஆங்கில நூலில்‌ குண்டலினியைப்‌ பற்றி வெகு விரிவாக 


விஞ்ஞான ரீதியில்‌ விளக்கியுள்ளார்‌. மந்திர உபாசனையாலும்‌, ஸ்ரீசக்கர பூசையாலும்‌ பராசக்தியின்‌ அருளைப்‌ பெறலாம்‌ 
என்கிறார்‌. 


திருமூலர்‌ திருமந்திரத்தில்‌ அம்பாளின்‌ மந்திரம்‌, யந்திரம்‌ விவரிக்கப்படுகின்றன. சித்தர்களின்‌ நூல்களில்‌ இதைப்‌ 
பற்றி விரிவாகக்‌ காணலாம்‌. போகர்‌ நூலில்‌ அம்பாளின்‌ ஸ்ரீசக்கரம்‌ (43 கோண யந்திரம்‌) விவரிக்கப்படுகின்றது. சில 
ஆலயங்களில்‌ ஸ்ரீசக்கரத்தகடும்‌ அல்லது இதையே ஸ்ரீமேருவாகவும்‌ செய்து பூசித்தல்‌ நடைமுறையில்‌ உள்ளது. 
இப்பூசையை குருமூலமாக உணர்ந்து தெளிந்து நலம்‌ பெறலாம்‌. 


தமிழ்நாட்டில்‌ i 


நமது கிராம தேவதைகளிலே காளி அல்லது மாகாளி முதலிடம்‌ பெறுகிறாள்‌; திருவொற்றியூரிலே வட்ட புரி 
அம்மன்‌, மாமல்லபுரத்தில்‌ கருக்கில்‌ ன்‌ £ள்‌, தில்லையிலே காளி, கோயமுத்தூரிலே கோணியம்மன்‌, சமயபுரத்திலே 
fi 


* மதுரை மீனாட்சியம்மன்‌ கோயில்‌ கும்பாபிஷேக மலர்‌, பக்கம்‌ 4 - “பராசக்தி” - பி.கே. ஷண்முகநாதன்‌ - 1963. 


கள்‌. 


பஞ்சபூதத்‌ தலங்‌ 


‘Foye hols ogi coroudiinsorel) 0௮9 
af 802 யா ‘yroas ஐ மலம்‌ பம யேவ! 


33 


மாரியம்மன்‌; பாரியூரிலே கொண்டத்துக்காளி, நாட்டரசன்‌ கோட்டையிலே கண்ணாத்தாள்‌, காரைக்குடியிலே 
கொப்புடையம்மன்‌. இவை தமிழ்நாட்டின்‌ பிரசித்திபெற்ற காளி உருவங்களில்‌ சில. 


எல்லைஅம்மன்‌, எல்லைப்பிடாரி, வடக்குவாசல்‌ செல்லி முதலிய பெயர்களுடன்‌ காவல்‌ தெய்வமாகப்‌ பல 
ஊர்களிலே காளி வழிபடப்பெறுகிறாள்‌. தமிழகத்தின்‌ தென்னெல்லையைக் குமரி காத்து நிற்கிறாள்‌. இந்தக்‌ “கன்யாகுமரி: 
யை யவனாசிரியர்கள்‌ குறிப்பிட்டிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ காலம்‌ கி.பி. முதலிரண்டு நூற்றாண்டுகள்‌. மதுராபதியை 
மதுரையின்‌ காவல்‌ தெய்வம்‌ என்று சிலப்பதிகாரம்‌ தெரிவிக்கிறது. மணிமேகலையிலே, தென்னாட்டுக்கு நலிவு ஏற்பட்ட 
போது, சம்புத்தீவத்தின்‌ காவல்‌ தெய்வமாகிய சம்பாபதி, அத்துன்பத்தைத்‌ தவிர்ப்பதற்கு வடக்கே இருந்து தெற்கே 
போந்தாள்‌ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காவிரிப்பூம்பட்டினத்திலே அவளுக்குக்‌ கோயில்‌ இருந்தது. அவளைக்‌ “குமரி: 
என்றும்‌, “தொன்மூதாட்டி' என்றும்‌ சாத்தனார்‌ போற்றுகிறார்‌. இத்தெய்வத்தின்‌ பிரதிநிதியாகத்‌ தற்போதைய கிராம்‌ 
தேவதைகளைக்‌ கருதுவதிலே தவறு இல்லை. 


அவையே அன்றி, வடநாட்டு உச்சினியிலிருந்து வந்து திருநெல்வேலியிலே குடியேறிய உச்சி(னி) மாகாளி 
யையும்‌ நாம்‌ அறிவோம்‌. ஆந்திர தேசத்திலிருந்து வந்து கோயில்‌ கொண்டது சக்கமாதேவி. திரெளபதி தஞ்சாவூர்ப்‌ பக்கம்‌ 
காளிவேடம்‌ தரித்துக்‌ கொண்டாள்‌. ஜமதக்கினி முனிவரின்‌ பத்தினியாகிய இரேணுகை திருவாரூரிலே எல்லையம்மன்‌ 
ஆனாள்‌. இவள்‌ வழிபாட்டை அறந்தாங்கி, பட்டுக்கோட்டையிலே காணலாம்‌. 


காளி கோயில்களிலே பெரும்பாலும்‌ தேவி உட்கார்ந்த கோலத்தில்‌ இருப்பாள்‌. உக்கிரமான முகத்துடன்‌ கோரப்‌ 
பற்கள்‌ வெளிபட்டுத்‌ தோன்ற, கரங்கள்‌ நான்கிலும்‌ சூலம்‌, உடுக்கை, கபாலம்‌, சுரிகை வைத்திருப்பதாக அவளை உருவகப்‌ 
படுத்தி விக்கிரகம்‌ சமைத்துப்‌ பிரதிட்டை செய்திருக்கிறார்கள்‌. பாமரமக்கள்‌ காளியைப்‌ பல்வேறு பெயர்களில்‌ பலவகை 
யாக வழிபடுகிறார்கள்‌. இவர்கள்‌ வழிபாட்டிலே உயிர்ப்பலியும்‌, தீமிதியும்‌ முக்கிய இடம்‌ ஏற்றுள்ளன. உயிர்ப்பலி தற்போது 
சட்டபூர்வமாய்த்‌ தடுக்கப்பட்டிருக்கிறது. உபாசகரிலே சிலர்‌ தமது உடல்‌ உறுப்புகளைப்‌ பலவிதங்களிலே வருத்தி 
நேர்த்திக்கடன்‌ செலுத்துவதும்‌ உண்டு. வேறு சிலர்‌, நவதுர்க்கை வடிவங்களில்‌ ஏதேனும்‌ ஒன்றை அல்லது பத்திரகாளியாக 
யந்திரத்தைப்‌ பொறித்த, மஞ்சள்பொடி, குங்குமம்‌, அரிசிமாவால்‌ உருவம்‌ சமைத்து வழிபடுவதும்‌ உண்டு. இவ்வழிபாடு 
பூதசுத்தி, ஆத்மசுத்தியில்‌ தொடங்கி, பலி ஓமத்தில்‌ முடியும்‌. பீஜமந்திரம்‌ ஓதி, துர்க்கா சூக்தத்தினின்றும்‌ துதிமொழிகள்‌ 
புகன்று வழிபாட்டைப்‌ பூர்த்தி செய்வர்‌. 


அகில இந்தியாவிலும்‌ தேவீ வழிபாடு 


தமிழ்‌ மக்களிடையே காளி பிரபலமானது போலவே, அகில இந்தியாவிலும்‌ தேவி வழிபாட்டுக்கு ஒப்பானது வேறு 
இல்லை. காஷ்மீரத்திலே அம்பாள்‌, ராஜபுதனத்திலே பவானி, கூர்ஜரத்திலே கல்யாணி, வங்காளத்திலே காளி, அசாமிலே 
காமரூபி, மைசூரிலே சாமுண்டி, தமிழகத்திலே காமாட்சி, மலையாளத்திலே பகவதி இப்படி வெவ்வேறு பெயர்களிலும்‌ 
உருவங்களிலும்‌ இந்தியா முழுவதும்‌ சக்தி வழிபாடு நடந்து வருகிறது. பல பிரிவினரான இந்துக்கள்‌ அனைவரும்‌ சக்தியை 
வழிபடுகிறார்கள்‌. 


பராசக்தி எங்கும்‌ நிறைந்தவள்‌ ஆதலின்‌ அவளைப்‌ பூரணி, ராஜராஜேஸ்வரி, மூலப்பிரகிருதி என்பர்‌. முத்‌ 
தொழில்‌ புரியும்போது அவள்‌ பிராம்மணி, வைஷ்ணவி, ருத்ராணி ஆகின்றாள்‌. ஈசுவரனுக்கு ஒப்பாகும்போது துர்க்கை 
எனப்படுகிறாள்‌. கல்வியாய்க்‌ கருதும்போது சரசுவதி என்பர்‌. செல்வமாய்த்‌ திகழும்போது லட்சுமி என்பர்‌. 
காலசொரூபிணியாகக்‌ கருதும்போது காளி என்பர்‌. அவள்‌ “புக்தி முக்திப்‌ பிரதாயினி?. அதாவது, போகத்தையும்‌ 
மோட்சத்தையும்‌ கொடுப்பவள்‌. பிரமன்‌ விஷ்ணு சிவன்‌ முதலானோர்‌ தமது வலது கரத்தின்‌ அபய முத்திரையால்‌ 
மோட்சத்தையும்‌, இடது கையின்‌ வர முத்திரையால்‌ போகத்தையும்‌ கொடுப்பர்‌. - ஆனால்‌ தேவி ஒருத்தியின்‌ 
பாதகமலங்களுக்குத்தான்‌ பக்தர்‌ விரும்பும்‌ பலன்களை அவர்கள்‌ விரும்பியதற்கும்‌ மிகுதியாக வழங்கும்‌ வல்லமை 
உண்டு. ; 


தாயானவள்‌ 


சக்தி வழிபாட்டைச்‌ சரிவர ஆராய்ந்த சிலரும்‌ அதைச்‌ சரியாகப்‌ புரிந்துகொண்டார்‌ என்று சொல்லுதற்கு இல்லை. 
உபாசகர்கள்‌ மிகவும்‌ மறைபொருளாகப்‌ பேணி வந்தாலும்‌ சக்தி வழிபாடு உறுதியான அடிப்படையில்தான்‌ அமைந்‌ 
திருக்கிறது. ப 


34 


தாயிற்‌ சிறந்ததொரு கோயிலும்‌ இல்லை. பெற்றவள்‌, வளர்ப்பவள்‌, தேற்றுபவள்‌, ஆதரிப்பவள்‌ தாய்‌ அல்லவா? 
அன்னையும்‌ பிதாவும்‌ முன்னெறி தெய்வம்‌. பிதாவினும்‌ முன்னதாக அறியப்படும்‌ தெய்வம்‌ அன்னைதான்‌. அவளிடம்‌ 
குழந்தை மனம்‌ விட்டுப்‌ பேசுகிறது; பழகுகிறது. பக்தன்‌ சிவன்‌ என்னும்‌ தந்தையைவிட, சக்தி என்ற தாயிடம்‌ நெருங்கிய 
நேயம்‌ கொள்வதில்‌ வியப்பில்லை. 


சிவபரம்பொருள்‌ 


சிவபரம்பொருள்‌ புற உலகைப்‌ பொருட்படுத்துவதில்லை. அவர்‌ ஒரு தியாகி; துறவி; ஆனந்தமாய்க கூத்தாடு 
வார்‌; இல்லை என்றால்‌, மோன நிலையில்‌ அழுந்தியிருப்பார்‌. தன்‌ அதிகாரத்தைத்‌ தன்‌ தேவியிடம்‌ ஒப்படைத்திருக்கிறார்‌. 
ஐந்தொழில்களையும்‌ அவளே கவனிக்கிறாள்‌. அவள்‌ அருள்‌ எல்லை அற்றது. கருணை வரம்பற்றது. அறிவு அகண்ட 
மானது. ஆற்றல்‌ அளக்கலாகாதது. அவள்‌ பூரணத்துக்கு எந்நாளும்‌ குறைவில்லை. எங்கும்‌ வள்‌ நிறைமாட்சி 
உடையவள்‌. பழையோள்‌. மிகப்பழையவள்‌ எனினும்‌ புத்தம்புதியவளாகவே அவள்‌ திகழ்கிறாள்‌. அண்ட கோடிகளை 
ஈன்றபிறகும்‌ அவள்‌ தன்‌ நிலை குலையாது எந்நாளும்‌ தன்மயமாய்‌ இலங்குகின்றாள்‌ ஆதலின்‌ ஏககாலத்தில்‌ அன்னை 
யாகவும்‌, கன்னியாகவும்‌ மிளிர்கின்றாள்‌. “அகிலாண்ட கோடி ஈன்றும்‌, அன்னையே! பின்னையும்‌ கன்னி என மறைகள்‌ 
பேச நின்ற ஆனந்த ரூப மயிலே: என்று பக்தர்கள்‌ அவளைப்‌ புகழ்கின்றார்கள்‌. 


வேறு விதமாகவும்‌ இதை விளக்கலாம்‌. அங்கிங்கு எனாதபடி ஆனந்த பூர்த்தியாய்க்‌ கடவுள்‌ இருப்பது மெய்யே. 
ஆனால்‌ அதை நம்மால்‌ எளிதில்‌ அறிய முடியாது; மனம்‌ வாக்குக்கு எட்டாத பொருள்‌ அது. ஆதலால்‌, உருவற்றதற்கு 
உருவத்தைக்‌ கற்பித்து, குணம்‌ இல்லாததற்குக்‌ குணங்களை ஏற்றி கணபதி, கார்த்திகேயன்‌, பராசக்தி, பரமேசுவரன்‌, 
மகாவிஷ்ணு என்று பல பெயர்களில்‌ வழிபடுகிறோம்‌. எங்கும்‌ நிறைபொருள்‌ ஆதலால்‌ எவ்வுயிரிலும்‌ அவன்‌ உண்டு; 
தூணில்‌ இருப்பான்‌; துரும்பிலும்‌ இருப்பான்‌. அப்பன்‌ அவன்‌; அம்மையும்‌ அவன்‌; அன்புடைய மாமனும்‌ மாமியும்‌ 
அவன்தான்‌. எனவே, அவனைத்‌ தாயாகப்‌ பாவிக்கும்‌ தத்துவம்‌ பொருளுடையதே; தாயைத்‌ தெய்வமாக நினைப்பதுதான்‌ 
சிவசக்தி வழிபாடு. “ஈன்றாளுமாய்‌ எனக்கு எந்தையுமாய்‌ உடன்‌ தோன்றும்‌” இறைவனை, தாயவன்காண்‌ உலகிற்குத்‌ தன்‌ 
ஒப்பிலாத தத்துவன்காண்‌' என்ற பனுவலும்‌ உண்டு. 


புராணங்களின்படி சக்தி விஷ்ணுவின்‌ தங்கை; சிவனுக்கு மனைவி; கணேசனுக்கும்‌ கார்த்திகேயனுக்கும்‌ தாய்‌. 
தத்துவ ரீதியில்‌ சாக்தம்‌, படைப்பு பரிணாம வாதங்களை (Creation and evolution) சமரசப்படுத்துகிறது. 


சிவசக்தி 


தென்னாட்டுச்‌ சைவசமயத்துக்கு ஆகமங்கள்தான்‌ அடிப்படை. காஷ்மீரத்தின்‌ “பிரத்யபிக்ஞான' பிரதிபலிப்பே 
சைவாகமங்கள்‌. சிற்சில வேறுபாடுகளுடன்‌ பிரத்யபிக்ஞான சூத்திரங்களைச்‌ சைவர்கள்‌ போலவே சாக்தர்களும்‌ 
மேற்கொண்டனர்‌. இவ்விருவர்க்கும்‌ சிவம்‌ வேறு, சக்தி வேறு அன்று. இவை ஒரேதத்துவத்தின்‌ இணை பிரியாத இரண்டு 
அம்சங்கள்‌. ஒரு காரியத்தைச்‌ செய்ய சக்தி இருக்கிறதா? இல்லாவிட்டால்‌ சிவனே என்றிரு என்பது பாமரர்‌ வாய்ச்‌ 
சொல்‌. சிவபெருமான்‌ சக்தியின்‌ சேர்க்கையின்றி, எதையும்‌ செய்யமுடியாதவராய்‌ இருக்கிறார்‌ என்பதைத்தான்‌ 
அவ்வாய்மொழி உணர்த்துகிறது. சக்திதாண்டவம்‌ இந்த உண்மையை விளக்குகிறது. அசைவற்றிருக்கும்‌ அறிவு 
சொரூபம்‌ சிவம்‌ என்றால்‌, செயலே வடிவெடுத்திருப்பது சக்தி. மழை பெய்கிறது; வெயில்‌ எரிக்கிறது; விதை 
முளைக்கிறது; எங்கும்‌ சக்தியின்‌ தாண்டவம்தாம்‌. மேலும்‌, சக்தியோடு கூடினால்தான்‌ சிவனுக்குப்‌ “பிரபு: என்ற பெயர்‌ 
சித்திக்கிறது. பிரமன்‌, விஷ்ணு, உருத்திரன்‌, ஈசுவரன்‌, சதாசிவன்‌, சிவன்‌, பரமசிவன்‌ என்ற மூர்த்தி பேதங்கள்‌ ஏழிற்கும்‌ 
பராசக்தி ஒருத்தியே சரசுவதி முதலிய சக்தி பேதங்கள்‌ ஏழாய்‌ நிற்பாள்‌. “எத்திறம்‌ நின்றான்‌ ஈசன்‌ அத்திறம்‌ அவளும்‌ 
நிற்பாள்‌” 


சிவாலயங்களில்‌... 


இதனாலேதான்‌ தமிழ்நாட்டிலே சிவாலயங்கள்தோறும்‌ சிவனும்‌ சக்தியும்‌ சேர்ந்தே இருக்கிறார்கள்‌. சுவாமி 
சந்நிதியை அடுத்து அம்மன்‌ சந்நிதி இருக்கிறது. அம்மன்‌ சந்நிதியைக்‌ 'காமகோட்டம்‌' என்று முன்னோர்‌ வழங்கினர்‌. 
கி.பி.11ஆம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பின்‌ தோன்றிய கோயில்களிலேதான்‌ மூலத்தானத்தை ஒட்டிக்‌ காமகோட்டம்‌ எழுந்தது. 
அதற்கு, முந்திய காலங்களில்‌ சிவாலயங்களின்‌ வேறாகத்தான்‌ அம்மனுக்குத்‌ தனிக்‌ கோயில்கள்‌ இருந்தன; ஒரே 
ஆலயத்தில்‌ அடுத்து அடுத்து இருந்தது இல்லை. 


சவணி னு EAT 


ந்‌ 

தீ 

& 
ff 
La 
12 


i 
ட 
pe 
Wy 


கலை: 


36 


க! 


ied 


112 பகி 


37 
முன்னவள்‌ அவள்தான்‌ 


சிவம்‌ வேறு சக்தி வேறு அன்று; ஒரே தத்துவத்தின்‌ இணைபிரியாத இரண்டு அம்சங்கள்‌ என்றோம்‌. அந்தத்‌ 
தத்துவத்தைச்சைவர்‌ சிவன்‌ என்பர்‌; சாக்தர்‌ சக்தி என்பர்‌. சாக்தர்‌ கொள்கை பின்‌ வருவது:- மும்மூர்த்திகளுக்கும்‌ ஆதாரமாய்‌ 
இருப்பது சக்தி; சக்தி இல்லையேல்‌ படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ நடவா. புத்தியின்‌ ஞானசக்தியும்‌, மனத்தின்‌ 
இச்சாசக்தியும்‌, உடலின்‌ கிரியாசக்தியும்‌ அவளுடைமைதான்‌. அவள்‌ அன்றி ஓரணுவும்‌ அசையாது. யாக்கையைத்‌ தந்து, 
இன்ப துன்பங்களை அனுபவிக்கச்‌ செய்து, பின்‌ பிறவியை ஒழித்துப்‌ பேரின்பத்தைக்‌ கொடுப்பவள்‌ அவள்தான்‌. 
“மூவர்க்கும்‌ முதற்பொருள்‌, முத்தொழிற்கும்‌ வித்தாகி, நாவிற்கும்‌ மனத்திற்கும்‌ நாடரிய பேரறிவாய்‌” விளங்குகிற அன்னை 
பராசக்தி, 'பேசரிய உயிரை எலாம்‌ பெற்று நோக்கிப்‌ பெரும்போகம்‌ அவை அளித்துப்‌ பிறப்பினையும்‌ ஒழித்து விடுகிறாள்‌. 
பலவிதமான உலகமாகி, அதற்குள்‌ புகுந்து உயிர்‌ அளித்து அந்தர்யாமியாக இருந்தும்‌, உலகத்தைக்‌ கடந்தும்‌ அனந்த 
அகண்டஜோதியாகத்‌ துலங்குகிறாள்‌. அவளிடமிருந்துதான்‌ பிரமன்‌, விஷ்ணு, உருத்திரன்‌, மகேசுவரன்‌, சதாசிவன்‌ என்கிற 
பஞ்சகர்த்தர்‌ தோன்றினர்‌; சித்சக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற பஞ்ச சக்திகளும்‌ தோன்றின. 
இதனால்‌ உலக காரியம்‌ உண்டாயிற்று. சக்திக்கு மேற்பட்ட ஈசுவரன்‌ இல்லை. செல்வம்‌ வேண்டுமா? கவலை ஒழிய 
வேண்டுமா? விடுதலை வேண்டுமா? அதற்குச்‌ சக்தியிடம்‌ பக்திகொள்‌ என்பார்‌ சாக்தர்‌. அவளே வழி; அவளே குறி. 


பழையோள்‌ 


இந்தச்‌ சக்தி வழிபாடு எங்கே தோன்றியது. எப்போது தோன்றியது என்று சொல்வதற்கு இல்லை. தொன்று 
தொட்டு நடந்து வருகிறது என்றுதான்‌ பொதுவாகச்‌ சொல்லக்கூடும்‌. பார்வதி இமயமலையை இடமாக உடையவள்‌; 
வைஷ்ணவி விந்திய மலையை இடங்கொண்டவள்‌; துர்க்கையும்‌ (தூர்க்கம்‌- மலை) மலையிலே இருப்பவளே; பண்டைத்‌ 
தமிழ்‌ மக்களின்‌ வெற்றித்‌ தெய்வமாகிய கொற்றவையும்‌ மலைவாசிதான்‌. ஏழில்மலையிலே கானமர்‌ செல்வி 
(வனதுர்க்கை)யைக்‌ காண்கிறோம்‌ (அகம்‌ 345). மலைச்‌ சாரலிலே 'விறல்‌ கெழு சூலி'க்குப்‌ பலி கொடுத்தலைக்‌ 
குறுந்தொகை (218) கூறுகிறது. கடவுள்‌ “வெற்றி வெல்போர்க்கொற்றவை சிறுவன்‌” என்று முருகனை நக்கீரர்‌ 
போற்றுகிறார்‌. சிறுவன்‌ என்பதற்கு “வன துர்க்கையின்‌ புதல்வன்‌: என்றும்‌, வெல்போர்‌ என்பதற்கு “அவள்‌ மகிடனைச்‌ 
செற்றது' என்றும்‌ நச்சினார்க்கினியர்‌ உரை வகுத்துள்ளார்‌. 


இவற்றைக்‌ கருதும்போது மலைவாசிகளாகிய ஆதி மனிதர்களிடையே சக்தி வழிபாடு முதன்முதல்‌ தோன்றி 
யிருத்தல்‌ கூடும்‌ என்று யூகிக்கலாம்‌. காலப்போக்கிலே இவ்வழிபாடு பலபடியாக வளர்ந்தது. உலகம்‌ முழுவதுமே பரவி 
யிருந்தது. எனினும்‌, இந்தியாவிலேதான்‌ இன்றளவும்‌ நிலைத்திருக்கிறது. தனிச்‌ சமயமாகவும்‌ வளர்ந்திருக்கிறது. எனவே 
இந்தியா இதற்குப்‌ பிறப்பிடம்‌ ஆகலாம்‌. 


வரலாற்று நோக்கில்‌ சக்தி வழிபாடு 


தந்திர சாஸ்திரங்கள்‌ தோன்றியபின்‌, அதாவது கி.பி.4,5 ஆம்‌ நூற்றாண்டுகளுக்குப்‌ பின்னர்‌ பாரதத்கிலே ஏற்பட்ட 
பிற்கால வளர்ச்சிதான்‌ சக்தி வழிபாடு என்று சிலர்‌ கருதுகின்றனர்‌. அவர்‌ கருத்துத்‌ தவறானதே. மொகஞ்சதாரோ 
ஹரப்பாவின்‌ புதைபொருள்‌ ஆராய்ச்சிகளால்‌ சக்தி வழிபாடு அங்கே நிலவி இருந்ததை அறிகிறோம்‌. இதை ஆராய்ந்த சர்‌ 
ஜான்‌ மார்ஷல்‌ 'இவ்வழிபாடு இந்தியாவிலே தோன்றியது. சிவபெருமானோடு தொடர்புடையது; எனினும்‌, சிற்றாசியா, 
எகிப்து, பொனிசியா, கிரீஸ்‌ முதலிய பண்டை நாகரிக நாடுகளிலும்‌ இதுபோலும்‌ வழிபாடு இருந்தது என்கிறார்‌. “சிந்துநதி 
தீரத்திலும்‌, சுமேரியாவிலும்‌ இவ்வழிபாடு ஒன்றுபோலவே இருந்தது வியப்புக்கு உரியது' என்கிறார்‌ வி.ஆர்‌.தீட்சிதர்‌. இரு 
நாடுகளிலும்‌ தேவிக்கு வாகனம்‌ சிங்கம்‌ ஆதல்‌ போலவே, அவள்‌ கணவனுடைய வாகனமும்‌ காளையே. போர்த்‌: 
தெய்வமாகிய அவள்‌ கன்னியாகவும்‌, மனைவியாகவும்‌, மலைவனங்களிலே வசிப்பவளாகவும்‌ இரு நாடுகளிலுமே 
கருதப்பட்டாள்‌. இதனால்‌ சக்தி வழிபாடு பண்டைக்‌ காலத்திலே உலகம்‌ முழுவதும்‌ பரவியிருந்ததை அறிகிறோம்‌. 
அதனாலும்‌ லோக மாதாவாக அம்பாளை நாம்‌ போற்றுவது முற்றிலும்‌ பொருந்துவதே. 


இவ்வழிபாடு ஆதி மனிதரிடையே அவர்கள்‌ தாய்வழி உரிமை கொண்டாடி வந்த காலத்திலே தோன்றியிருத்தல்‌ 
கூடும்‌. நாகரிக வளர்ச்சியில்‌ தாய்வழி மறைந்து, தந்தைவழி தோன்றியது. எனினும்‌, தாயை வழிபட்டுவந்த பண்டைய 
வழக்கம்‌ மட்டும்‌ தொடர்ந்து நடந்து நிலைத்த வழிபாடாகவும்‌ ஆயிற்று. அதனால்‌ பல லோக மாதாக்கள்‌ தோய்‌ 
தெய்வங்கள்‌) தோன்றினர்‌. அவருள்‌ எழுவரைப்‌ புராணங்கள்‌ போற்றுகின்றன. பிராமி, மகேசுவரி, கெளமாரி, வைஷ்ணவி, 
வராகி, மகேந்தரி, சாமுண்டி என்ற இவர்கள்‌ தாயின்‌ பல்வேறு வடிவங்களே. தமிழ்நாட்டிலே இவர்கள்‌ வழிபாடு கி.பி. 5ஆம்‌ 


38 


நூற்றாண்டுக்கு முன்‌ தொடங்கி, பத்தாம்‌ நூற்றாண்டு வரை வழக்கில்‌ இருந்தது என்பதைப்‌ ம்‌ pes 
களால்‌ ற 5 தாய்மார்களின்‌ மூர்த்தங்கள்‌ ஒரே பீடத்தில்‌ வரிசையாக அவரவர்களின்‌ அடையாளத்துடன்‌ 
களால்‌ அறியலாம்‌. இத்‌ தாய்மார்களின்‌ மூர்த்தங்கள்‌ ஒரே பிட வட்ட மாக is ட்‌ ன டட 
பதுமாசனத்திலே வீற்றிருப்பதுபோலச்‌ செய்யப்பட்டிருக்கும்‌. புறக்கணிக்கப்பட்டதால்‌, இனிலைக்கின்‌ ee 
கோலத்தைப்‌ பழங்கோயிற்‌ பிரகாரங்களிலே பார்க்கலாம்‌. சேட்டை என்ற மூதேவியையும்‌ நம்‌ மல வற்‌ வழிபட்டு 
வந்தனர்‌. அவளுடைய கொடி காகம்‌. காகம்‌ மயிலாகவும்‌, சேட்டை சுப்பிரமணியராகவும்‌ திருப்பரங்குன்றிலே மாற்றப்‌ 
பட்டிருப்பதாக டி.ஏ. கோபிநாதராவ்‌ கருதுகிறார்‌. 


வேதகாலத்தில்‌... 


வேதகாலத்திலே சக்தி வழிபாடு நடந்தது என்பதற்குச்‌ சான்று உண்டா? இது ஆரியரல்லாதார்க்கு உரியது என்பர்‌ 
சிலர்‌. ரிக்வேத சம்கிதையில்‌ ஆண்தெய்வங்களே ஆட்சிபெற்றிருப்பதால்‌ அன்னை வழிபாடு அக ல ப 
இல்லை என்று முடிவு கட்டுதல்‌ பொருந்தாது. வேதத்திலே பயிலுகிற உஷா, அதிதி, புவி, வாக்‌ போன்ற ட்ட 
தெய்வங்களை ஆராய்கிற யாரும்‌, அவையாவும்‌ சக்திகளாகவே கருதப்பட்டிருந்தமையை அறியலாம்‌. wwe Gon 
மண்ணிலே தோன்றினான்‌; மண்ணிலேயே மறைகிறான்‌ என்பதால்‌ வேதகால மக்களும்‌ புவியைத்‌ தாயாகவே போற்றினர்‌ 
தைத்திரிய உபநிடதத்திலே புவித்தாயைக்‌ காணலாம்‌. அறிவுக்கும்‌ சிந்தனைக்கும்‌ செயலுக்கும்கூட ஆதாரமா யிருக்கும்‌ மடு 
வாக்தேவதையை முழுதும்‌ புகழும்‌ சூக்தம்‌ ரிக்வேதத்திலே உண்டு. எல்லாப்‌ பெருமைகளுக்கும்‌ தான்தான்‌ காழ்‌ என்று 
வாக்‌, தன்‌ பெருமையைத்‌ தானே விளக்கிச்‌ சொல்லும்‌ அந்த சூக்தம்‌ சக்தி உபாசகர்க்கு மந்திரமாய்த்‌ திகழ்கிறது. வாக்‌ 
தெய்வத்தைச்‌ 'சிந்தாதேவி: என்பர்‌ தமிழர்‌. 


எனவே, சக்தி வழிபாடு ரிக்வேதத்துக்குப்‌ புதியதோ புறம்பானதோ அல்ல. இது வேதகாலத்துக்கு முற்பட்டதாக 
இருக்கலாம்‌. அனாரியரது பழக்கமாகவும்‌ இருக்கலாம்‌. வேதரிஷிகள்‌ ஏற்கனவே நடைமுறையில்‌ இருந்த வழிபாடுகளை 
ஏற்றுக்கொண்டனர்‌ என்று கருதுவதிலே தவறு இல்லை. இது வேத விரோதமானது அல்ல. 


இமவான்‌ மகள்‌ 


கேன உபநிடதம்‌ உமையின்‌ துணையால்‌ இந்திரன்‌ பிரமத்தை அறிந்தான்‌ என்று பேசுகிறது. ஒரு காலத்திலே 
தேவர்களுக்கும்‌ அசுரர்களுக்கும்‌ போர்‌ நிகழ்ந்தது பரம்பொருளின்‌ அருளால்‌ அப்போரிலே தேவர்கள்‌ வெற்றி பெற்றார்கள்‌. 
ஆனால்‌, வெற்றி வெறியில்‌ அவர்கள்‌ பரம்பொருளை மறந்தார்கள்‌. அவர்களுடைய அறியாமையைப்‌ போக்க, அவர்கள்‌ 
முன்னே யட்ச வடிவில்‌ பரம்பொருள்‌ தோன்றியது. இது யார்‌ என்று அறிய அதனிடம்‌ அக்கினியைத்‌ தேவர்கள்‌ அனுப்பி 
னார்கள்‌. நீ யார்‌ என்னு பரம்பொருள்‌ கேட்கவே, அக்கினி தன்‌ பிரதாபத்தை எடுத்துப்‌ பேசினான்‌. ஒரு புல்லைப்‌ பூமியிலே 
போட்டு, இதை எரி என்று பரம்பொருள்‌ கூறியது. அதை எரிக்க அக்கினியால்‌ முடியவில்லை. பின்‌ வாயுவும்‌ முயன்று 
பார்த்தது. அதனாலும்‌ அப்புல்லை அசைக்க முடியவில்லை. இந்திரன்‌ யட்சனுடைய தத்துவத்தை அறிய முனைந்தான்‌. 
அப்போது யட்சன்‌ உருவம்‌ மறையவே, வானத்தில்‌ அழகே வடிவெடுத்தாற்போன்ற பெண்‌ ஒருத்தி தோன்றினாள்‌. அவள்‌ 
தான்‌ இமவானின்‌ மகளாகிய உமை. அவளிடம்‌ இந்திரன்‌ இ ந்த யட்சன்‌ யார்‌ என்று வினவினான்‌. அதுதான்‌ பரம்பொருள்‌ 
என்று அவள்‌ சொன்னாள்‌. இங்கே உமை ஞானத்தின்‌ உருவகம்‌ எனினும்‌, பின்வந்த நூல்களிலே அவள்‌ சிவபெருமான்‌ 
துணைவியாகவே தோன்றுகிறாள்‌. வாஜசனேய சம்கிதையில்‌ அவள்‌ உருத்திரன்‌ சகோதரியாகச்சொல்லப்‌ பட்டிருக்கிறாள்‌. 

ஸ்ரீகண்ட பட்ட பாஸ்கரரும்‌ ஓம்‌ என்ற பிரவணத்தினின்றும்‌ உமா என்ற சொல்‌ பிறந்தது என்பர்‌. மேலும்‌, துர்க்கை 
மந்திரம்‌, விஷ்ணு மந்திரங்களினும்‌ உயர்ந்தது என்று புராணங்கள்‌ முழங்குகின்றன. இவற்றால்‌ சக்தி வழிபாடு 
வைதிகமானதுதான்‌ என்பது நிச்சயமாகி றது. 


சாக்த தந்திரங்கள்‌ 


சக்தி வழிபாட்டை விளக்கியும்‌ விவரித்தும்‌ கி.பி.4-ஆம்‌ நூற்றாண்டின்‌ பின்னர்‌ பல தந்திர நூல்கள்‌ எழுந்தன. 
நாளடைவிலே இவ்வழிபாடு எங்கும்‌ பரவி வந்ததற்கு ஏற்ப, தந்திரங்களும்‌ பலவாயின. தந்திர நூல்களின்‌ எண்ணிக்கை 
64 ஆகும்‌. இவற்றுக்கும்‌ சிவபெருமானே ஆசிரியர்‌ என்பது அவர்‌ கருத்து. 


வேதவேள்வி அருகி, புதியபுதிய வழிபாட்டு முறைகள்‌ தோன்றியிருப்பதைத்தான்‌ இவை தெரிவிக்கின்றன. இவை 
வேதத்துக்கு விரோதமானவை அல்ல; இவற்றால்‌ வேதம்‌ பூரணமாகிறது. யோகஞான நெறிகளுக்குத்‌ தகுதி அற்றவர்களும்‌, 


39 


தாழ்ந்த தரத்திலே உள்ள பாமரர்களும்‌ இவற்றால்‌ பயன்‌ அடைந்தனர்‌. வேதத்தின்‌ கர்மகாண்டம்‌ விதித்த சடங்குகளின்‌ 
வளர்ச்சியைத்‌ தான்‌ பெரும்பாலான தந்திர நூல்களிற்‌ காண்கிறோம்‌. சியாமள ரகசியம்‌, சாரதா திலகம்‌, காளிகா தந்திரம்‌, 
குலசூடாமணி, குலாணவம்‌ முதலியவை சாக்தருடைய தந்திரங்களிற்‌ சில. இவற்றைத்‌ தழுவியவர்‌ வங்காளம்‌ அதைச்‌ 
சார்ந்த நாடுகளில்‌ வாழ்கின்றனர்‌. இவர்களிலே வாமசாரிகள்‌ -இடங்கையர்‌, தட்சிணாசாரிகள்‌ - வலங்கையர்‌ என்ற இரு 
பிரிவினர்‌ உண்டு. 


இடங்கையர்‌ (வாமசாரிகள்‌) 


வாமசாரத்திலே துர்க்கை காளி லட்சுமி என்பவர்களைச்‌ சக்தி சொரூபமாகக்‌ கருதி, மது, மச்சம்‌, மாமிசம்‌, மாது, 
முத்திரை என்னும்‌ பஞ்சமகாரங்களைக்‌ கொண்டு பூசிப்பர்‌. இவர்களிலே சிலர்‌ நள்ளிரவிலே இடுகாட்டுக்குப்‌ போய்‌ 
புதைத்திருக்கும்‌ பிரேதங்களைத்‌ தோண்டி எடுத்து, அதனை மது மாமிசங்களால்‌ பூசிப்பர்‌. சிலர்‌ பெண்களை நிறுத்திப்‌ 
பூசிப்பர்‌. இதைப்‌ பூரணபிட்சை என்பர்‌. வாமமார்க்கத்தின்‌ ஐந்து மகாரங்கள்‌ தவறுதலாய்ப்‌ பொருள்‌ செய்யப்பட்டு, சிற்சில 
இடங்களிலே இழிநிலையிலே அனுட்டிக்கப்பட்டு வருவது வருந்தத்தக்கதே. பால்‌ உணர்ச்சியை ஒழிப்பதற்கு மாறாக 
மாது, காம உணர்ச்சிக்குப்‌ பயன்படுத்தப்படுகிறாள்‌. யோகநெறியில்‌ சித்சந்திர மண்டலத்தினின்றும்‌ ஒழுகும்‌ அமுததாரை 
தான்‌ மது. கள்‌ அல்ல. பட்டினி விரதங்களால்‌ உடல்‌ தினவை ஒடுக்குவதற்குத்தான்‌ மாமிசம்‌ அறிகுறியே அன்றி, உண்ப 
தற்கு அல்ல. மச்சமும்‌ முத்திரையும்‌ முறையே இடகலை பிங்கலை நாடிகளைக்‌ குறிப்பன. இந்த வாமசார வழிபாட்டால்‌ 
உலகில்‌ உள்ள இன்பங்கள்‌ யாவும்‌ கிடைப்பதோடு முக்தியாம்‌ பேரின்பமும்‌ கிடைக்கிறது என்பது சாக்தர்‌ நம்பிக்கை; 
இவர்களைக்‌ கெளலிகள்‌ என்பர்‌. 


வலங்கையர்‌ (தட்சிணாசாரிகள்‌) 


இழிநிலை எய்திய வாமமார்க்கத்தை பலஞானிகள்‌ கண்டிக்கின்றனர்‌. தேவீ வழிபாடு செய்யும்‌ ஸ்ரீவிதயோபாசகர்‌ 
வேத நெறியில்‌ வழுவாது தகுந்த குருவை அடைந்து, ஸ்ரீவித்தை முதலான பத்துவித மகாவித்தை மந்திரங்கொண்டு 
உபாசனை முறை வழுவாது பூசை செய்து, பராபட்டாரிகை என்ற பராசக்தியைப்‌ பிரசன்னமாகச்‌ செய்வர்‌. இந்த வைதிக 
சாக்தோபாசனை தென்னாட்டில்‌ நடந்து வருகிறது. இதற்கு அடிப்படை செளந்தரியலகரி. இதற்கு மூலம்‌ கெளட 
பாதருடைய சூபகோதயமும்‌, சாக்த தந்திரங்களும்‌ உப நிடங்களுமே. 


செளந்தர்யலஹரியில்‌ மந்திர நூலைத்‌ தழுவிய யந்திர தந்திரப்‌ பிரயோகங்கள்‌ உண்டு. தேவியின்‌ அழகைக்‌ 
காவியரசத்துடன்‌ வர்ணிப்பதால்‌ செளந்தரியலகரி எனப்படுகிறது. இதிலே ஒரு சுலோகம்‌ பின்வருவது:- “அவித்தையிலே 
சூழ்ந்திருப்பவர்களின்‌ அந்தகாரத்தைப்‌ போக்கும்ஞான சூரியன்‌ நீ. மூடர்களுக்காகச்‌ சைதன்யப்‌ பூக்களின்‌ தேன்‌ பாயும்‌ 
நதி நீ. தரித்திரர்களுக்குச்‌ சிந்தாமணி நீ. பிறவிக்‌ கடலிலே சூழ்ந்தவர்க்கு ஆதிவராக மூர்த்தியின்‌ தந்தமும்‌ நீதான்‌”. இந்‌ 
நூலுக்குச்‌ செய்யுள்‌ நடையில்‌ அமைந்த பழைய தமிழ்‌ மொழிபெயர்ப்பும்‌ உண்டு. அதிலே ஒரு பாட்டு. 


உனதுசரற்‌ காலமதி அனைய மெய்யும்‌ 

உடல்குழைந்த பிறைச்சடையும்‌ கரங்கள்‌ நான்கும்‌ 
அனவரதம்‌ உறும்‌அபய வரத ஞானம்‌ 

அருட்பளிங்கு வடமொருபுத்‌ தகமும்‌ ஆக 
நினைகிலர்‌ முன்‌ வழுத்திலர்‌, பின்‌ வணங்கார்‌, எங்ஙன்‌ 

நிறைந்தபசுந்‌ தேனும்சுடு பாலும்‌ தூய 
கனியும்‌என மதுரம்விளைந்து ஒழுகு பாடல்‌ 

கவிதை பொழிவது2கயிலைக்‌ கடவுள்‌ வாழ்வே... 


ஆலயங்களில்‌... 


முக்கியமான சிவாலயங்களிலும்‌ ஸ்ரீசக்ரம்‌ தாபிக்கப்பட்டுள்ளது. இவற்றிலே முதன்மையானது காஞ்சியில்‌ 
காமாட்சி கோயில்‌. இதைக்‌ காமகோடி பீடம்‌ என்பர்‌. சிதம்பரம்‌ சிதாகாச ரகசியத்திலே சம்மேளனசக்ரம்‌. அதாவது, 
சிவசக்ரமும்‌ ஸ்ரீசக்ரமும்‌ பூசிக்கப்படுகிறது. திருக்குற்றாலத்திலே ஸ்ரீசக்ரபீடம்‌ உண்டு. ஆவுடையார்கோயிலிலே ஸ்ரீசக்ர 
பீடத்தின்‌ மீது தேவியின்‌ பாதுகை வழிபடப்படுகிறது. திருவானைக்காவலில்‌ அகிலாண்டேசுவரியின்‌ காதணி ஸ்ரீசக்ர 


40 


வடிவில்‌ அமைந்தது. இந்தப்‌ பட்டியலை இப்படியே பெருக்கிக்கொண்டு போகலாம்‌. திருவிடைமருதூரில்‌ ஸ்ரீசக்கரத்‌ 
திற்குப்‌ பதிலாக மகாமேரு உள்ளது. ' 


18-ஆம்‌ நூற்றாண்டிலே பாஸ்கரராயர்‌ இயற்றிய (லளிதா சகஸ்ரநாம பாஷ்யம்‌ முதலிய) மூன்று நூல்கள்‌ 
ஸ்ரீவித்தையின்‌ “பிரஸ்தானத்திரயம்‌' என்று சொல்லப்படுகிறது. செளந்தரிய லகரிக்கு லட்சுமிதரர்‌ உரை எழுதி 
ஸ்ரீவித்தையை மேலும்‌ தெளிவுபடுத்தினார்‌. காஞ்சி காமாட்சியை மூக கவி துதித்த ஐந்நூறு சுலோகங்களும்‌ பக்திச்‌ சுவை 
மலிந்தவை; கவிப்‌ பண்பும்‌ வாய்ந்தவை. இதைச்‌ செம்பாகமாகத்‌ தமிழ்ச்‌ செய்யுட்களிலே கோவை ஸ்ரீநடேசக்‌ கவுண்டர்‌ 


அவர்கள்‌ மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார்‌. தமி ழ்மொழியிலே தேவியின்‌ புகழ்பாடி எழுந்துள்ள மாலைகள்‌ பதிகங்கள்‌ 
பல. இவற்றுள்‌ அபிராமி அந்தாதி சிறந்தது. 


லளிதா 


ஸ்ரீவித்தையின்‌ அதிதேவதை லளிதா மகாதிரிபு ரசுந்தரி. சோபை, விலாசம்‌, இனிமை, பெருமிதம்‌, தைரியம்‌, ஒளி, 
தகதகப்பு, ஓளதாரியம்‌ என்ற எண்குணத்தாள்‌ ஆகிய லளிதா, “துணையும்‌ தொழும்‌ தெய்வமும்‌ பெற்ற தாயுமாம்‌' 
இருக்கின்றாள்‌. சிந்துரம்‌ போலச்‌ சிவந்த மேனி, புன்முறுவல்‌ பூத்த முகம்‌, கருணை கலை எறியும்‌ கண்கள்‌. இப்படி அவள்‌ 
திருமேனி வருணிக்கப்பட்டுள்ளது. 


ஆத்தாளை எங்கள்‌ அபிராமவல்லியை அண்டமெல்லாம்‌ 
பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளைப்‌ புவிஅடங்கக்‌ 

காத்தாளை அங்கையிற்‌ பாசாங்குசமும்‌ கரும்புவில்லும்‌ 
சேர்த்தாளை முக்கண்ணியைத்‌ தொழுவார்க்கு ஒருதீங்கில்லையே. 


என்கிறார்‌ அபிராமிபட்டர்‌. ஆசையின்‌ வடிவமான பாசத்தையும்‌, கோபத்தின்‌ ' 0 கநியான அங்குசத்தையும்‌, மனத்தின்‌ 
சின்னமான கரும்பு வில்லையும்‌, பஞ்சதன்மாத்திரைகளாகிய மலரம்புகளையும தன்‌ கைகளில்‌ கொண்டிருக்கிறாள்‌ என்று 
லளிதா சகஸ்ரநாமம்‌ கூறுகிறது. மிகுந்தவைபவத்தோடும்‌ பலகோடி சக்திகணங்களோடும்‌ அனுக்கிரக மூர்த்தியாய்‌ இவள்‌ 
எழுந்தருளியிருக்கிறாள்‌ என்பது கோட்பாடு. காஷ்மீரத்தில்‌ ஸ்ரீபுரமும்‌ தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரமும்‌ லளிதோபாசனையின்‌ 
முக்கிய தலங்கள்‌ என்று லளிதோபாக்கியானம்‌ கூறுகிறது 


ஸ்ரீசக்ரம்‌ 


லளிதையின்‌ முக்கிய உறைவிடம்‌ மேரு. இதை ஸ்ரீசக்கரம்‌ என்பர்‌. (சிவன்‌ சக்தி இவர்களுடைய சரீரம்தான்‌ 
ஸ்ரீசக்ரம்‌ என்று மந்திர நூல்கள்‌ கூறும்‌) பூமி, கைலாசம்‌, மேரு என்ற பேதமுள்ள ஸ்ரீசக்கரத்திலே லளிதையை ஆராதிப்பவர்‌ 
பலர்‌. லளிதோபாக்கியானத்திலே ஸ்ரீசக்ர வழிபாடுதான்‌ காணப்படுகிறது. லளிதையின்‌ உபாசனை தக்கார்க்குத்‌ தக்கபடி 
மந்திர ரூபமாயும்‌ யந்திர ரூபமாயும்‌ சுலோகம்‌, மாலை, கவசம்‌ என்று பலவிதமாகக்‌ காணப்படுகிறது. திரிபுரசங்காரஞ்‌ செய்த 
சிவபிரான்‌ தேவியாய்‌ இருப்பதால்‌, சபலம்‌ சஞ்சலம்‌ வாய்ந்த மனதுடையார்‌ ஒருநாளும்‌ இவளை உபாசிக்க முடியாது. 


|; இவளுடைய சொரூபத்தையும்‌ தத்துவத்தையும்‌ போதிக்கும்‌ மந்திரங்கள்‌ பல. இவற்றுள்‌ பதினைந்து எழுத்துள்ள 
“பஞ்சதசாட்சரீபும்‌, பதினாறு எழுத்துள்ள Gem சாட்சரியும்‌ முக்கியமானவை” . குருமூலம்‌ உபதேசம்‌ பெற்று ஏதேனும்‌ ஒரு 
மந்திரத்தை ஒருமை மனத்துடன்‌ செபிப்பவர்‌, மூலாதாரத்திலே ஒடுங்கியிருக்கும்‌ குண்டலினி சக்தியை எழுப்பி, தம்‌ 
மனக்கண்ணிலே தேவியைத்‌ தரிசிப்பர்‌. இடைவிடாத செபத்தால்‌ அந்த சக்தி மேல்நோக்கிக்‌ கிளம்பி, சுவாதிட்டானம்‌, 
மணிபூரகம்‌, அநாகதம்‌, விசுத்தி என்ற கேந்திரங்களைக்‌ கடந்து, ஆக்ஞை என்ற இடத்தைச்‌ சேர்ந்து ஓர்‌ அனல்‌ கொழுந்து 
வடிவிலே வெளிப்படுகிறது. பின்‌ சகஸ்ராரத்திலே தோன்றும்‌ அருட்சோதியினின்றும்‌ பெரும்‌ இன்பத்தை எப்போதும்‌ 
துய்ப்பர்‌. இதற்கு விளக்கமாகச்‌ சில கோயில்கள்‌ உண்டு. திருவாரூர்‌ மூலாதாரம்‌, காஞ்சி நாபி, சிதம்பரம்‌ அநாகதம்‌, மதுரை 


துவாதசாந்தம்‌, “ஆவுடையார்கோயில்‌ மகாசோடசாந்தம்‌:”. இங்கே ஆத்மநாத சிவனும்‌ யோகாம்பாளும்‌ ஆயிரம்‌ i 
சகஸ்ராரத்திலே தியானிக்கப்படுகின்றனர்‌. Sue ளும்‌ ஆயிரம்‌ இதழ்‌ 


மூர்த்த பேதங்கள்‌ 


மகாபாரதத்திலே இரண்டிடங்களில்‌ துர்க்கையின்‌ பிரார்த்தனை காணப்படுகிறது. விராடன்‌ நகரிலே பிரவேசித்த 
போது யுதிட்டிரன்‌ துர்க்கையைத்‌ துதித்தான்‌. தேவகிக்கும்‌ வசுதேவனுக்கும்‌ மகனாகக்‌ கிருஷ்ணன்‌ பிறந்தான்‌. 


oS Quy ‘easpinumniegn 


(ுுஜேயரா-௧ SLAY 


41 


42 


4 ட்‌ Bro EY 

(0222220227 

C= Dore J 
VTE TAS ட்‌. 


ஸ்ரீஅன்னபூரணி, தாராசுரம்‌. ` ஸ்ரீகாளி 


43 


யசோதைக்கும்‌ நந்தகோபனுக்கும்‌ மகளாக வைஷ்ணவி பிறந்தாள்‌. பின்‌ விந்திய மலையிலே குடிபுகுந்தாள்‌. சிவபிரான்‌ 
தேவி மட்டும்‌ துர்க்கை அல்ல; பிரம விஷ்ணுக்களின்‌ தேவியரும்‌ துர்க்கைகளே. “ஆதலின்‌ வைஷ்ணவியை, துர்க்கை, 
காளி, மாகாளி, விந்தியாவாசனி என்று யுதிட்டிரன்‌ போற்றினான்‌. பீஷ்ம பர்வத்திலே கிருஷ்ணன்‌ தூண்டுதலால்‌ அர்ச்சுனன்‌ 
துர்க்கையைப்‌ பிரார்த்தித்தான்‌. இப்‌ பிரார்ததனையிலே அவள்‌ உமா, சங்கரி, சரசுவதி, சாவித்திரி என்று புகழப்படுகிறாள்‌; 
கந்தனுக்குத்‌ தாய்‌ என்றும்‌ சொல்லப்படுகிறாள்‌. ஒரே சக்திதான்‌ பல வடிவங்களிலே தோன்றுகிறாள்‌ என்பது இவ்விரு துதி 
மொழிகளால்‌ நாம்‌ அறிகிறோம்‌. இம்மூர்த்திபேதங்களிலே துர்க்கை, லட்சுமி, சரசுவதி முக்கியமானவை. சண்டி, சாமுண்டி, 
கெளசிகி போன்ற பேதங்கள்‌ வெறும்‌ பெயர்கள்‌ மட்டும்‌ அல்ல; வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே நிகழ்ந்த சக்தியின்‌ அவதா 
ரங்கள்தான்‌ அவை. மகிஷனை வதைக்க சண்டி ஆனாள்‌; சண்டன்‌ முண்டனை வதைக்கச்‌ சாமுண்டி ஆனாள்‌. சும்பன்‌ 
நிசும்பனை வதைக்க கெளசிகி ஆனாள்‌. பண்டனை வதைக்க யாககுண்டத்தினின்றும்‌ தோன்றியவள்தான்‌ லளிதையும்‌. 


காளி ரூபம்‌ உணர்த்துவன 


லளிதையின்‌ வேறானவள்‌ காளி; காளி பயங்கரி; லளிதை சுந்தரி. காளி தத்துவம்‌ அற்புதமானது. கோடானுகோடி 
யுகங்கள்‌ கற்பங்கள்‌ அடங்கிய காலத்தையே எடுத்து விழுங்கி அதாவது, காலங்கடந்து நிற்பவள்‌; ஆதலின்‌, தேவியை 
வடமொழியில்‌ காலீ, காலிகா என்பர்‌; தமிழிலே காளி என்பர்‌. 


காலமாம்‌ வனத்தில்‌ அண்ட கோளமாம்‌ மரத்தின்மீது 
காளிசக்தி என்ற பெயர்கொண்டு - ரீங்‌ 
கார மிட்டுலவும்‌ ஒரு வண்டு 


என்று தொடங்கி, மகாகாளியின்‌ புகழைப்‌ பாரதியார்‌ பாடியிருக்கிறார்‌. எங்கும்‌ நீக்கமற நிறைந்தவள்‌ என்பதால்‌, நீலநிறத்‌ 
தவளாக அவள்‌ கற்பனை செய்யப்பட்டிருக்கிறாள்‌. விரிந்த வானும்‌ பரந்த கடலும்‌ நீலமாகவே தோன்றுகின்றன 
இல்லையா? 'மேலுமாகிக்‌ கீழுமாகி, வேறான திசையுமாகி விண்ணும்‌ மண்ணும்‌” ஆக “இயற்கைத்‌ தாயை மூடிமறைப்‌ 
பதற்கு ஒன்றும்‌ இல்லை; ஆதலின்‌ அவள்‌ நிர்வாணமாய்‌ நிற்கிறாள்‌. அவளை “முண்டமாலினி என்பர்‌; அதாவது, துண்டிக்‌ 
கப்பட்ட தலைகளை மாலையாகக்‌ கோத்து அணிந்து கொண்டிருக்கிறாள்‌. தன்னிடமிருந்து தோன்றும்‌ உயிர்கள்‌ 
தன்னிடமே ஒடுங்குதலை உணர்த்துகிறது இத்தலைமாலை. இம்மாலையில்‌ உள்ள பல்வேறு வயதுடைய தலைகள்‌, 
பிறந்தவர்‌ எந்த நாளும்‌ இறப்பர்‌ என்பதற்கு விளக்கம்‌. மக்கள்‌ செய்யும்‌ வினை அனைத்திற்கும்‌ சக்தியாய்‌ இருப்பவள்‌ 
அவள்தான்‌ என்பதற்கு அடையளமாக வெட்டிய கரங்களைச்‌ சரமாகத்‌ தொடுத்து அரையிலே அவள்‌ கட்டியிருக்கிறாள்‌. 
அவள்‌ சங்காரமூர்த்தி என்பதை நாவிலிருந்து கொட்டும்‌ ரத்தம்‌ தெரிவிக்கிறது. கணந்தோறும்‌ அவள்‌ ஜீவராசிகளை 
வதைக்கிறாள்‌, வெட்டுகிறாள்‌; மாய்க்கிறாள்‌, உலகோர்‌ சிந்தும்‌ கண்ணீரை அவள்‌ பொருட்படுத்துவதில்லை. மக்கள்‌ 
மடிகின்றனர்‌, நகரங்கள்‌ அழிகின்றன, நாடுகள்‌ காடாகின்றன. அவள்‌ ஹூம்‌ என்றால்‌ அண்டங்கள்‌ தவிடுபொடி. இந்த 
அழிவைக்‌ கண்டு அஞ்சுபவர்‌ அவளை வழிபட உரியார்‌ அல்லர்‌. சுயநலப்‌ பற்றும்‌, ஆணவத்‌ தடிப்பும்‌, பேராசையும்‌ 
'வாய்ந்தவர்க்கு அவள்‌ பயங்கரிதான்‌. வழிதவறியவன்‌ அவள்‌ வாளினின்றும்‌ தப்ப முடியாது. நல்வழியில்‌ நடப்பவன்‌ 
அவளைக்‌ கண்டு அஞ்சுவதில்லை. உயிரைத்‌ திரணமாக மதிக்கும்‌ ஆன்மத்‌ தியாகிதான்‌ அவளை வணங்கும்‌ தகுதி 
வாய்ந்தவன்‌. உயர்ந்த கொள்கைக்குத்‌ தன்னை ஒப்புக்‌ கொடுத்து, எவன்‌ பெருமிதத்துடன்‌ மாய்கிறானோ அவனுக்குத்தான்‌ 
அன்னை அருள்‌ செய்கிறாள்‌. மரணபயம்‌ அவனுக்கு இல்லை. இத்தகைய ஆன்மவீரர்‌ மலிந்திருந்ததால்‌ முற்காலத்திலே 
நம்‌ நாடு பல துறைகளிலும்‌ முன்னேறி இருந்தது. 


வரலாற்றில்‌... 


பண்டைய தமிழ்‌ வீரர்‌ செய்த ஆத்மபரித்தியாகங்களைக்‌ கலிங்கத்துப்பரணி புகழ்கிறது. இதன்‌ காலம்‌ கி.பி. 11ஆம்‌ 
நூற்றாண்டு. தமது உடலுறுப்புக்களையும்‌, தலைகளையும்‌ தாமே அறுத்துப்‌ பலிபீடத்திலே நேர்த்திக்கடனாக வைத்து 
இவர்கள்‌ காளியை வழிபட்டார்கள்‌. கலிங்கம்‌, கடாரம்‌, ஜாவகம்‌ போன்ற தொலைதூர நாடுகளை இவர்கள்‌ வென்றதில்‌ 
வியப்பில்லை. தஞ்சைப்‌ பெருங்கோயிலைக்‌ கட்டியது இவர்களுக்கு எம்மாத்திரம்‌? காளி கோயிலிலே, 


சலியாத தனி ஆண்மைத்‌ தறுகண்‌ வீரர்‌, 
“தருக வரம்‌, வரத்தினுக்குத்‌ தக்கதாகப்‌ 

பலியாக உறுப்பரிந்து தருதும்‌ என்று 
பரவும்‌ஒலி கடல்‌ஒலிபோல்‌ பரவுமாலோ 


44 


அடிக்‌ கழுத்தினுடன்‌ சிரத்தை அரிவராலோ 
அரிந்தசிரம்‌ அணங்கின்‌ கைக்‌ கொடுப்பராலோ 

கொடுத்த சிரம்‌ கொற்றவையைப்‌ பரவுமாலோ 
குறையுடலம்‌ கும்பிட்டு நிற்குமாலோ 


என்று சயங்கொண்டார்‌ பாடுகிறார்‌. இது வெறும்‌ கற்பனை அல்ல. வீரர்களும்‌, தேவி உபாசகர்களும்‌ தலைப்பலி தந்து 
தமது பிரார்த்தனைகளைச்‌ செலுத்திவந்த பெருஞ்செயலை மகாபலிபுரம்‌, திருச்சிராப்பள்ளி முதலிய இடங்களில்‌ உள்ள 
பல்லவச்‌ சிற்பங்கள்‌ மெய்ப்பிக்கின்றன. _- 


பல்லவர்கள்‌ காலத்தில்‌.. 


கம்பவர்மன்‌ ஆட்சியில்‌ அமைத்த பத்தாம்‌ நூற்றாண்டு சாசனம்‌ ஒன்றுண்டு. வீரன்‌ ஒருவன்‌ தன்‌ தல வய ஒரே 
வாள்‌ வீச்சில்‌ அறுத்து, தேவியின்‌ பலிபீடத்திலே அதைத்‌ தன்‌ கையாலே வைத்தமாதிரி சிலை ஒன்று கிடைத்திருக்கிறது. 
இவ்வாறு பலி இட்ட அருஞ்செயலைப்‌ பாராட்டி, ஊரார்‌ அமைத்த அறப்புறம்‌ அச்சிலையிலே பொறிக்கப்பட்டுள்ளது. 
“படாரிக்குக்‌ குறைத்தலை அறுத்துப்‌, பிடலிகைமேல்‌ வைத்தானுக்கு ஊரார்‌ வைத்த பரிசாவது?” என்று அச்சாசனம்‌ 
தொடங்குகிறது. இவ்விரதம்‌ தேவிக்குப்‌ பரணி நாளிலே கொண்டாடப்பட்டது. இப்பரணி நோன்பை மகளிரும்‌ நோற்று 
வந்தனர்‌. இன்னான்‌ மனைவியும்‌ இன்னான்‌ மகளுமான இவள்‌ 'பரணி நோற்றதறீ இது: என்று பொறி க்கப்பெற்றுள்ள 
கற்றூண்கள்‌ திருக்கோவலூர்ப்‌ பக்கம்‌ காணப்படுகின்றன. இவை கி.பி.9, 10 ஆம்‌ நூற்றாண்டுக்கு உரியவை. 


கி.பி. 7ஆம்‌ நூற்றாண்டிலே மகேந்திரவர்மன்‌ சிங்கவரத்தில்‌ குடைந்துள்ள குகைக்கோயிற்‌ சுவரிலே புடைப்புச்‌ 
சிற்பமாக மகிஷாசுரமர்த்தனி விளங்குகிறாள்‌. இதன்‌ சிறப்பு என்னவென்றால்‌, பிற சிற்பங்களிற்போல்‌ இல்லாது, தேவி 
வலதுகாலை மட்டும்‌ எருமைத்‌ தலைமேல்‌ வைத்து, இடதுகாலைத்‌ தரையிலே ஊன்றி, சங்குசக்கரங்களைத்‌ தாங்கி, 
பக்கவாட்டிலே சற்று சாய்ந்திருப்பதுதான்‌. இதன்‌ வலதுபுறத்திலே ஒரு வீரன்‌ மண்டியிட்டு, வலது கையின்‌ வாள்‌ கொண்டு, 
தனது இடது கால்‌ தொடையைத்‌ துண்டிக்கிறான்‌. எதிரிலே பூசாரி மந்திரங்களைச்‌ செபித்துக்‌ கொண்டிருக்கிறான்‌. 


சங்க இலக்கியங்களில்‌... 


காவிரிப்பூம்பட்டினத்துச்‌ சுடுகாட்டில்‌ இருந்த காளிகோயிலைச்சுற்றிலும்‌, உயிர்க்கடன்‌ கொடுத்தோரது தலைகள்‌ 
தொங்குகின்ற மரங்கள்‌ வளர்ந்திருந்ததை மணிமேகலை குறிப்பிடுகிறது. சிலப்பதிகாரத்திலே வேடர்கள்‌ காளியை எப்படி 
வழிபட்டனர்‌ என்பதை இளங்கோ அடிகள்‌ விவரமாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. நோய்வாய்ப்பட்டு விளியாத வீரரது பழங்‌ 
குடியிலே ஒரு கன்னிப்‌ பெண்ணைத்‌ தேர்ந்தெடுத்து, அவளுக்குக்‌ கொற்றவையின்‌ கோலம்‌ செய்விக்கிறார்கள்‌. 
வேண்டும்‌ வரிசைகள்‌ நல்கி அவளை மேள தாளத்துடன்‌ காளி கோயிலுக்கு அழைத்துச்‌ செல்லுகிறார்கள்‌. பலிபீடத்தைத்‌ 
தொழுது தூக்கையை 'அமரி, குமரி, கவுரி, சமரி: என்று அர்ச்சிக்கிறார்கள்‌. “பிறை சூடியவளே, முக்கண்ணி, நீலகண்டி” 
என்று போற்றுகிறார்கள்‌. “யானைத்தோல்‌ போர்த்து, புலித்தோலை அரையிலே கட்டி, எருமைத்‌ தலைமீது நின்றாய்‌. இது 
என்ன மாயமோ? உன்னைத்‌ தேவர்கள்‌ வணங்குகின்றனர்‌. வேதங்களுக்கும்‌ அப்பாற்பட்ட மறைபொருள்‌ நீ. வளைக்‌ 
கையில்‌ வாள்‌ ஏந்தி, நீ மகிஷாசுரனை வதைத்தாய்‌. மும்மூர்த்திகளின்‌ மனக்கமலத்திலே சோதி விளக்காய்‌ நிற்பவள்‌ 
அல்லவா நீ. உன்‌ திருவடிகளை வணங்குகிறோம்‌. நாங்கள்‌ செலுத்தும்‌ கடன்‌ இதோ எங்கள்‌ கழுத்திலிருந்து சொரியும்‌ 
இரத்தமே. இதை ஏற்றுக்கொள்‌, சங்கரி! அந்தரி!” என்று துதித்து வேடர்கள்‌ குருதிப்பலி (அவிப்பலி) கொடுக்கின்றனர்‌. 
இப்படி வழிபடும்‌ வேடர்‌ குலமே சிறந்த குலமாம்‌!. 


த்‌ இளங்கோ காலத்திலேயே தேவியைப்‌ பற்றிய புராண கதைகள்‌ (தேவி மான்மியம்‌, தேவி பாகவதம்‌) வளர்ந்து 
பூர்த்தியாகிவிட்டன. இக்கதைகளில்‌ தமிழ்‌ மக்களுக்கு இருந்த நம்பிக்கை உறுதியானது. இக்காலப்‌ பல்லவ பாண்டியர்‌. 
களின்‌ புகழ்ச்‌ சின்னமான சிற்ப வடிவங்களிலே மிகவும்‌ சிறந்தது மகிஷாசுரமர்த்தனி என்பதும்‌ இங்கே கருதத்தகுந்தது. 


நவராத்திரியில்‌ சக்தி வழிபாடு 


ஆண்டுக்கு ஒருமுறை புரட்டாசி மாதம்‌ வரும்‌ நவராத்திரியிலே துர்க்கை பரிவாரங்களு 
எழுந்தருளுகிறாள்‌. இவ்வுலக வாழ்வு மாண்புற சக்தியின்‌ பல்வேறு பகுதிகள்‌ எப்படித்‌ தொழி 
விளக்குகிறது. நல்வாழ்வுக்கு ஆட்சி சிறந்தமைவது. இன்றியமையாதது அல்லவா, 


டன்‌ மண்ணுலகுக்கு 
ற்படவேண்டும்‌ என்பதை 
திறமையாக அவள்‌ செலுதிதும்‌ 


45 


ஆணையை மீறி யாரும்‌ செல்லமுடியாது என்பதற்குத்‌ துர்க்கை விளக்கமாம்‌. அவளுடன்‌ அவள்‌ அம்சங்களான லட்சுமி, 
சரசுவதி, கணபதி, கார்த்திகேயனும்‌ எழுந்தருளுகிறார்கள்‌. லட்சுமி செல்வத்தைப்‌ பெருக்குகிறாள்‌. வெறும்‌ செல்வம்‌ 
மட்டும்‌ இருந்தால்‌ போதாது; கல்வி வேண்டும்‌. அதற்கு சரசுவதி வருகிறாள்‌. கல்வியறிவை ஞானமாக மலரச்‌ செய்வ 
தற்குக்‌ கணபதி இருக்கிறார்‌. வெறும்‌ ஞானம்‌ மூடமாகத்தான்‌ இருக்கும்‌; அதைச்‌ செயல்படுத்த முருகன்‌ தோன்றுகிறான்‌. 
நிறைவாழ்வுக்கு நல்லாட்சி, செல்வம்‌, கல்வி, ஞானம்‌, செயல்‌ மட்டும்‌ போதாது. துர்க்கை மகிஷாசுரமர்த்தனியாக 
எழுந்தருளுவதும்‌ ஒரு பேருண்மையை விளக்கத்தான்‌. மகிஷன்‌ தமோகுணத்தின்‌ பிரதிநிதி; துர்க்கை ரஜோகுணத்தின்‌ 
சின்னம்‌. அவள்‌ தலைக்குமேல்‌ வெள்ளைவெளேரென்று பிரகாசிக்கும்‌ சதாசிவம்‌ சத்வகுணத்தின்‌ அறிகுறி. ரஜோகுணம்‌ 
தமோகுணத்தை வெல்கிறது. பிறகு, அது ஆட்சியாகவும்‌, செல்வமாகவும்‌, கல்வியாகவும்‌, ஞானமாகவும்‌, செயலாகவும்‌ 
வடிவெடுக்கிறது. 


எண்ணிலா உருவங்கள்‌ 


இத்தகு பெருமைக்கும்‌ சிறப்பான வழிபாட்டிற்கும்‌ உரிய அந்த மகா சிவசக்தியின்‌ வடிவங்கள்‌ பலவாகும்‌. பிரமன்‌, 
விஷ்ணு, ருத்திரர்‌ இவர்களுக்கு சக்திகளாகவும்‌, தேவர்களுக்கு சக்திகளாகவும்‌, சப்தமாதர்களாகவும்‌, துர்கா, லெட்சுமி, 
சரசுவதியாகவும்‌, சிவனாரின்‌ பஞ்சவிம்சதி என்று சொல்லப்படும்‌ 25 மூர்த்தங்களுக்கும்‌ 64-சிவமூர்த்தங்களுக்கும்‌, 64 
பைரவர்களுக்கு யோகினிகளாகவும்‌ அருகில்‌ சக்தியாக விளங்குகின்றாள்‌. யட்சினியாகவும்‌, கிராம/கோயில்‌ காவல்‌ 
தெய்வமாகவும்‌, வனங்களிலும்‌, தீர்த்தக்கரையிலும்‌, சுடுகாட்டிலும்‌ வாசம்‌ செய்கின்றாள்‌.- மேலும்‌ யோகிகளின்‌ இருதய 
கமலங்களிலும்‌ விளங்குகின்றாள்‌. வேதங்கள்‌, ஆகமங்கள்‌, புராணங்கள்‌, தந்திர நூல்கள்‌, மந்திர சாஸ்திர நூல்கள்‌, சிற்ப 
நூல்கள்‌ இவளது ரூபத்தின்‌ மேதா விலாசத்தை விளக்குகின்றன. 


உயிர்களின்‌ அன்னையாய்‌ விளங்கும்‌ இச்சக்தி என்றும்‌ சிவனோடு பிரியாது சிவசக்தியாய்‌ நமக்கு அருளை 
வழங்குகின்றாள்‌. இவளது ரூபங்கள்‌ எண்ணிலடங்காது, இருப்பினும்‌ நூல்களின்‌ வாயிலாக இவளது ரூபத்தினை 
ஒருவாறாக தொகுத்துப்‌ படங்களோடும்‌ சில உபாசனைகளோடும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


கருவிலி தலத்தில்‌ அம்பிகை சிவபெருமானை வழிபடல்‌ 


46 


2, சிவாலைைத்திஸ்‌ அம்பிகைக திருமேனி 


சிவாலயத்தில்‌ அருள்புரியும்‌ - தேவீ அல்லது கெளரி அல்லது அம்பாள்‌ திருமேனியானது நின்றவாறும்‌, அமர்ந்த 
வாறும்‌ விளங்கும்‌. சிவாலயத்தின்‌ தென்பால்‌ அல்லது வடபால்‌ அம்மன்‌ ஆலயம்‌ கிழக்கு நோக்கி காணப்படும்‌. அல்லது 
தெற்கு நோக்கியும்‌ காணலாம்‌. 


நூல்களில்‌ 


பொதுவாக அம்பாளின்‌ திருவுருவங்களை வேதம்‌, சிவாகமங்கள்‌, புராணங்கள்‌, தேவீ மகாத்மியம்‌, சாக்த தந்திர 
நூல்கள்‌, மந்திர யந்திர சாத்திர நூல்கள்‌, சிற்ப நூல்கள்‌ பலவாறாக எடுத்துரைக்கின்றன. 


சிவாலயத்தில்‌ விளங்கும்‌ அம்பிகைத்‌ திருமேனிகள்‌ இரண்டு கைகளை உடையதும்‌, நான்கு தரங்களை 
உடையதும்‌, அதற்கு மேலும்‌ கரங்களைக்‌ கொண்ட திருமேனிகள்‌ விளங்குகின்றன. இவளது கரங்களில்‌ பல்வேறு 
முத்திரைகளும்‌, ஆயுதங்களும்‌, மலர்களும்‌ இடம்‌ பெறும்‌. 


இருகரம்‌ உடைய திருமேனி 


இரண்டு கைகளை உடைய அம்பிகையானவள்‌ வலக்கரத்தில்‌ அபய முத்திரையோ அல்லது கிளியை ஏந்தியோ 
இருப்பாள்‌. இடக்கரத்தினை தொங்கவிட்டபடியும்‌ காணலாம்‌. இதற்கு கன்னியாகுமரி, மதுரை ஆகிய தலங்கள்‌ சான்றாக 
அமைந்துள்ளன. இவ்வுருவங்கள்‌ மானிடத்‌ திருவுருவம்‌ தாங்கி பேரருளை அனுக்கிரகிக்கும்‌ பாங்கினை உணர்த்த 
வந்ததாகக்‌ கொள்ளவேண்டும்‌. 


நான்குகரம்‌ உள்ள திருமேனி 


பெரும்பாலான பாடல்‌ பெற்ற, பாடல்‌ பெறாத சிவாலயங்கள்‌ மற்றும்‌ தனிக்கோயிலாக அம்பிகை ஆலயத்தில்‌, 
கெளரியின்‌ திருமேனி நான்கு கரத்துடன்‌ விளங்குதலைக்‌ காணலாம்‌. 


இவள்‌ - நின்றநிலை, பின்கரங்களில்‌ அட்சமாலை மற்றும்‌ தாமரையைக்‌ கொண்டும்‌ முன்கரங்களில்‌அபய 
முத்திரை, வரத முத்திரை கொண்டும்‌ விளங்குவாள்‌. 


வேறொரு வகை - பின்‌ கரங்களில்‌ கமண்டலம்‌ (கெண்டி), அட்சமாலை, முன்கரங்கள்‌ - அபய, ஊறு முத்திரை 
களைக்‌ கொண்டு விளங்கும்‌. 


வேறொரு வகை - பின்கரங்களில்‌ தாமரைகளைக்‌ கொண்டு விளங்கும்‌. 


வேறொரு வகை - மேலும்‌ மேற்சொன்ன ஆயுதங்கள்‌ அல்லது டமருகம்‌, பாசம்‌, கரும்புவில்‌, புஷ்பபாணம்‌ 
கொண்டோ, அல்லது டமருகம்‌, பாசம்‌, கபாலம்‌, சூலம்‌ கொண்டோ, அல்லது டமருகம்‌, பாசம்‌, கட்கம்‌, கபாலம்‌ கொண்டோ 
விளங்குதலாம்‌. மேலும்‌ சுகாசனத்தில்‌ விளங்குவாள்‌. மற்றும்‌ பத்மாசனத்திலும்‌ இவளது திருமேனி அமையும்‌. 


தனிக்கோயில்‌ 


அம்பிகை ஆலயம்‌ சிவாலயத்துள்‌ தனி ஆலயமாகக்‌ காணப்பட்டாலும்‌, இவளுக்கு உரிய முறையில்‌ கோபுரம்‌, 
பலிபீடம்‌, துவஜ்தம்பம்‌, துவார சக்திகள்‌, முகமண்டபம்‌, அலங்கார மண்டபம்‌, ஸ்நபன மண்டபம்‌, மகாமண்டபம்‌, அர்த்த 
மண்டபம்‌, கருப்பக்கிருகம்‌ ஆகியவை அமையும்‌. 


கருப்பக்‌ கிருகத்தின்‌ மேல்‌ அமையப்பெறும்‌ சக்தி விமானம்‌ ஏகதள விமானமாகவோ, திரிதள விமானமாகவோ, 
பஞ்சதள விமானமாகவோ, சப்ததள விமானமாகவோ, நவதள விமானமாகவோ அமையலாம்‌. இந்த விமானங்கள்‌ 
மற்றும்‌ கோபுரங்களில்‌ சக்தியின்‌ பல்வேறு திருமேனிகளை அமைக்கவேண்டும்‌. மேலும்‌ புராண நிகழ்ச்சிகளையும்‌ 


காணலாம்‌. 


gD 


PD TPR மம Sle ४६ 


UE Ade Ti 


ஸ்ரீஞானப்‌ ப்ரசனாம்பிகை, ஸ்ரீகாளத்தி. 


கவ்யம்‌ 


புதுவது 
௫ 


1808 00 08808 பபப பாபா ப்ப பபப | 
ஸர ज ப | a | pers இ REE i 4 


wa’ 


ச gr 


an 


ne 


CS 


Ges न्क पा ता 


3, \ 
ம்‌ 


தூர்‌ 


न्ह 


ES 


௮00 


௮௨ 


படம்‌ 


ஞ்‌ 


७ 


ल 


தை திரு 


x 


ஜாம்ப்‌ 


(J 
cS 


kr 


2 


ஷி 


ட்‌ 


| 
+ 


"குல 


g 


I 


IER 


(RE 


௫ 


i 


Mee 


z= 
% 
” 
F 


7+ 


இதி 


ரர BE ROL 


49 


அம்மன்‌ ஆலயம்‌ எந்தத்‌ திசையில்‌ பார்த்து இருக்கின்றதோ அத்திசையில்‌ விமானத்தில்‌ கருவறையில்‌ எப்படி 
உருவம்‌ அமைந்து காணப்படுகிறதோ அதே போன்று வண்ணங்களுடன்‌ பிம்பமானது அமைத்தல்‌ வேண்டும்‌. 


திருச்சுற்று 
அம்மன்‌ ஆலயத்தின்‌ கோஷ்ட மாடத்தில்‌ கணபதி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, துர்க்கை, சண்ட சக்தி 
யாகிய (சண்டேஸ்வரி) முதலான திருமேனிகள்‌ அமைதல்‌ வேண்டும்‌. 


வேறொரு வகை - கோஷ்டமாடத்தில்‌ எத்திருமேனிகளையும்‌ வைக்காது சப்த மாதர்களை (ஏழு கன்னிகள்‌) 
மட்டும்‌ திருமாளிகைப்‌ பத்தில்‌ அமைப்பது வழக்கம்‌. இவர்கள்‌ அம்மனை நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ 
அமையலாம்‌. 


ஈசான்ய பாகத்தில்‌ அபிஷேகக்‌ (யமுனை) கிணறு இருத்தல்‌ வேண்டும்‌. 

விமானங்களின்‌ தென்பகுதியில்‌ ருத்ராணி, மேற்கில்‌ வைஷ்ணவி, வடக்கில்‌ பிராமியையும்‌ அமைக்கலாம்‌. 
இம்மூன்று வடிவங்களும்‌ நின்றோ, அல்லது அமர்ந்தோ இருக்கலாம்‌. 

தனி அம்மன்‌ ஆலயத்தின்‌ உள்‌ வாயிலிலோ அல்லது வெளிவாயிலிலோ கணபதி, முருகன்‌ சந்நிதிகளை 
அமைக்கலாம்‌. மேலும்‌ அம்பிகைக்கு ஏழுகால பூசை செய்யவேண்டும்‌ என சிவாகமங்கள்‌ கூறுகின்றன. 


அம்பிகையின்‌ உருவங்கள்‌ சிற்பிகளின்‌ சிந்தனைத்‌ திறனுக்கு ஏற்பவும்‌, சிவாகமங்களில்‌ கூறியவாறும்‌, சாக்த 
தந்திர நூல்களில்‌ கூறியவாறும்‌ எண்ணிலா கரங்களோடும்‌, ஆயுதங்களோடும்‌ அமைகின்றன. 


மேலும்‌ இவ்வாலயத்தில்‌ பைரவர்‌ முதலான ருத்ர மூர்த்திகளை அமைத்தலும்‌ வழக்கமாகும்‌. 


வாகனங்கள்‌ 


உற்சவக்‌ காலங்களில்‌ மூலப்பிம்பத்திற்குரிய உற்சவ விக்ரகம்‌ (திருமேனி) சிம்மம்‌, கேடகம்‌, சூரியபிறை, 
சந்திரபிறை, கற்பக விருட்சம்‌, காமதேனு, பத்மம்‌, ரிஷபம்‌, குதிரை, அன்னம்‌, மயில்‌, பூதம்‌, பர்வதமலை முதலான 
வாகனத்தில்‌ பவனிவருதலை நடைமுறையில்‌ காணலாம்‌. i 


குறிப்பாக தனி அம்மன்‌ ஆலயத்தில்‌ அம்பிகை கருவறையினை நோக்கியவாறு சிம்ம வாகனத்தையோ அல்லது 
ரிஷப வாகனத்தையோ அமர்ந்த நிலையில்‌ அமைத்தல்‌ வேண்டும்‌. அம்பிகையின்‌ ஆலய உற்சவத்தில்‌ ஏற்றப்படும்‌ 
கொடியில்‌ சிம்மத்தையோ அல்லது ரிஷபத்தையோ அல்லது அன்னத்தையோ அல்லது திரிசுலத்தையோ வரைதல்‌ 
வேண்டும்‌. 
யந்திர ஸ்தாபனம்‌ 

பெரும்பாலான அம்பிகை ஆலயங்களில்‌ மூல பிம்பத்தின்‌ கீழ்‌ அம்பிகையின்‌ பிரதிஷ்டையந்திரம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. 
சில ஆலயத்தில்‌ எல்லோரும்‌ காணும்‌ வகையில்‌ திருபாதத்திற்கு முன்பாகவோ அல்லது மூல பிம்பத்திற்கு சற்று இரண்டு 
அடி முன்பாக மேடையோ அல்லது ஆவுடை போன்ற அமைப்பு உள்ளதைச்‌ செய்து அதன்‌ மேலோ அல்லது உள்ளேயோ 


தேவிக்குரிய யந்திரத்தை அமைப்பர்‌. இருப்பினும்‌ பல்வேறு விதமான தேவிக்குரிய பிரதிஷ்டை யந்திரங்கள்‌ உள்ளன. 


குறிப்பாக அம்பிகை யந்திரமானது ஸ்ரீசக்கரம்‌ என்றே சிறப்பாகக்‌ குறிப்பிடுவதால்‌ அம்பிகைக்கு ஸ்ரீசக்ர தாடங்கம்‌ 
செய்தோ அல்லது மார்பில்‌ ஸ்ரீசக்ரபதக்கம்‌ அல்லது ஸ்ரீசக்கர ரூபமாக உள்ள மேருவை ஸ்தாபிதம்‌ செய்கின்றனர்‌. 


எவ்வாறாயினும்‌ தமது பதியாகிய சிவனோடு எப்போதும்‌ கெளரியானவள்‌ எவ்விடத்தும்‌ நின்று அருள்‌ பாலிக்‌ 
கின்றாள்‌. அம்பிகை திருநாமங்களும்‌ திருவுருவங்களும்‌ எண்ணிலா வகையில்‌ அமைந்துள்ளன. 


ண noo 


50 


3. சக்தியின்‌ முத்திரைகள்‌ - ஆயுதங்கள்‌ - வாகனங்கள்‌ 


காலதேவன்‌ நமது வாழ்க்கைப்‌ பாதையைப்‌ பல்வேறு வழிகளில்‌ பலநாட்டுமக்களுடைய கூட்டுறவைக்‌ கொண்டு 
கணந்தோறும்‌ மாற்றியமைக்கின்றான்‌. அதனால்‌ நமது அகவாழ்வும்‌ புறவாழ்வும்‌ மாறுபடுகின்றன. ட்‌ 
வாழ்வியலின்‌ துணைப்‌ பொருள்களான பாத்திர பண்டங்களும்‌ போர்க்கருவிகளும்‌ இன்று வேற்றுருவத்தில்‌ வறு வேறு 
பெயர்‌ தாங்கி நிற்கின்றன. சில மறைந்தே போயின. சில, பெயர்‌ மட்டும்‌ மறைந்து போயின. ஆதலால்‌ அவற்றைப்‌ பற்றி 
இந்த 21ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்கின்ற நாம்‌ தெரிந்துகொள்ளவேண்டியது இன்றியமையாததாகும்‌. 


கருவிகளின்‌ அழகு 


கருவிகள்‌ *(ஆயுதங்கள்‌) கருவிகளாக இருந்த காலத்திலே காரியப்பாட்டிற்கு வேண்டிய உருவும்‌, தகுதியும்‌ 
உடையனவாக இருந்தன. அவற்றில்‌ ஆடம்பரமும்‌, அணியழகும்‌ அடிவைக்கத்‌ தொடங்கிய காலத்து எத்தனையோ 
இழைப்பு வேலைகளும்‌, கொடிக்கருக்கு வேலைகளும்‌, சிற்ப சித்திர வேலைப்பாடுகளும்‌ கலந்துவிட்டன. அதனால்‌ அவை 
ஆயுதங்களா? அல்லது அணியா? என்று கூட அறியமுடியாத நிலை நமக்கு ஏற்பட்டது. அவ்வண்ணமே (ஆயுதங்களை) 
போர்க்கருவிகளை மக்கள்‌ கையாண்ட காலத்துக்‌ கருவிகளாகவே இருந்தன. மன்னர்களும்‌ மக்களும்‌ கையாளுவனவற்றில்‌ 
சித்திரம்‌ கலந்தன. இறைவன்‌, இறைவி இவர்களின்‌ கரங்களில்‌ இருப்பன என்றும்‌ காட்சிப்‌ பொருள்களாகவே இருப்பதால்‌ 
அவை இன்றும்‌ அழகுப்‌ பொருள்களாகவே ஆயின. 


பல கருவிகள்‌ 


கல்லுக்கு உயிர்‌ கொடுத்து, கற்பனைக்கு உறைவிடமாக்கி கலைத்‌ தெய்வத்தின்‌ கருணையினை விளக்கம்‌ 
பெறச்‌ செய்த பல்லவர்கள்‌, சாளுக்கியர்கள்‌, சோழர்கள்‌, பாண்டியர்கள்‌, சேரர்கள்‌, ஹொய்சாளர்கள்‌, புத்த, சமண காலத்‌ 
தவர்கள்‌ யாவரும்‌ அமைத்த சிற்பங்கள்‌ அழகின்‌ செறிவாகவே அமைகின்றன எனலாம்‌. அவ்வகையில்‌ சிற்பங்களின்‌ 
கரங்களில்‌ பல்வேறு முத்திரைகளும்‌ ஆயுதங்களும்‌ (கருவிகளும்‌) உள்ளன. இதில்‌ தொழிற்கருவிகள்‌, போர்க்கருவிகள்‌, 
இசைக்கருவிகள்‌, அனுக்கிரக கருவிகள்‌ போன்றவையும்‌ விளங்கும்‌. அவ்வகையில்பல நிலைகளில்‌ விளங்கும்‌ சக்தி 
தேவியின்‌ கரங்களில்‌ ஒளிவிடுகின்ற முத்திரைகள்‌, ஆயுதங்கள்‌, இசைக்கருவிகளையும்‌ மற்றும்‌ திருமுடி அலங்காரங்கள்‌, 
ஆசன பேதங்கள்‌, அணிகலன்களையும்‌ இப்பகுதியில்‌ காணலாம்‌. 


சின்முத்திரை (ஞானமுத்திரை) 


பெருவிரலானது உள்ளங்கையை விட்டு விலகி முன்பக்கமாக நீண்டு வளைந்து நிற்க, சுட்டு விரலானது 
கீழ்நோக்கி வளைந்து பெருவிரலின்‌ நுனியைத்‌ தொட்டு நிற்கும்படி விளங்கும்‌. மற்ற நடுவிரலும்‌, அணிவிரலும்‌, சிறு 
விரலும்‌ அவ்விரண்டு விரல்களையும்‌ விட்டு நீங்கித்‌ தனியே மேல்‌ நோக்கி நிமிர்ந்து விளங்கும்‌. இதனைச்‌ சின்முத்திரை 
என்றும்‌ ஞானமுத்திரை என்றும்‌ விளக்குவர்‌. மும்மலங்கள்‌ நீங்கி இறைவனோடு சேர்தல்‌ என்பதனை உணாத்துவதாம்‌. 


அபயகரம்‌ 


கையின்‌ சுட்டுவிரல்‌, நடுவிரல்‌, அணிவிரல்‌, சிறுவிரல்‌ ஆகிய நான்கினையும்‌ ஒருசேர அமைத்து, கைக்குச்‌ சம 
உயரத்தில்‌ மேல்‌ நோக்கிச்‌ செங்குத்தாக நிறுத்தி, பெருவிரலைச்‌ சுட்டு விரலோடு சேர்த்து மேல்‌ நோக்குமாறு அமைத்துப்‌ 
பிடிக்கும்‌ கரலட்சணத்திற்கு அபயகரம்‌ என்று பெயர்‌. அதனை அருட்கரம்‌ எனவும்‌ கூறுவர்‌. 


வரதகரம்‌ 


முற்கூறிய அபயகரத்தைக்‌ கீழ்நோக்கியவாறும்‌, உள்ளங்கை வெளி நோக்கியவாறும்‌ அமைத்துக்‌ காட்டினால்‌ அது 
வரதகரம்‌'' ஆகும்‌. வரதகரம்‌ - கொடுக்கும்‌ (செல்வம்‌) கரமாகும்‌. 


* முத்திரை ஆயுதங்கள்‌, கரங்கள்‌, அணிகலன்கள்‌. பற்றிய பரங்களை இவ்வாதீன வெளியீடுகளான - கணபதி, முருகன்‌, 


தட்சிணாமூர்த்தி - முதற்பாகம்‌, இரண்டாம்பாகம்‌, சோமாஸ்கந்தர்‌, சண்டேசுவரர்‌ நூல்களில்காணக. 


தலை அலங்காரம்‌ 


(1) நடராஜர்‌ சடை (3) சடா மகுடம்‌ (9) கூடமகுடம்‌ (4) சுவாலை மகுடம்‌ (5) சடா மண்டலம்‌ 


(6) வைசிக பந்தம்‌ (7) சடாதாரம்‌ (8) கரண்டகம்‌ (9) சடாபந்தம்‌. 


கரங்களின்‌ அமைபபு 


A) சஜஹஸ்தம்‌ @) வரதம்‌ (8) &(7) ஊரு ஹஸதம்‌: இ கூர்ப்பா ஹஸ்தம்‌ (5) &(6) சூசி; 
COEDS, (0) கடகம்‌. (10) சிம்ம கர்ணம்‌. (110, (32) & (14) விஸ்மயம்‌ (18) தர்ஜனி, 


53 
எழுத்தாணி (எழுதுகோல்‌) 


_ பனை ஓலையில்‌ எழுத உதவும்‌ கருவி எழுத்தாணி. ஒருபக்கம்‌ ஊசி போன்ற கூர்மையும்‌ மறுபக்கம்‌ கத்தி போன்ற 
அமைப்பும்‌ உடையது. அல்லது கூர்மை மட்டுமிருக்கும்‌. 


சுவடி (புத்தகம்‌ - ஏடு) 


ஆதிகாலத்தில்‌ ஓலைகளிலும்‌, பட்டைகளிலும்‌, துணிகளிலும்‌, பாறைகளிலும்‌ எழுதிவந்தனர்‌. இதில்‌ பனை 
யினது ஓலை எழுதுவதற்கு ஏற்றதாகவும்‌ கொண்டு செல்வதற்கு சுலபமாகவும்‌ இருந்தது. இதனையே தெய்வத்தின்‌ 
கரங்களில்‌ திகழச்‌ செய்தனர்‌. 


வீணை (வீணா) 


இது ஓர்‌ இசைக்கருவி. தளர்ந்த உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியையும்‌, உற்சாகத்தையும்‌ கொடுக்கவல்லது. பண்டைய 
காலங்களில்‌ போர்க்காலங்களில்‌ தளர்ந்த படைவீரர்களுக்கு உணர்ச்சியூட்டப்‌ பயன்பட்டது. அம்பிகையும்‌ (சரசுவதி), 
தட்சிணாமூர்த்தியும்‌ வீணையினைக்‌ கொண்டு விளங்குவார்கள்‌. வீணையினை சிவனார்‌ கொண்டு விளங்கும்போது 
வீணாதர தட்சிணாமூர்த்தி என்று வீணையினை முன்னதாக வைத்துப்‌ போற்றுவர்‌. 


ஆதர்சா (கண்ணாடி) 


இடக்கரத்தில்‌ வட்டவடிவில்‌ அல்லது செவ்வக வடிவில்‌ அமைவது. மூலத்தானத்தில்‌ உள்ள திருவுருவத்திற்கு 
நேராக செம்பிலோ அல்லது பித்தளை உலோகத்திலோ பெரிய அளவில்‌ செய்து வைக்கப்பட்டிருக்கும்‌. இது அழகினை 
எடுத்துக்‌ காட்டுவதால்‌ இதனை மங்களப்‌ பொருள்‌ வரிசையில்‌ வைத்து எண்ணுவர்‌. காலம்‌ என்பதும்‌ ஓர்‌ கண்ணாடி 
போன்றதாகும்‌. 


அட்சமாலை (ஜபமாலை) 


உருத்திராக்க மணிகள்‌ (காய்கள்‌) ஸ்படிக மணிகள்‌, தாமரைக்காய்‌ மணிகள்‌ இவைகளைக்‌ கோத்து அணிவதும்‌, 
அல்லது ஜபம்‌ செய்ய கரங்களில்‌ வைத்துக்‌ கொள்வதும்‌ உண்டு. 108 மணிகள்‌, 54 மணிகள்‌ என்ற முறையில்‌ அட்ச 
மாலைகளை அமைப்பதுண்டு. யோகிகள்‌, தட்சிணாமூர்த்தி, சித்தர்கள்‌, சரசுவதி, பிரமன்‌ முதலானோர்‌ கரங்களில்‌ திகழும்‌. 
பழமையான திருவுருவங்களில்‌ ஓர்‌ ஆயுதம்போல அமைந்திருந்தது. 


பத்மம்‌ (தாமரை) 

சிரசில்‌ சகஸ்ரதளமெனும்‌ ஆயிரம்‌ இதழ்த்‌ தாமரை உள்ளது என்று யோகிகள்‌ கூறுவர்‌. தாமரையினை ஞானத்திற்கு 
ஒப்பிடுவர்‌. இது இறைத்‌ திருமேனிகள்‌ கரங்களிலும்‌ ஆசனமாகவும்‌ அமைந்து விளங்கும்‌. இதில்‌ வெண்தாமரை, 
செந்தாமரை என்ற இருவகைகள்‌ உண்டு. உத்தமமான பூக்களில்‌ சிறந்தது இதுவேயாகும்‌. 


கண்டா (மணி) 


1. மணி, பரநாதத்தை எழுப்புவதால்‌ ஆணவ இருள்‌ அகன்று ஆன்மாக்கள்‌ உய்தி பெறுகின்றன. (படைத்தல்‌) 
பூஜா காலங்களில்‌ மணி கொண்டு நிகழ்த்தச்‌ செய்தல்‌ சிறந்தது. 2. போர்க்காலங்களில்‌ மிக உயர்‌ அதிர்‌ ஒலி அலைகளை 
எழுப்புதலால்‌ எதிரிகளை அழிக்கும்‌ கருவியாக உபயோகப்படுவதாம்‌. (ஒடுக்கல்‌) 3. காலதத்துவத்தைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
அடையாளக்‌ குறியாயும்‌ பயன்படுகிறது. 


கர்த்தரி 


இது இரும்பினால்‌ ஆக்கப்படுவதாகும்‌. இரு கத்திகளை உடையது போல விளங்கினாலும்‌, இரண்டும்‌ சேர்ந்து 
உராய்வதால்‌ பொருட்களைத்‌ துண்டித்துவிடும்‌. இதனை வாழ்க்கையின்‌ முடிச்சை வெ ட்டுவதற்காக இறைவி 
கொண்டுள்ளாள்‌ என்பது தத்துவம்‌. ஆன்மாக்களின்‌ பாசவலையினை வெட்டி நீக்குதல்‌. $ 


54 


அங்குசம்‌ 

இது இரும்பாற்‌ செய்யப்பெற்ற வளைந்த மூக்கும்‌, குத்தியடக்கக்கூடிய ஒரு கூரிய நேரான பகுதியும்‌ உடையது. 
நீளமான கழிகளிற்‌ செருகப்‌ பெற்றிருக்கும்‌. யானையை அடக்க உதவும்‌ கருவி. அடங்காமல்திரியும்‌ மனத்தினை அடக்கி, 
அமைதி நெறியில்‌ செல்வதற்காக அமைந்த கருவி. 


ஸ்ருக்‌ 


வேள்வியின்‌ (யாகம்‌) போது பயன்படும்‌ கரண்டி போன்று விளங்குவது. இதனைக்‌ கருங்காலி மரத்தால்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. காம்பு நீண்டும்‌ வேல்‌ போன்ற அமைப்பில்‌ குழிப்பகுதியும்‌, நுனி சிறுத்தும்‌ உள்ளது. திருக்கோயில்களில்‌ 
காணலாம்‌. பிரமனின்‌ கரத்தில்‌ எப்போதும்‌ விளங்குவது. 


ஸ்ருவம்‌ 


இதுவும்‌ யாகம்‌ செய்யும்போது பயன்படுவது. ஸ்ருக்‌ தொடர்ந்தாற்போன்று பயன்படுவதுபோல இல்லாமல்‌ நீண்ட 
இடைவெளிவிட்டே இதனைப்‌ பயன்படுத்துவர்‌. இதனைப்‌ பூவரசு மரத்தினால்‌ செய்தல்‌ வேண்டும்‌. ஸ்ருக்கை விடப்‌ 
பெரியது. அதிகமாக நெய்யை வைத்துக்கொண்டு பூர்ணாகுதி செய்யும்போது ஸ்ருக்குடன்‌ இணைந்து செயல்படும்‌. இதன்‌ 
முனையில்‌ சிம்மம்‌, ரிஷபம்‌, அன்னம்‌ முதலியவற்றின்‌ தலை உருவங்கள்‌ அமையும்‌. 


பாசம்‌ (கயிறு) 
பகைவர்களின்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ கட்டப்‌ பயன்படுவது. ஒன்று, இரண்டு, மூன்று கயிறுகள்‌ சேர்ந்து 


எளிதில்‌ அவிழ்க்கக்கூடியதாக அமையும்‌. (நூர்வகையில்‌ அமைவதும்‌ உண்டு). நாகங்களே கயிறு போன்று பின்னிக்‌ 
கொண்டு கரங்களில்‌ திகழ்வதும்‌ ஒருமுறை. அதற்கு நாகபாசம்‌ எனப்பெயர்‌. 


திரிசூலம்‌ (சூலம்‌) 

இது மூன்று நுனிகளையுடையது. சிவபெருமானுக்குச்‌ சிறப்பாக உள்ள ஆயுதம்‌. கருவறையிலும்‌ பழைய 
முறையில்‌ எஃகு இரும்பாற்‌ செய்யப்பெற்றது. நீளமான மரக்கொம்பிற்‌ கோக்கப்‌ பெற்றிருக்கும்‌, பராசக்தி மற்றும்‌ இதர 
தேவியினரது கரங்களில்‌ திகழும்‌. 


கபாலம்‌ 


சிறு சட்டி போன்று (மடக்குபோல) உள்ளங்கையில்‌ காணப்படுவதாகும்‌. சிவன்‌ மற்றும்‌ அம்பிகையின்‌ கரங்களில்‌ 
திகழ்வது. மண்டை ஓட்டினைக்‌ கபாலமாகக்‌ கொள்வதும்‌ உண்டு. 


சிந்தா (ஞானம்‌) 
இதனை எரிசுடராயோ அன்றிச்‌ சின்முத்திரையாயோ உருவகப்படுத்தல்‌ மரபு. 
தநுசு (வில்‌-பினாகம்‌-கரும்புவில்‌) 


இது அம்பு எய்யப்‌ பயன்படுவது. மூங்கில்‌ சிலையென்னும்‌ மரம்‌ முதலான வளையக்கூடிய நார்‌ மரத்தால்‌ செய்யப்‌ 
பெறுவது. இந்த வில்லினது இருதலையிலும்‌ தோல்‌ அல்லது நார்க்கயிற்றால்‌ இயன்று நாண்‌ கட்டப்‌ பெற்றிருக்கும்‌. 
வில்லை வளைத்து நாணை இறுகக்‌ கட்டி அதன்‌ நடுவில்‌ அம்பை வைத்து எய்வது வழக்கம்‌. எவ்வளவுக்கெவ்வளவு 
வில்லின்‌ வலுவும்‌, நாணின்‌ உறுதியும்‌ இழுத்து விடுபவன்‌ வன்மையும்‌ இருக்கின்றதோ அவ்வளவுக்கவ்வளவு அமோகம்‌ 
ஆகிய அம்பின்‌ வேகமும்‌ தைக்கும்‌ வன்மையும்‌ மிகும்‌. அம்பு பட்டவுடன்‌ இறப்பதற்காக அதன்நுனியில்‌ விஷம்‌ தோய்த்து 
வைத்தலும்‌ வழக்கம்‌. விடப்படும்‌ அம்புகளின்‌ தலைப்பகுதி சூரியன்‌, சந்திரன்‌, வஜ்ஜிரம்‌, சூலம்‌, சக்தி போன்ற வடிவங்‌ 


யானை வாகனம்‌ 


57 


களில்‌ அமையும்‌. நாகாஸ்திரம்‌, பிரம்மாஸ்திரம்‌ ஆகியன எண்ணிலா சக்தி படைத்தவைகளாம்‌. கரும்பு வில்லாக அமைந்‌ 
தால்‌ அம்பானது புஷ்பபாணமாக அமையும்‌. இங்கு சரசுவதி தேவியின்‌ கரத்திலும்‌, மகாதிரிபுரசுந்தரி கரத்திலும்‌ (மன்மத 
னுக்கும்‌ உரியது) விளங்குவது இதுவேயாகும்‌. 

புஷ்பபாணம்‌ (சரம்‌) 


இது கரும்பு வில்லை வளைத்து அதில்‌ வைத்து எரியப்பெறும்‌ கருவி. (பொதுவாக அம்பின்‌ தலைப்பகுதி 
கூர்மையாக அமையும்‌. நுனி இரும்பினாலும்‌, அடிப்பகுதி கழியிற்‌ செருகியும்‌ வைத்திருப்பர்‌). தாமரை, அசோகு, மா, 
முல்லை, நீலம்‌ என்ற ஐந்து பூக்களாலியன்ற பாணம்‌. இவற்றை மன்மதன்‌ மக்களிடத்தில்‌ காம நினைப்பூட்ட எய்வான்‌. 
போக நிலையில்‌ மற்ற தெய்வங்களும்‌ தாங்குவதுண்டு. 
தண்டம்‌ 

இது நீளமான கைத்தடி. மரத்தாலானது. தண்டாயுதபாணி, சண்டேசுவரர்‌ இவர்களின்‌ திருஉருவில்‌ காணலாம்‌. 


நேர்‌ வழியில்‌ அனைவரும்‌ செல்ல ஒழுங்குபடுத்தும்‌ கருவி. யோகதண்டம்‌ என்பது கரத்தைத்‌ தாங்குவதாகவும்‌, ஜப்‌ 
மாலையை வைத்துக்கொள்ள வசதியாகவும்‌ அமைந்த கவட்டைப்‌ போன்றது. 


குண்டிகை (நீர்க்கெண்டி-கமண்டலம்‌) 


நீர்‌ வைத்துக்கொள்ள உதவும்‌ கலம்‌. ஒரு மரத்தின்‌ காயால்‌ இயன்றது. முனிவர்களும்‌, கிரகஸ்தர்களும்‌ இறை 
வழிபாட்டில்‌ வைத்துக்கொள்வர்‌. தெய்வத்‌ திருவுருவங்களில்‌ அமையும்‌ குண்டிகையானது மேல்‌ வளையமும்‌ மூக்கும்‌ 
அமைந்திருக்காது. சில திருமேனிகளில மூக்கு மட்டுமே இருக்கும்‌. இது கும்பத்தின்‌ சாயலாக இருக்கும்‌. 


கும்பம்‌ 
பூர்ணகும்பம்‌. நிறைகுடம்‌. இதுவும்‌ பரப்பிரம்மங்‌ காட்டும்‌ அடையாளக்‌ குறி. 
லாங்கலா 


இது விலங்குகளின்‌ வாலுருவில்‌ தோலாலமைந்த கருவி. சத்தியின்‌ அகடிதகடனா சாமர்த்தியம்‌ என்னும்‌ சிறு 
பொருளினையும்‌ பேரழிவுப்‌ படையாக்கும்‌ ஆற்றலின்‌ அறிகுறியாக நிற்பது. 


சாபம்‌ (வில்‌) 


உபநிடதங்கள்‌ மனதை வில்லாக உருவகிக்கின்றன. எனவே மனத்தை வளைக்கும்‌ ஆற்றல்‌ சத்தியாலேயே 
விளையும்‌ என்பதைக்‌ காட்டும்‌ அறிகுறியாகும்‌. 


வியன்‌ 
இது வடமொழியில்‌ ““விஸ்மயம்‌”” எனப்படும்‌. ஆகாயத்தை நோக்கிய விரிந்த கரத்தால்‌ குறிக்கப்படும்‌. 
உலகனைத்தும்‌ அடக்கியும்‌ ஒடுக்கியும்‌ ஆளும்‌ ஆற்றலை இது காட்டும்‌. 
சரம்‌ (சரா-அம்பு) 
வில்லின்‌ நாணிலிருந்து செல்லும்‌ கருவியே சரம்‌ (சரா) ஆகும்‌. இதில்‌ பலவகைகள்‌ உண்டு. 
சுகம்‌ 


கிளி. இது பற்றற்றும்‌; பற்றுற்றும்‌ உள்ள இருவகை ஆன்மாக்களையும்‌ சுட்டி, ஆன்மகோடிகள்‌ அனைத்தும்‌ 
. இறையாற்றலிற்‌ கட்டுண்டவை எனக்‌ காட்டும்‌. 


58 


முசலா 


இது இரும்பினால்‌ அமைந்த உலக்கையாகும்‌. இது மரத்தினால்‌ செய்யப்பட்டு இருபுறத்திலும்‌ இரும்புப்‌ பண்கள்‌ 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. இரும்பினால்‌ செய்யப்பட்ட முசலா எத்துணைப்‌ படையையும்‌ விரட்டியடிக்கும்‌ வல்லமை 
யுடையதாம்‌. ப்‌ 
உத்பலா (மலர்‌) 

இது ஆன்மாவைப்‌ பற்றியுள்ள வாசனைகளை (கந்தங்கள்‌) குறிப்பதாம்‌. பொதுவாக நீலோற்பல மலராய்‌ உருவகம்‌ 
செய்யப்படும்‌. ஆன்மாக்களின்‌ மலவாசனை நீக்கம்‌ சத்தியின்‌ கரங்களில்‌ உள்ளது என்பதைக்‌ காட்டும்‌. 


வியூகஹக (வளைந்த தடி) 


இந்த ஆயுதம்‌ மரத்தினால்‌ ஆன வளைந்த தடி போன்று இருப்பது. இதனை ஒரு பொருளின்மீது வீசினால்‌ அப்‌ 
பொருளைத்‌ தாக்கி வீழ்த்தி வீசியவர்‌ கைக்கே திரும்ப வந்து சேரும்‌. ஆஸ்திரேலியப்‌ பழங்குடியினர்‌ பயன்படுத்தும்‌ பூமராங்‌ 
என்ற ஆயுதம்‌ இவ்வகையைச்‌ சார்ந்தது 


கல்பவல்லீ 


இலைகளொடும்‌ பூக்களுடனும்‌ கூடிய கொடி. இதுதநு, கரண, புவன போகங்களைச்‌ சத்தியின்‌ திருவருளே தரும்‌ 
என்பதைக்‌ காட்டும்‌ அறிகுறியாம்‌. 


சங்கு 

oe இது விஷ்ணுவுக்குரிய ஆயுதம்‌. இருப்பினும்‌ சரசுவதியானவள்‌ விஷ்ணுவுக்கு உரியவளாவாள்‌. வெற்றியை 
அறிவிக்கும்‌ கருவி. பகைவர்கள்‌ இதன்‌ ஒலி கேட்டதுமே ஒடுங்கி அடங்கச்‌ செய்யும்‌ அச்சக்‌ கருவியுமாம்‌. இதில்‌ பல 
வடிவங்கள்‌ உள்ளன. 
சக்கரம்‌ 
aa இது திருமாலுக்கு உரிய சிறப்பான கருவி. துர்க்கையினது கரத்திலும்‌ திகழும்‌. இதன்‌ அமைப்பு அனைவருக்கும்‌ 
தெரிந்ததே. இதில்‌ இருவகையுண்டு. ஒன்று தேருருளைப்‌ போன்றது. மற்றது வளையம்‌ போன்றது. இதனை அழகுப்‌ 
பொருளாகவும்‌ போர்க்கருவியாகவும்‌ கொள்வர்‌. இதில்‌ சாதாரண நிலை மற்றும்‌ பிரயோக நிலையும்‌ உண்டு 


வளைகோடரி அல்லது துரட்டி. இது ஓதுவோர்‌ மனத்தில்‌ உள்ள ஐயந்திரிபு ஆம்‌ குற்றங்களை நீக்குதல்‌ 
சிற்சத்தியின்‌ ஆற்றலே என்பதைக்‌ காட்டும்‌. | ie pe 


அபசாலா (நீண்ட மரத்தடி - கம்பு) 


_.. அப்சாலா என்பது நீண்ட மரத்துத்‌ தடியாகும்‌. (சாலா என்பது மிக வயிரம்‌ வாய்ந்த மரம்‌. இமயமலை அடிவாரத்தில்‌ 
வளர்வது) பகைவர்கள்‌ சுற்றிலும்‌ வளைத்தாலும்‌ அபசாலாவினால்‌ சுழற்றி அவர்களை விரட்டச்‌ செய்யலாம்‌ 


இது தார்க்குச்சி போன்றதொரு ஆயுதம்‌. கையில்‌ அடக்கமாக வைத்திருக்கும்‌ சசியின்‌ முனைவினைச்‌ 
Ag si AGL த கையி நக்கும்‌ தடிமனான யின்முனைவினைக்‌ 
கூரமைப்படுத்தி வைத்துக்கொண்டு போர்க்காலத்திற்கும்‌, நிலம்‌ தோண்டவும்‌ பயன்படுவது. ல்‌ र 


59 


யாளி வாகனம்‌ 


மயில்‌ வாகனம்‌ 


அன்னவாகனம்‌ 


படிச்சட்டம்‌ 


பூதகிவாகனம்‌ 


நந்திதேவர்‌ வாகனம்‌ 


61 


சக்தியின்‌ வாகனங்கள்‌ 


அம்பிகையின்‌ உற்சவக்‌ காலங்களில்‌ மூலப்பிம்பத்திற்குரிய உற்சவத்‌ திருமேனியினை சர்வாபரணங்களால்‌ 
அலங்கரித்து இப்பெருமாட்டியை சிம்மம்‌, யாளி, கேடகம்‌. சூரியபிறை, சந்திரபிரபை, ரிஷபம்‌, யானை, கற்பக விருட்சம்‌, 
காமதேனு, பத்மம்‌, குதிரை, கிளி, அன்னம்‌, மயில்‌, பெண்பூதம்‌, பர்வதமலை, பல்லக்கு, படிசட்டம்‌, வெள்ளிரதம்‌, தங்கரதம்‌, 


திருத்தேர்‌ முதலானவற்றில்‌ (வாகனங்களில்‌) சகலவிதமான வாத்ய கோஷங்களுடன்‌ பவனி வருதலை இன்றும்‌ திருக்‌ 
கோயில்களில்‌ காணலாம்‌. 


62 


4, கெளரி (கேவி) பிரதிஷ்டை. 
“(உத்தரகாமிகம்‌ 44 ஆவது படலம்‌ கெளரி தேவீ ஸ்தாபன விதி) 


முன்னுரை: (சுலோகம்‌- 1,2) - (பீடிகா) 
கெளரி தேவியின்‌ பிரதிஷ்டையை திருமேனி உருவமைதி முதலியவற்றோடு நிறுவும்‌ முறையை தெரிந்து 
கொள்க. 


சிலை முதலான பொருள்களின்‌ மூலம்‌ உரியவற்றைத்தேர்ந்து அவற்றால்‌ கிராமத்தின்‌ தொடக்கத்திலோ, 
சிவாலயத்திலோ வடபுறமோ கெளரியின்‌ பிரதிஷ்டை செய்யத்தக்கது. 


காலதேச வர்தமான நிர்ணயம்‌ (சுலோகம்‌ 3-6) 

சிவத்திருமேனிக்கு சொல்லப்பட்ட வாறு தெரிந்து செயல்படுக. 
ஆலய நிர்மாணம்‌: (சுலோகம்‌ 7-11) 

சிற்ப நூல்களில்‌ கூறப்பட்டவாறு திருத்தளி அளவுகளைக்‌ கொள்க. 
பரிவாரங்கள்‌: (சுலோகம்‌ 12-14) 


சக்தி தந்திரங்களில்‌ கூறப்பட்ட வகையால்‌ உரிய இடங்களில்‌ பரிவார சக்தி பேதங்களை நிறுவுக. நிறுவும்‌ 
இடத்தை இடத்திற்கேற்ப சாலையாகவோ (நீள்சுற்று), சபையாகவோ (தனிமண்டபம்‌), ப்ராசாதமாகவோ (விமானத்தில்‌) 
அமைக்க. கருவறை முதலான மற்ற நிர்மாணங்களை சிற்ப நூல்களின்படி அமைத்துக்‌ கொள்க. விமானத்தின்மேல்‌ உள்ள 
கலசங்களை ஒன்று முதல்‌ பதினொன்று ஈறாக ஒற்றை படையாக அமைத்துக்‌ கொள்க. 


வாகனங்கள்‌: (சுலோகம்‌ 15 முதல்‌ 17 முடிய), 


கருவறைத்‌ திருமேனிக்குரிய வாகனங்கள்‌ - சிவன்‌ - கணபதி - ஷண்முகர்‌ - தேவீ ஆகியோர்களுக்கு 
சிம்மமோ அல்லது விருஷபமோ வாகனமாகக்‌ கொள்க. இவற்றை ஆலயச்‌ சுற்றின்‌ அனைத்துச்‌ சுற்றிலும்‌ 
அமைக்க. 


தேவி ஆலய பரிவார தேவதைகள்‌: (சிவாகம வகையில்‌) 
(சுலோகம்‌ 17 முதல்‌ 29 முடிய) 


ருத்திரன்‌ (பல்வேறு விளையாட்டுத்‌ திருமேனிகள்‌), ஸ்கந்தர்‌, கணேசர்‌, வாமை முதலாக சர்வபூததமணி 
(எட்டு ரூபங்கள்‌) ஈறாக உள்ள பரிவார தேவதைகள்‌, துர்க்கா, பூதேவி, சசிநி முதலான முப்பத்தெட்டு கலா சொரூபங்கள்‌, - 


காயத்ரீ, உஷா, சந்தியா, சரசுவதி, ப்ரக்ஞா, மேதா, ஸ்ருதி, ஸ்மிருதி, ஸ்வாஹா, வருஷட்‌, த்ருதி, மதி முதலானோர்‌ சொல்லப்‌ 


மற்றொரு பரிவார வகை: 


சப்தமாதர்கள்‌ (ஏழு பேர்‌), தேகளீ, பேஷணீ சுல்லி, கண்டனஉளூகலி, முசலி, முக்கலி, தேவீ வர்த்தமான எனக்‌ 
கொள்க. இவர்களை நான்கு அல்லது இரு கரங்களைக்‌ கொண்டவராகவும்‌, அல்லது அவள்‌ விரும்பிய அஸ்திரங்களைத்‌ 
தாங்குபவளாகவும்‌ செய்க. அல்லது எல்லோருக்கும்‌ தாமரை தாங்கிய கரங்களாக அமைக்க. | 


குறிப்பு: பல ஆகமங்களில்‌ தேவிபிரதிஷ்டை னன்ன = பல ஆகமங்களில்‌ தேவீ பிரதிஷ்டை சொல்லப்பட்டுள்ளது காண்க. 


Ld 


Vi 


BGA ENSIGN ABT A BBE 


1) 
e 


en 


VOOR 


ह 
& 


NEES LES 


DED SSE CE SCS ODD OD ODD OD CV) முழு முலு ஒழ OY 


ae 


ex 


गा Oe 


9 


65 
வெளிச்சுற்றுப்‌ பரிவாரங்கள்‌ 
ரிஷபர்‌, கணபதி, ஸ்கந்தர்‌, மகாசாஸ்தா, தனேஸ்வரன்‌ (குபேரன்‌), வீரன்‌, க்ஷேத்ரபாலர்‌, சூரியன்‌ ஆகியோர்களை 
நிறுவுக. 


நிருதி, அக்னி இடங்களில்‌ விக்நேஸ்வரரை தனியே நிறுவுக. எண்திசைக்‌ காவலர்களையும்‌ உரிய இடத்தில்‌ 
நிறுவுக. தேவியின்‌ கோமுகிக்கருகில்‌ “நிர்மால்ய தூரணீதேவியை”* * (நீலி சண்டேஸ்வரி / யமினீசண்டீஸ்வரி) நிறுவுக. 
ருத்ரமூர்த்தியின்‌ பக்கத்தில்‌ ““அசனீ தேவியை” நிறுவுக. (சண்டேசுவரியின்‌ சாரூப தேவீ). இவ்வாறு செய்தபின்‌ 
கருவறையில்‌ தேவீயை அமர்த்திய மகாபீடத்தின்‌ அடியில்‌ சுற்றிலும்‌ அப்ஸரஸ்களை சாமரம்‌ தாங்கியபடி அமைக்க. 
(அப்சரஸ்கள்‌ எட்டுபேர்‌ - ஊர்வசி, இரம்பை, மேனகை, திலோத்தமை, கிருதாச்சி, பஞ்சசிகா, சொர்ணரேகா, சுகேசி). 


திருமேனி உருவளவு: (சுலோகம்‌ 30 முதல்‌ 35 முடிய) 


தேவியின்‌ திருமேனி அளவு சிவத்‌ திருமேனியின்‌ அளவைக்‌ கொண்டு மூன்று வகையாக அமைக்கவேண்டும்‌. 
(உத்தமம்‌, மத்திமம்‌, அதமம்‌). உத்தமமாக வைக்கும்‌ போது இலிங்க அளவில்‌ தேவியின்‌ திருமுடியை நிஷ்கள 
ஸம்க்ஞயமாக அமைக்க. (ஒரு மயிர்‌ இழையாக குறைக்க). மற்றவற்றையும்‌ இவ்வாறே கொள்க. இல்லையெனில்‌ 
மாத்ராங்குல அளவால்‌ ஆச்சாரியன்‌ விதித்த வகையில்‌ அமைக்க. 


தேவீ உருவமைதி: (சுலோகம்‌ 36 முதல்‌ 50 முடிய) 


சிற்ப நூல்களிலும்‌, இவ்வாதீன வெளியீடான சரசுவதியிலும்‌, சிற்பச்‌ செந்நூவிலும்‌, சக்தி தந்திரங்களிலும்‌ 
பலவாறாக விரிவுபடுத்திச்‌ சொல்லப்படுவதால்‌ குருமூலமாக அறிக. 


திருமேனி பேதங்கள்‌ 


எனினும்‌ பொதுவிதி இங்கு தரப்படுகிறது. 
ஒருமுகம்‌, நாற்கரம்‌, முக்கண்‌, வரதம்‌, அபயம்‌, பாசாங்குசம்‌. 
இருகரம்‌, இருகண்கள்‌ கொள்ளில்‌ வலக்கரத்தில்‌ மலரும்‌ இடக்கரம்‌ தொங்கியபடியும்‌ கொள்க. 


அதிசாந்த ஸ்வரூபிணீயாகில்‌ இரு கரங்களில்‌ தாமரையினைக்‌ கொள்க. (திருத்துறையூர்‌ - ஞானப்ப்ரசூநம்பி 
காவை தரிசிக்க). 


இருகரங்களில்‌ - முறையே வலக்கரத்தில்‌ கிளியோ, அல்லது நீலோத்பல மலர்‌ (கருங்குவளை) கொண்டதாகவும்‌, 
இடது கரம்‌ தொங்கு கரமாகவும்‌ அமைக்க. 


GST ரூபத்தில்‌ சூல, பாசத்தை (இருகரம்‌) அமைக்கவும்‌. 
ருத்ர ரூபத்தில்‌ - சங்கு, சக்கரம்‌ (இருகரம்‌) கொள்க. 
“ஆறுகரங்கள்‌'” கொண்டவளாகில்‌ இவ்வாறையும்‌ கொள்க. அல்லது விதித்த அஸ்திரங்களைக்‌ கொள்க. 


ஐந்து முகங்கள்‌, பத்துக்கரங்கள்‌, முன்நீட்டிய கோரபற்கள்‌ மற்றும்‌ விரும்பிய அஸ்திரங்கள்‌ கொண்டவள்‌. 
ஆஸனபேதம்‌: (சுலோகம்‌ 40 முதல்‌ 50 முடிய) 


நிற்றல்‌, அமர்ந்து இரு கரங்களையும்‌ தொடையில்‌ அமர்த்தல்‌, சுகாசனத்தில்‌ இடப்பாதம்‌ தொங்குதல்‌, 
சுகாசனத்தில்‌ வலப்பாதம்‌ தொங்குதல்‌. 


ட 


*நீலி, யமினீ என்றால்‌ கருப்பு நிறம்‌ கொண்டவள்‌ எனும்‌ பொருளாகும்‌. மேலும்‌ விபரத்தை சண்டேசுவரர்‌ நூலில்‌ காண்க. 


66 


தேவியானவள்‌ தனது பதியுடன்‌ இருப்பதாகவோ அல்லது தனித்தோ அமைக்கலாம்‌. 


“திருமேனி வண்ணங்கள்‌” - சாதகனின்‌ இச்சையை அநுசரித்து பசும்‌ பொன்மை, வெண்மை, சிவப்பு (செம்மை) 
ஆகியவற்றைக்‌ கொள்க. மற்றவற்றை சிற்ப நூல்களில்‌ காண்க. 


திருமேனி அளவுப்‌ பிரமாணங்கள்‌: (சுலோகம்‌ 51 முதல்‌ 57 முடிய) 
“அவ்வவ்தேவீ பேதங்களுக்குரிய தலைவர்கள்‌?” - தலைவர்களின்‌ அளவிற்கேற்ப மூலத்‌ திருமேனி 
கொள்க. உற்சவத்‌ திருமேனிகளை மூலத்‌ திருமேனி: அளவினைக்‌ கொள்க. மற்றவற்றை சிற்ப நூல்களில்‌ கூறப்‌ 


பட்டவாறு கொள்க. 


சிவசக்தி, மனோன்மணி, கெளரி எனப்படுவாள்‌. இவன்‌ சதாசிவதேவரின்‌ தேவி. நிருத்தமூர்த்தி முதலானவர்களில்‌ 
அவ்வவ்வற்குரிய திருமேனிப்‌ பெயர்களைக்‌ கொள்க. 


மனோன்மணீ - சாந்தரேபா, மகாமாயா, பிந்து, நாத சமன்விதா என்ற மனுக்களால்‌ வணங்கப்படுவாள்‌. கெளரீ 
மந்திரமும்‌ கொள்ளத்தக்கது. 


மந்திர நியாசங்கள்‌: (சுலோகம்‌ 58 முதல்‌ 65 முடிய) 

“ஐ” ங்காரம்‌ முதலான பல்வேறு தேவீ பீஜங்கள்‌ சொல்லப்படுகின்றன. குரு மூலமாக அறிக. 
ஸ்தாபன விதி: (௬லோகம்‌ 66 முதல்‌ 78 முடிய) 

சிவத்திற்குச்‌ சொல்லப்பட்டது போல இதற்கும்‌ கொள்க. மந்திரங்களை பெண்பால்‌ விகுதிகளோடு கொள்க. 
நியாசங்கள்‌: (சுலோகம்‌ 79 முதல்‌ 94 வரை) 

பஞ்சமூர்த்தி நியாசம்‌, ஆத்ம நியாசம்‌, மாத்ருகா நியாசம்‌ முதலியவற்றை உரிய வகையால்‌ செய்க. 


மூலதேவீ மந்திரங்கள்‌, பஞ்ச பிரம்ம மந்திரங்கள்‌, ஷடங்க மந்திரங்கள்‌, பஞ்சமூர்த்தி மந்திரங்கள்‌ ஆகியவற்றால்‌ 
ஹோமம்‌ முதலான சகல பூசைகளைச்‌ செய்க. 


ஆதி சைவர்களால்‌ நான்கு திசைகளிலும்‌ வேதபாடங்களைச்‌ செய்க. நான்கு கோணங்களில்‌ ஆதி சைவர்களால்‌ 
தேவீ மந்த்ர தியானங்களைச்‌ செய்விக்க. உரிய வகையால்‌ குண்டங்களை அமைத்து சிவாக்னி மூலம்‌ உரிய சமித்து 
முதலானவற்றால்‌ ஓமிக்க. : ५ | 


பஞ்சகவ்யம்‌, எள்‌, நெற்பொரி, நெல்‌, கோதுமை, தேன்‌, பலாசு, புன்னை, ஆலசமித்து முதலானவைகளால்‌ 
முறையாக ஓமிக்க. 


கும்ப படல, அக்னீ பூசையினை நிறைவிக்க. நிறுவப்பட்ட திருமேனிகளுக்கு கும்ப ஜலத்தால்‌ அபிஷேகம்‌ 
செய்க. உரிய நிவேதங்களை நிவேதிக்க. திருவுலாச்‌ செய்க. அநேக விதமான பல மொழிகளால்‌ துதிக்க. முடிவில்‌ 


oops சூரியர்களும்‌ பூமியும்‌ எக்காலம்‌ வரை உள்ளனரோ அதுவரை அன்னை இவ்விடத்தில்‌ நிலைபெறுக என 
வண்டுக. 


தொடர்பூசை: (சுலோகம்‌ 95 முதல்‌ 98 வரை) 


கல்யாண உற்சவம்‌ செய்விக்க. (விவாகத்தினை இவ்வாதீன வெளியீடாகிய கல்யாணசுந்தரர்‌ நூலில்‌ காண்க): 
தேவீ மட்டுமே உள்ள தனித்‌ திருக்கோயில்களாயின்‌ திருக்கலியாண நிகழ்ச்சியினைக்‌ கைவிடுக. இவ்வாறு விவாக 
சம்பந்தமான பிரதிட்டை சொல்லப்பட்டது. இவ்வாறு செய்வோர்‌ புண்ணிய கதி அடைவார்கள்‌. | ‘ சு 


67 


வேறுவகை: (சுலோகம்‌ 99 முதல்‌ 121 முடிய) 
“முழுச்‌ சைவதந்திர வகையில்‌ நித்யபூசை?” 


சிவமந்திரங்களைப்‌ பெண்பாலாக்கி சிவாகம வகையில்‌ நித்ய பூசை செய்பவர்கள்‌ பாவனையின்‌ பலனால்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ விருப்பபடி போகங்களை முழுமையாக அனுபவித்து அம்மையில்‌ சிவபதம்‌ பெறுவர்‌. 


தம்முடைய பித்ருக்களை வானுலகில்‌ இருபத்தொரு தலைமறைகளுக்கு நிறுவி தாம்‌ சிவபதத்தை அடையும்‌ 
பேறு பெற்றுள்ள நீவீர்‌ நித்யார்சசனையை உணர்க. நித்ய விதிகளை முடித்துக்‌ கொண்டு ஆலயம்‌ செல்க. புனித நீரால்‌ 
திருத்தளியினை புனிதமாக்குக. சரியைத்‌ தொண்டினை நிறைவேற்றுக. | 


“துவார நாயிகைகள்‌”” - முதலானோரை உரிய ஆசனமூர்த்தி மந்திரங்களால்‌ பூசை செய்க. *கங்கை, யமுனை 
கிணறுகளை பூசிக்க. விசாலாட்சி, ஜடிலா, ஊர்த்துவகா ஆகியோரைப்‌ பூசிக்க. சம்ருதி, தருதி ஆகியோரை வலப்புறத்தில்‌ 
அமைக்க, சரஸ்வதி, கங்கா இவர்களை ஆகாயத்தில்‌ பூசிக்க. சிவனுக்கு உறைத்த முறையால்‌ விமான சனத்தை அமைக்க. 
உள்‌ ஆவரணம்‌ செல்க. வாஸ்தோஷ்பதியை பூசிக்க. இவரை சக்தி ஆயுதம்‌ தாங்கியவராக பூதசுத்தித்‌ தலைவராகத்‌ 
தியானிக்க. 


தன்னை அருட்கடலில்‌ மூழ்கியவனாகப்‌ பாவித்து, அங்கநியாசம்‌, கரநியாசம்‌ செய்க. தேகசுத்தி செய்து கொள்க. 
தனக்கு பிரணவத்தோடு கூடிய அஷ்டத்ரும்சட்கலா நியாசம்‌ (முப்பத்தெட்டு கலைகள்‌) செய்துகொள்க. 


தன்னை ஐந்து முகமாக உள்ள மகேசுவரனாகப்‌ பாவிக்க. அதோமுகத்தைத்‌ தியானித்து தன்னை புனிதனாக 
பாவிக்க. “இல்லாவிடில்‌” - சிவமந்திரங்களால்‌ தன்னைச்‌ சிவமாகப்‌ பாவித்துக்‌ கொள்க. அதன்பிறகு, தேவி, ஸ்கந்தர்‌, 


கணபதி முதலானவர்களைப்‌ பூசிக்க. 


ஹிருதயத்தில்‌ அர்ச்சனையும்‌, நாபியில்‌ ஓமமும்‌, நெற்றியில்‌ தியானமும்‌ செய்க. அவ்விடத்தில்‌ சர்வதோமுகி 
யாகிய மனோன்மணியை (சஹஸ்ர்ஷஷீர்ஷா....ஸஹஸ்ரபாத்‌ - புருஷோபநிஷத்‌) தியானிக்க. 


வரம்‌ தந்ததாகக்‌ கொள்க. திருமேனியில்‌ உள்ள நிர்மாலியங்களை அப்புறப்படுத்துக. அப்புறப்படுத்து 
கையில்‌ - “கணாம்பிகாயை வித்மஹே, மகாதபாயை தீமஹி! தந்நோ தேவீப்ரசோதயாத்‌!!'” இதுவே பிரதான தேவீ 
காயத்ரியாகும்‌. 

அதன்‌ பிறகு மந்திரங்களை உச்சரித்து எல்லாச்‌ சடங்குகளையும்‌ நிறைவேற்றி ஹவிசை நிவேதிக்க. 

நிர்மால்ய தாரிணிக்கு (சண்டீகேசுவரி) உரிய பகுதியை (ஆறில்‌ ஒன்று) சமர்ப்பிக்க. 

அஸ்த்ர மந்திரத்தை உச்சரித்து பூசையினை நிறைவு செய்க. 
தவிர்ப்பு: (சுலோகம்‌ 121 முதல்‌ 136) 

இவ்வாறு நித்ய பூசை செய்யாவிடில்‌ ஆண்டுக்கு ஒருமுறை செய்க. 
சுருக்க நித்யதேவீ பூஜாவிதி: (சுலோகம்‌ 137 முதல்‌ 140 வரை) 

ஆதாரசக்தி முதலான சிவபூசைக்குச்‌ சொன்னவாறு அதே விதிப்படி அனைத்து பூசனைகளையும்‌ “ஸ்த்ரீபூர்வ 
மந்திரங்களால்‌” பூசிக்க. ஷோடச உபசாரங்களை செய்க. மந்த்ர காணங்கள்‌ (வேதம்‌, திருமுறை) செய்க. பூசனையின்‌ 
முடிவில்‌ தேவியின்‌ இடக்கரத்தில்‌ பூசைப்பலனை அர்ப்பணிக்க. 1 

*கங்கைக்‌ கிணறு - தென்கிழக்கில்‌ உள்ளது. இது மடைப்பள்ளி உபயோகத்திற்காக உள்ளது. யமுனை SS கலை Op உபயோகத்திற்காக உள்ளது. யமுனை னன திக்கில்‌ உளளது. ஈசான திக்கில்‌ உள்ளது. 


இது மூலமூர்த்தி திருமஞ்சனத்திற்கு உரியது. இவ்விபரம்‌ பழைய காஞ்சிப்புராணத்தில்‌ உள்ளது. புராண ஆசிரியர்‌ - 
கச்சிக்கச்சாலையரால்‌ இயற்றப்பட்டது. 


68 


தேவீபூசைக்‌ காலங்கள்‌: (சுலோகம்‌ 141-142) 


*ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு ஆகிய (ஏழு காலம்‌) காலங்களைச்‌ செய்க. இவ்வாறு நித்ய 
உற்சவம்‌ செய்வோர்‌ சர்வாபீஷ்ட பலன்‌ பெறுவர்‌. இவற்றுடன்‌ உட்பிரகார உற்சவம்‌ செய்தல்‌ உத்தமம்‌. 


நைமித்திகம்‌: (சுலோகம்‌ 143-145) 


பவித்ரோத்சவம்‌, கிருத்திகாதீபம்‌, வசந்தோற்சவம்‌, சம்வத்ஸரா உற்சவம்‌, மாகோற்சவம்‌, பூர உற்சவம்‌ இவைகளை 
முழு பூசைச்‌ செய்யாமைக்கு பிராயச்சித்தமாகச்‌ செய்க. புதுப்பிக்கும்‌ வகையில்‌ கும்பாபிஷேக விதிப்படி செய்க. 


பலஸ்ருதி முதலியன: (சுலோகம்‌ 146-153) 


பங்குனி பூரட்டாதியில்‌ தீர்த்தவாரி செய்க. வாகனங்களோடும்‌ அல்லது கேடயத்தோடும்‌ உற்சவம்‌ செய்க. விதிகள்‌ 
அனைத்தும்‌ வழுவாது செய்க. இப்பூசையினைச்‌ செய்வோர்‌ அரச பதவி எய்துவர்‌. நடத்தி வைக்கும்‌ அரசன்‌ முக்தி 


அடைவான்‌. 


(५११७५ 
ர்ச்‌ 


G 


* சிவனுக்கு ஒன்பது காலங்கள்‌ தேவீக்கு ஏழு காலங்கள்‌ உத்தமோச்‌ f 0 ரன ்‌ ்‌ வின ஒன்பது cen தகு எழு லங்‌ eee இரத வரன்‌ அக அனர்‌ ்‌ - ்‌ 
‘ 2 ்‌ Ie , ததமோததமம. ஒன்று, இரண்டு, மூன்று கால ர ण 
ஐந்து, ஆறு, மத்திமம்‌. ஏழுக்கு மேற்பட்டவை உத்தமமாகும்‌. “வன MARE ra கர்ம இட்‌ 


70 


Er REP ட்ட 
६3 हे, करे 
24 tiene 


71 


5. கெளரி ஸ்தாபனம்‌ 


(ரெளரவாகமம்‌ - கிரியாயாதம்‌) 


[गोरीस्थापनविधिः] - 
இப்ப டடம 


ra சிராக்‌ च என்ன்‌ Iq सुब्रत | त्रिविधं तत्समाख्यातं वीरयोगक्रम तथा ॥ १ ॥ 
गौरीमेच' Raat’ 'यत्र केवलं तड़॒दाहुतम्‌। तदेव “விளார்‌ शम्भुना सह योगकम्‌ ॥ ॥ 
TATE “शयनस्थाने "स्थाप्यं are क्रमं चिडुः । सुदा वाशमभयं aie योगं लोहजमुच्यते ॥ ३ 
“ण्मयं लोहजं “ara “दषद्वाप्युभयं तथा । `'संपातस्थानकं चीरं ன்‌ जिभ्नज्षिकम ॥ 2 ॥ 
(मौरीलक्षणम्‌] 
द्विपादं “faust शान्तं द्विनेत्रं शयामस॑निभम्‌ | करण्डमकुट” वापि केशबन्धमथापि वा ॥ ५ 
उत्पलं दृक्षिणे हस्ते घृत्वा “वामं प्रलम्बयेत्‌ | ईषत्समीक्ष्य तं देवं எனா तु कल्पितम्‌ = 
संपातस्थांनक चेत्त॒ समसूत्रेक्षणं तथा । 'नासान्तोभयहस्तं चाप्युभयोरुत्पलं भवेत ॥ ७॥ 
उभयोरम्बुजं वाथ 'सिंहकर्णकरेण ga! एवं कत्वा विधानेन ततः स्थापनमाचरेत'॥ ८॥ ` 
[रत्नादिन्यासः''] 


मण्डपं भूषयित्वा तु गोमयालेपनादिभिः | स्थण्डिलं शालिभिः कृत्वा ''दर्भपुण्पादिभिः cata ॥ ९, ॥ 
निधाय पीठं तत्रैव रत्नहेमाम्बुजं '° न्यसेत.। देव्यास्तु कवचेनेव देवीं पीठोपरि न्यसेत ॥ १०॥ 
स्निग्धं Ged कृत्वा ` गव्यः कत्वाभिषेचनम्‌। गन्धादिभिः समभ्यच्यं ` 'स्थण्डिलेऽन्ये' तु विन्‍्यसेत।| ११ 


निज्रोन्मीलनम ial 
समभ्यच्यं हृदा मन्त्री गन्धैः पुष्पैश्च gos: | 'स्वणंखूचिप्रह्मराभ्यां भ्ररेखादीन्लमालिखेत्‌॥ १२०॥ 
ஸ்ஸ்‌ ணின்‌ च कृष्णमण्डलरेखिकाम? | ज्योतिमेण्डलमालिख्य गौरीनेचमुदाइरन ॥ १३॥ 
agarat 'ऋतायेति मधुना adage: | "घतं मिमिक्षेतिमन्त्रेण 'नेत्रयोस्तु घृतापंणम्‌।। १४ 


“'शैघेनुभव्यमन्जेण TAA गां TAA | AAMT TA AT ब्राह्मणान्द्शयेत्ततः॥ १५॥ 
'औौरीमिमायमन्जेण कन्यासङ्क'' प्रदशायेत्‌ ware परित्यज्य என்‌: कृत्वाभिषेचनमः° ॥ १६ ॥ 


.__ [न्रामप्रदक्षिणम्‌+ जलाधिचासश्चः] 

बस्नेरा्रणेर्माल्येभषयित्वा खुगन्धकेः | सर्वालकारसंयुक्तं ग्राम त्वा प्रदक्षिणम्‌ ॥ १७॥ 
जलाशयं ततः प्राप्य. जलाधिवासनं कुरु । 
( । I [मण्डपः] . ; 

देवेश्वरालयाध्रे चा 'देव्यालयाप्रकेऽपि वा ॥ १८॥ 
नवाष्टस-तहस्त॑ वा मण्टप तु "समाश्रकम्‌। पङक्तित्रयसमायुक्तं कलाचरणसंयुतम्‌ ॥ १९ ॥ 
मण्डपं वाथ कूटं वा प्रपां वा शक्तितः कुरु | द्वारतोरणसंयुक्तं विताताद्येरलंकृतम्‌ ॥ २० ॥ 
मध्येश वैदिकाव्यासमुत्खेघं सुष्टिमात्रकम_। 'युणाक्षकर जव्याससमोत्सेधो पवेदिका ॥ २१॥ 
शांकरे च महाशासु पञ्चकुण्डाम्बुजाङति'° | योनिकुण्डानि.वा कल्प्य गोमयालेपनं He ॥ २२॥ 


Ref: ரெளரவாகமம்‌ - Vol || = 1972 - French Indology - Pondicherry. 


2 


'मण्छपस्योस्तरे देशे என்‌ प्रकल्पथेत। देव्यास्तु 'पोटविस्तारिशुणं எண்ணான ॥ २३ ॥ 
அச்சின்‌ वाथ 'चेदारन्धक्षाङ्गुलं ततम्‌। சர்‌ "चेक कतेव्यं मेखलात्रयसंयुतम्‌ ॥ २७४ ॥ 
अधस्तान्मेखलाहीन चेकमेखलयापि वा । नालमुत्तरतः 'कुर्यात्तत्मिभागेकमानतः ॥ RN 
व्यासायामसम களில்‌” मेखलमन्तरे'' | जल' घारासमायुक्त णुणमाचविशालतः ॥ २६ ॥ 
[शयनाधिवासः | 
ततः शिल्पिनमुद्धास्य पुण्याहप्रोक्षणं कुरु । स्थण्डिलं वेदिकायां तु 'शालिभिर्विमलेः कुरु ॥ २७ ॥ 
तस्मिन्नलिनमालिख्य तण्डलैस्तिललाजकेः । ga: ஏஸி: परिस्तीयं ' शयनं ஏன कल्पयेत्‌ ॥ २८ ॥ 
TAR “समाल्तीय என்‌ निधापयेत्‌ । व्यपोह्य seals’ எனி: छत्वाभिषेचनम्‌ः” ॥२९ ॥ 
ஏக: स्वापयेत्पश्राहोया' मन्त्रमुदाहरन्‌ | “गन्धादिभिहंदाभ्यच्यं எள்‌ धरेत्ततः ॥ ३० ॥ 
என प्रतिसरं पश्चात्कूचंमालम्ब्य'' ஏண்‌ | शयने शाययेत्यश्चाः 'त्माकरिरश्चोध्वेवकत्रकम्‌॥ ३१ ॥ 


[कुम्भस्थापनम्‌'] 
௭௭௫ संवेष्ट्य कवचेन हु मन्त्रतः | नवसंख्या 'नचान्कुम्भान्सूञ्रा दिभिः समन्वितान्‌ ॥ ३२॥ 
गोर्यास्तु गोरीकुम्म तु स्थापयेत्तु शिरोऽन्तिके | वामादिवसुकुम्भ॑ तु शक्रादिषु निधापयेत्‌ ॥ ३३॥ 
எண்‌ வர 'हबिरन्तं संमच॑येत्‌ | ` दिशास्वध्ययनं कुर्याद्योमकर्म समाचरेत्‌" ॥ ३४ ॥ 
[ata] 


अरन्धाधानादिकं 'सर्वमप्निकार्योक्तमाचरेत.। 'पलाशोदुम्बराश्वत्थवराः पूर्वादिषु कमात्‌ ॥ ३५॥ 


शांकरे च 'पलाशः स्यात्समित्परिधयस्तथा । 'गौरीगायत्रिमन्जेण' समिद्धोमं समाचरेत ॥ ३६ ॥ 
'नौरीमिमासमन्त्रेण "हुदा च घृतहोमकम, | शिखया चरुद्दोम॑ तु प्रत्येकं तु शताहुतिः ॥ ३७॥ 
पञ्चाशत्पञ्रविशद्वा प्रत्येक होममाचरेत्‌ । द्रव्यान्ते व्याहृति इत्वा ततो वै रुपर्शमाहुतिम' ॥ ३८ ॥ 
अह्याज्ञेस्तत्तदक्ञानि Eger ஏனா दशाहृतिः | 
a 
[कुम्भामिषकः '] 

A» एवं जागरणं रात्रौ स्रापयेदथ ऋक्षके' ॥ ३९ ॥ 

வாள! : साध॑मात्मशुद्धि समाचरेत' । विम्वकुम्भानलान्सर्वान्समभ्यच्यं विधानतः ॥ go ॥ 


1 जौरीगायत्िमन्त्रो a ல 1 
fasta 'चाज्येनेव दशाहुतिः। भौर्यास्तु मूलमन्त्रेण पूर्णाहुतिं समाचरेत्‌ ॥ ४१॥ 
गौरीविम्यं எனி Sala निधापयेत्‌ । व्यपोह्य बतनकूर्चादीन्हुदा गन्धादिभिर्यजेत्‌ ॥ ४२॥ 
Sige 4 ளன: 6 ்‌ हे ios ¥ 2 
“घतशिरो5पंण कृत्वा पादयोर्बाहुमू्धेनि | कुम्भानानीय ‘Aare ‘fata स्थण्डिले न्यसेत ॥४६॥ 
7 7 : 8 * भिषे » 
ட समादाय प्रतिमाहुदि चिन्यसेत्‌ | कलान्यासं ततः என 'कुम्भाद्विरभिषेचयेत॥ ४४॥ 
श्च“ गन्धाद्विरभिषेचयेत्‌ | quintet dar दीपकः ॥ ४५॥ 
हर ப்‌ ° 8 ப்‌ ey 
“களன்‌ समभ्यच्यं ` गौरीगायत्रिमन्त्रतः | "सर्वासां चेव शक्तीनामर्चायाः° तु विशेषतः ॥ ४६ ॥ 
कल्याणं कार्‍्येड्धीमान्विचा हचिधिमागंतः ॥ ४७ ॥ 
इति ''श्रीमद्वौरवतन्तरे [क्रियापादे] ''गौरीस्थापनबिधिर्नाम கேள; पटलः 


10 


73 


6. சிவாலயங்களில்‌ அம்பிகை பூஜானித்‌! 


சதாசிவ சக்தியானது மனோன்மனி எனவும்‌, மகேசுவர சக்தியானது கெளரீ எனவும்‌, ருத்ர சக்தியானது பவாநீ 
எனவும்‌, இவ்வாறு சக்தி மூன்று வகைப்படும்‌. யோகசக்தி, போகசக்தி, வீரசக்தியெனவும்‌ சக்தி மூன்று வகைப்படும்‌. பீடமே 
யோகசக்தி. அர்த்த மண்டபத்திலுள்ளது போகசக்தி. ஆலயத்தின்‌ வெளியிலுள்ளது வீரசக்தி. இவற்றை அவ்வந்த 
ஸ்தானங்களில்‌ பூசிக்கவேண்டும்‌. 


பூசிக்கும்‌ முறை 


ஆசாரியர்‌ அம்பிகையின்‌ ஆலயஞ்சென்று, புண்யாஹ மண்டபத்தில்‌ சக்தியினருகே முன்போல்‌ உட்கார்ந்து. 
அஸ்திர மந்திரத்தை உச்சரித்துக்‌ கொண்டு மூன்று தாளங்கள்‌ செய்து, ஸாமான்யார்க்கியம்‌ கற்பித்துக்கொண்டு, அஸ்திர 
மந்திரத்தை உச்சரித்துப்‌ புரோக்ஷித்து, பிராணாயாமம்‌ முதலியன செய்து, முறைப்படி சகளீகரணஞ்‌ செய்து ஆசாரியர்‌ 
குன்னிடத்தில்‌ கெளரீகலாநியாசஞ்‌ செய்யவேண்டும்‌. நியாஸமுறை வருமாறு:- 


ஓம்‌ ஹோம்‌ ஸ்ரீம்‌ ஈசானஸ்ஸர்வவித்யாநாமீசுவரஸ்ஸர்வபூதாநாம்‌ ப்ரஹமாதிபதிர்‌ ப்ரஹ்மணோதிபதிர்‌ ப்ரஹ்மா 
வோமே அஸ்து ஸதாசிவோம்‌ தாராயை நம: என்று மூர்த்தாவிலும்‌, ஓம்‌ ஹேம்‌ ஸ்ரீம்‌ தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய 
தீமஹி, தந்நோ (HST: ப்ரசோதயாத்‌ வித்யாயை நம: என்று முகத்திலும்‌, ஓம்‌ ஹும்‌ ஸ்ரீம்‌ அகோரேப்யோ மிருத்யவே நம: 
என்று இருதயத்திலும்‌, ஓம்‌ ஹும்‌ ஸ்ரீம்‌ அதகோரேப்யச்ச்ரத்தாயை நம: என்று கழுத்திலும்‌, ஓம்‌ ஹும்‌ ஸ்ரீம்‌ அகோரவிரஜாயை 
நம: என்று இடது புயத்திலும்‌, ஓம்‌ ஹும்‌ ஸ்ரீம்‌ கோரதரேப்யோ மேதாயை நம: என்று வலது புயத்திலும்‌, ஓம்‌ ஹும்‌ ஸ்ரீம்‌ 
ஸர்வேப்யஸ்ஸர்வசர்வேப்யோ நமஸ்தே அஸ்து ஸ்வதாயை நம: என்று வயிற்றிலும்‌, ஓம்‌ ஹும்‌ ஸ்ரீம்‌ ருத்ரரூபேப்யஸ்‌ 
வஸ்த்யை நம: என்று நாபியிலும்‌, ஓம்‌ ஹிம்‌ ஸ்ரீம்‌ வாமதேவாய பாலிந்யை நம: என்று குஹ்யத்திலும்‌, ஓம்‌ ஹிம்‌ ஸ்ரீம்‌ 
ஜ்யேஷ்டாய ஜ்வாலின்யை நம: என்று இடது துடையிலும்‌, ஓம்‌ ஹிம்‌ ஸ்ரீம்‌ ச்ரேஷ்டாய திருஷ்ணாய நம: என்று வலது, 
துடையிலும்‌, ஓம்‌ ஹிம்‌ ஸ்ரீம்‌ ருத்ராயத்ருத்யை நம: என்று இடது முழங்காலிலும்‌, ஓம்‌ ஹிம்‌ ஸ்ரீம்‌ காலாய க்ஷாமாயை நம்‌: 
என்று வலது முழங்காலிலும்‌, ஓம்‌ ஹிம்‌ ஸ்ரீம்‌ கலவிகரணாய மத்யை நம: என்று இடது கணுக்காலிலும்‌, ஓம்‌ ஹிம்‌ ஸ்ரீம்‌ 
பலவிகரணாய ப்ரஜாயை நம: என்று வலது கணுக்காலிலும்‌, ஓம்‌ ஹிம்‌ ஸ்ரீம்‌ பலாய சிந்தாயை நம: என்று இடது மணிக்‌ 
கட்டிலும்‌, ஒம்‌ ஹிம்‌ ஸ்ரீம்‌ பரப்ரமதநாய பூத்யை நம: என்று வலது மணிக்கட்டிலும்‌, ஓம்‌ ஹிம்‌ ஸ்ரீம்‌ ஸர்வபூததமனாய 
க்ரியாயை நம: என்று இடது பாருசுவத்திலும்‌, ஓம்‌ ஹிம்‌ ஸ்ரீம்‌ மனோன்மனாய க்ஷாந்தாயை நம: என்று வலது 
பாருசுவத்திலும்‌, ஓம்‌ ஹம்‌ ஸ்ரீம்‌ ஸத்யோஜாதம்‌ ப்ரபத்யாமி சாந்தியை நம: என்று இடது காலிலும்‌, ஓம்‌ ஹம்‌ ஸ்ரீம்‌ 
ஸத்யோஜாதாயை வைதாந்த்யை நம்‌: என்று வலது காலிலும்‌, ஓம்‌ ஹம்‌ ஸ்ரீம்‌ பவேபவேதயாயை நம: என்று இடது 
கையிலும்‌, ஓம்‌ ஹம்‌ ஸ்ரீம்‌ அனாதிபவே ஸூத்யை நம: என்று வலது கையிலும்‌, ஓம்‌ ஹம்‌ ஸ்ரீம்‌ பவோத்பவாய ஸித்யை நம: 
என்று வலது ஸ்தனத்திலும்‌, இவ்வாறு இருபத்தைந்து கெளரீகலா நியாசங்களைச்‌ செய்யவேண்டும்‌. 


பின்னர்‌, அந்தரியாகம்‌ முதலியவற்றையும்‌ தானசுத்தி, திரவ்யசுத்தி, அருக்யம்‌, பாத்யம்‌, ஆசமனம்‌, சக்தி ஹஸ்த 
பாவனை, மந்திர சுத்தி, புண்யாஹம்‌, பஞ்சகவ்யம்‌, பஞ்சாமிருதம்‌, ஸ்நபனம்‌ ஆகிய இவற்றையும்‌ கற்பித்து, வாயிலில்‌ 
விக்னேசுவரர்‌ முதலியவர்களுக்குப்‌ பூசை செய்து, துவாரத்தை அஸ்திர மந்திரத்தால்‌ புரோக்ஷித்து, துவாரத்தின்‌ மேல்‌ 
பாகத்தில்‌ உள்ள இடது பாகம்‌ வலது பாகம்‌ நடுப்பாகம்‌ என்னும்‌ இவற்றில்‌ விநாயகர்‌, சரஸ்வதி, மகாலக்ஷ்மி ஆகிய 
இவர்களைப்‌ பூசித்து, வலது பக்கத்தில்‌ ஓம்‌ ஸ்ரீம்‌ பூம்யை நம:, ஓம்‌ ஸ்ரீம்‌ கங்காய நம:, ஓம்‌ ஸ்ரீம்‌ யோகிந்யை நம:, என்று 
பூசைசெய்து, இடது பாகத்தில்‌ ஓம்‌ ஸ்ரீம்‌ சுகன்யை நம:, ஓம்‌ ஸ்ரீம்‌ யமுனாயை நம:, ஓம்‌ ஸ்ரீம்‌ போகின்யை நம: என்று பூசித்து. 
துவாரத்தின்‌ கீழ்‌ உள்ள சிலையில்‌ ஓம்‌ ஸ்ரீம்‌ புவங்கின்யை நம: என்றும்‌ மேல்‌ உள்ள சிலையில்‌ ஓம்‌ ஸ்ரீம்‌ பதங்கின்யை நம: 
என்றும்‌, பூசை செய்து, இரு பக்கங்களிலும்‌ நர்மதை, சிந்து, சரஸ்வதி, கோதாவரி இவர்களை அருச்சித்து, நடுவில்‌ 
காவேரியை பூஜித்து, இடது பாருசுவத்தில்‌ ஓம்‌ யோகின்யை நம்‌: என்று யோகினியை அருச்சித்துத்‌ தியானம்‌ செய்ய, 


வேண்டும்‌. 


தியானம்‌ வருமாறு 
“குங்கும வருணங்களாயும்‌, பிரகாசிக்கின்றனவாயும்‌ இருக்கும்‌ அங்கங்களை உடையவளாயும்‌, கட்கம்‌, கேடகம்‌. 
திரிசூலம்‌, டங்கம்‌ ஆகிய ஆயுதங்களை உடையவளாயும்‌, பத்மாஸனமாக அமர்ந்திருப்பவளாயும்‌, மடங்கிய கால்களை! 


யுடையவளாயும்‌, ஜடையினையும்‌ இரண்டு கண்களையும்‌ உடையவளாயும்‌ இருக்கும்‌ யோகினியை நமஸ்கரிக்கிறேன்‌ '" 


என்பதாம்‌. 


74 


இவ்வாறு தியானித்த யோகினியைப்‌ பூசித்து, வலது பக்கத்தில்‌ ஓம்‌ போகின்யை நம்‌: என்று யோகினியைப்‌ 
பூசித்துத்‌ தியானம்‌ செய்யவேண்டும்‌. i 


தியானம்‌ வருமாறு: 


“தனுஸ்‌, தண்டம்‌ என்னுமிவற்றையும்‌, பாசம்‌, அபயம்‌ என்னும்‌ இவற்றையுமுடையவளாயும்‌, கருமை வை 
முடையவளாயும்‌, உட்கார்ந்து மடக்கிய கால்களை உடையவளாயும்‌, காதில்‌ தளிரை உடையவளாயும்‌, மகுடத்தையும்‌ 
இரண்டு கண்களையும்‌ சிரேஷ்டமான முகத்தையுமுடையவளாயுமிருக்கும்‌ யோகினியைத்‌ ச eae 
இவ்வாறு தியானித்து, யோகினியைப்‌ பூசித்து, அம்பாளுக்கு முன்‌ இருக்கும்‌ விருஷப சக்தியை அருச்சிக்கவேண்டும்‌. 
விருஷப சக்தித்‌ தியானம்‌ வருமாறு:- 


“கருமையான இரண்டு கண்களையும்‌, கடி சூத்ரத்தையும்‌, செம்மையான இரண்டு கொம்புகளையும்‌, 
செம்மையான இரண்டு காதுகளையும்‌, வெண்மை வருணத்தையும்‌, சொர்ணக்‌ குளம்புகளையும்‌ உடைய விருஷப 
சக்தியைத்‌ தியானிக்கிறேன்‌'' என்பதாம்‌. 


இவ்வாறு தியானித்து, எல்லோருக்கும்‌ தூபம்‌ தீபம்‌ அருக்யங்கள்‌ சமர்ப்பித்து, அஸ்திர மந்திரத்தை உச்சரித்து 
மூன்றுவித விக்னங்களையும்‌ விலக்கி, மணி அடித்துக்‌ கொண்டு வலது காலை முன்னிட்டு உள்ளே சென்று, அர்த்த 
மண்டபத்தில்‌ திரையை நீக்கி, கர்ப்பக்கிருகம்‌ சென்று நிருதி திக்கு முதல்‌ அக்னி திக்கு ஈறாக, அவ்வந்த முன்‌ அக்ஷரமான 
பீஜாக்ஷரங்களுடன்‌, வாகீசுவர்‌, கரியை, கீர்த்தி, இலக்ஷமி, ஸரஸ்வதி, மாலிநீ, சுமாலிநீ ஆகிய கர்ப்பாவரண சக்திகளை 
நமோந்தமாகப்‌ பூசித்து, மீண்டும்‌ மூலதேவியை அஸ்திர மந்திரத்தை உச்சரித்துக்‌ கொண்டு சங்கு ஜலத்தால்‌ புரோக்ஷித்து, 
நிர்மால்யத்தை அருச்சித்து ஈசானதிக்கில்‌ சண்டேசுவரியின்‌ பொருட்டுச்‌ சமர்ப்பித்து, கைகளைக்‌ கமுவி ஆஸனத்தில்‌ 
அனந்தாஸனம்‌ முதல்‌ பத்மாஸனம்‌ முடிய கிழக்கு திக்கு முதலாக அருச்சித்து, சுத்த ஜலத்தால்‌ பிம்பத்தைச்‌ சுத்தி செய்து, 
சிரசில்‌ ஒரு புஷ்பத்தைச்‌ சமர்ப்பித்து யோகாசன பூசை செய்து காயத்ரியால்‌ அருச்சித்து, மாதிருகாநியாசம்‌ பஞ்சவிம்சதிகலா 
நியாசங்களைச்‌ செய்து தியானிக்கவேண்டும்‌. 


தியானம்‌ 


*வெண்மை வாணமுடையதாயும்‌, நான்கு கைகள்‌, மூன்று கண்கள்‌, தாமரைப்‌ புஷ்பம்‌, வரம்‌, அபயம்‌. 
நீலோத்பலம்‌ என்னும்‌ இவற்றையுடையதாயும்‌, அங்கங்களில்‌ சொர்ண ஆபரணங்களை அணிந்திருப்பதாயும்‌, உயர்ந்த 
கிரீடத்தால்‌ பிரகாசிக்கிறதாயுமுள்ள மனோன்மணியின்‌ சொரூபம்‌ தியானிக்கத்தக்கது என்பதாம்‌. 


இவ்வாறு தியானித்து, வித்யா தேகத்தையும்‌ நேத்ரத்ரயங்களையும்‌ பூசித்து, ஆவாஹனஞ்‌ செய்து, ஸ்தாபன 
முத்திரை முதலிய முத்திரைகளைச்‌ சமர்ப்பித்து அபிஷேக ஜலத்தின்‌ மீது வாசனையுள்ள திரவியங்களை இட்டு கங்கை 
முதலிய ஒன்பது தீர்த்தங்களையும்‌ அபிமந்திரித்து தைலக்காப்பு, மாக்காப்பு, நெல்லிக்காப்பு முதலிய திரவியங்களாலும்‌ 
பஞ்சகவ்யம்‌, பஞ்சாமிருதம்‌, ஸ்நபநம்‌, சுத்தோதகம்‌ என்னுமிவற்றாலும்‌ அபிஷேகஞ்‌ செய்து திருவொற்றாடை சாத்தி 
வஸ்திரம்‌, சந்தனம்‌, மாலை, ஆபரணம்‌, கஸ்தூரி என்னுமிவற்றால்‌அலங்காரஞ்‌ செய்து, பதமாஸனத்தை அருச்சித்து, 
தரிகண்ட முத்திரை, யோனி முத்திரை, மகாமுத்திரைகளைக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 


முதலாவது ஆவரணத்தில்‌ 


வாமாதி சக்திகளையும்‌, நடுவில்‌ மனோன்மனியையும்‌ பூசிக்கவேண்டும்‌. பூசை செய்யுமுறை வருமாறு:- 
கிழக்குத்‌ திக்கில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ வாமாயை நம:, அக்னி திக்கில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ ஜேஷ்டாயை நம:, தெற்குத்‌ திக்கில்‌ ஒம்‌ ஹ்ரீம்‌ 
ரெளத்ரியை நம:, நிருதி திக்கில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ காள்யை நம:, மேற்குத்‌ திக்கில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ கலவிகரண்யை நம:, வாயு திக்கில்‌ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ பலவிகரண்யை நம:, வடக்குத்‌ திக்கில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ பலப்ரமதின்யை நம:, ஈசான திக்கில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ ஸர்வபூத 
தமன்யை நம: என்றும்‌, நடுவில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ மனோன்மன்யை நம: என்றும்‌ அருச்சிக்கவேண்டும்‌. ; 


பின்னர்‌ இரண்டாமாவரணத்தில்‌ கிழக்கு முதலிய எட்டுத்‌ திக்குக்களிலும்‌ ப்ராஹ்மீ முதற்கொண்டு சண்டிகை 
ஈறாகப்‌ பூசிக்கவேண்டும்‌. அவ்வாறே காரணாகமத்தில்‌ கூறப்பட்டிருக்கின்றது. அது வருமாறு:- 


இந்தச்‌ சுலோகம்‌ பூர்வகாரணம்‌ கெளர்யார்ச்சனா விதிப்படலத்திலுள்ளது. 


75 


பராசக்தியின்‌ பஞ்சாவரணம்‌) 


எண = 
கத்தி கியம்‌ சக்கரம்‌ முதர்சண பாசம்‌ விமலா! கொடி (985, 


ட. 1 4425 = 
ககன இஇந்த cy) 116 oF 


THE DN. AN NS 
i NS POs 


7 
x 


போக சக்தி காரணாகமம்‌) போக சக்தி 


ie 


aes கிழக்குத்‌ திக்கில்‌ ப்ராஹ்மியையும்‌, அக்னி திக்கில்‌ மாஹேசுவரியையும்‌ தெற்குத்‌ திக்கில்‌ கெளமாரியையும்‌, நிருதி 
திக்கில்‌ வைஷ்ணவியையும்‌, மேற்குத்‌ திக்கில்‌ வாராஹியையும்‌, வாயு திக்கில்‌ இந்திராணியையும்‌, வடக்குத்‌ திக்கில்‌ 
சாமுண்டியையும்‌, ஈசானதிக்கில்‌ துர்க்கையையும்‌ பூசிக்கவேண்டும்‌ என்பதாம்‌. 


பின்னர்‌ மூன்றாமாவரணத்தில்‌ ஸ்ரீம்‌ என்னும்‌ பீஜாக்கரத்தால்‌ சம்புடம்‌ செய்யப்பட்ட ஓம்‌ ஹம்‌ என்னும்‌ பீஜாக்‌ 
கரங்களை முன்னிட்டு விருஷபர்‌ முதற்கொண்டு சூரியன்‌ ஈறாகப்‌ பூசிக்கவேண்டும்‌. பூசிக்கும்‌ முறை வருமாறு:- 


கிழக்குத்‌ திக்கில்‌ ஸ்ரீம்‌ ஓம்‌ ஹம்‌ ஸ்ரீம்‌ விருஷபாய நம:, அக்னி திக்கில்‌ ஸ்ரீம்‌ ஓம்‌ ஹம்‌ ஸ்ரீம்‌ கணபதயே நம:, தெற்குத்‌ 
திக்கில்‌ ஸ்ரீம்‌ ஓம்‌ ஹம்‌ ஸ்ரீம்‌ ஸ்கந்தாய நம:, நிருதி திக்கில்‌ ஸ்ரீம்‌ ஓம்‌ ஹம்‌ ஸ்ரீம்‌ மகாசாஸ்த்ரே நம:, மேற்குத்‌ திக்கில்‌ ஸ்ரீம்‌ ஓம்‌ 
ஹம்‌ ஸ்ரீம்‌ மந்தாய நம:, வாயுதிக்கில்‌ ஸ்ரீம்‌ ஓம்‌ ஹம்‌ ஸ்ரீம்‌ வீரபத்ராய நம:, வடக்குத்‌ திக்கில்‌ ஸ்ரீம்‌ ஓம்‌ ஹம்‌ ஸ்ரீம்‌ க்ஷேத்ரபாலாய 
நம:, ஈசானதிக்கில்‌ ஸ்ரீம்‌ ஓம்‌ ஹம்‌ ஸ்ரீம்‌ பாஸ்கராய நம:, என்று அருச்சிக்கவேண்டும்‌. 


பின்னர்‌ நான்காம்‌ஆவரண பூஜை செய்யவேண்டும்‌. செய்யும்‌ முறை வருமாறு:- 


கிழக்குத்‌ திக்கில்‌ ஓம்‌ ஸ்ரீம்‌ சசீதேவ்யை நம:, அக்னி திக்கில்‌ ஓம்‌ ஸ்ரீம்‌ ஸ்வாஹா தேவ்யை நம:, தெற்குத்‌ திக்கில்‌ 
ஓம்‌ ஸ்ரீம்‌ காலகண்டீதேவ்யை நம:, நிருதி திக்கில்‌ ஓம்‌ ஸ்ரீம்‌ *ஜாதாதேவ்யை நம:, மேற்குத்‌ திக்கில்‌ ஓம்‌ ஸ்ரீம்‌ சுகேசீதேவ்யை 
நம:, வாயுதிக்கில்‌, ஓம்‌ ஸ்ரீம்‌ பத்ராதேவ்யை நம:, வடக்குத்‌ திக்கில்‌ ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹர்ஷிணி தேவ்யை நம:, ஈசான திக்கில்‌ ஓம்‌ 
ஸ்ரீம்‌ ஜீவோந்மநீ தேவ்யை நம:, ஈசானத்திற்கு வலது பாகத்தில்‌ ஓம்‌ ஸ்ரீம்‌ ஸாவித்திரியை நம:, நிருதிதிக்கிற்கு இடது 
பாகத்தில்‌ ஓம்‌ ஸ்ரீம்‌ பூமி தேவ்யை நம: என்று பூசிக்கவேண்டும்‌. 


பின்னர்‌, ஐந்தாமாவரணத்தில்‌ பத்து ஆயுதங்களின்‌ சக்திகளைப்‌ பூஜிக்கவேண்டும்‌. அது வருமாறு:- 


கிழக்குத்‌ திக்கில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ வஜ்ராயவிலாஸின்யை நம:, அக்கினித்‌ திக்கில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ சக்தயே விஸ்ப்புரிண்யை 

நம:, தெற்குத்‌ திக்கில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ தண்டாய யாம்யை நம:, நிருதி திக்கில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ கட்காய விமுக்யை நம:, மேற்குத்‌ திக்கில்‌ 

«4910 ஹ்ரீம்‌ பாசாய விமலாயை நம:, வாயுதிக்கில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ துவஜாய அநின்யை நம:, வடக்குத்‌ திக்கில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ கதாயை 

ச்ரியை நம:, ஈசானதிக்கில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ த்ரிசூலாய சூலின்யை நம:, இந்திரதிக்கு ஈசானதிக்குகட்கு நடுவில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ பத்மாய 

சுமாலின்யை நம;, நிருதி திக்கு வருண திக்குகட்கு நடுவில்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ சக்ராய சுதிருச்யை நம:, என்று பூசித்து, அம்பிகையை 

மூலமந்திரத்தால்‌ பூசித்து, முன்போல்‌ கலாபங்கியையும்‌ இருதயத்தில்‌ மாதிருகாக்ஷரங்களையும்‌அபிமந்திரித்து, 
வியஞ்சனங்களுடன்‌ ஹவிஸ்‌, தாம்பூலம்‌, தூபம்‌, தீபம்‌, நீராஞ்சனம்‌ முதலிய உபசாரங்களைச்‌ சமர்ப்பிக்கவேண்டும்‌. 


முன்னர்க்‌ கூறப்பட்டுள்ள இடத்தில்‌ ஒரு முழ அளவில்‌, யோனி குண்டத்தையேனும்‌ பத்மகுண்டத்தையேனும்‌ 
தரிகோண குண்டத்தையேனும்‌ இலக்கணப்படி செய்து கொண்டு, குண்ட ஸம்ஸ்காரம்‌ முதற்கொண்டு பூர்ணாகுதி ஈறாகச்‌ 
செய்து, மூலமந்திரத்தை உச்சரித்துப்‌ பதினாறு முறை நெய்யினால்‌ ஆகுதி செய்து, பதினாறு முறை சருவினால்‌ ஷடங்க 
மந்திரங்களை உச்சரித்துக்‌ கொண்டு ஹோமம்‌ செய்து, மூலமந்திரத்தை உச்சரித்துக்‌ கொண்டு முன்போல்‌ திரவியாகுதி 
யையுஞ்‌ செய்து, பூர்ணாகுதியை ஈறாகவுடைய சம்பாதாகுதியும்‌ செய்து, பலி சமர்ப்பித்து, பரிஸ்தரணம்‌ முதலியவற்றை 
அக்கினியிற்போட்டு, ஈசுவரியினுடைய நெற்றியில்‌ ரகைஷயிட்டு, நித்தியோத்ஸவம்‌ செய்யவேண்டும்‌. 


*ஜாதாதேவி, சுகேசிதேவி, பத்ராதேவி, ஸ்ரீவர்ஷிணிதேவி, rrr ins நவாவிணிதேலி, ஜிவோன்மநீதேலி என்னும்‌ இவற்றிற்குப்‌ பதிலாக தாஹனிதேவி, என்னும்‌ இவற்றிற்குப்‌ பதிலாக தாஹனிதேவி, 
போகினீதேவி, கோராதேவி, கம்பீரிணீ தேவி, ஹர்ஷிணீ தேவீ என்னும்‌ இவை இருக்கவேண்டுமென்பது சிவார்ச்சனா சந்திரிகையை 
நோக்க அறியக்கிடக்கின்றது. है 


78 


7. அம்பிகை வழிபாட்டு. fri 


(௬௬க்கம்‌) 
ஸ்ரீசக்கரம்‌ 


சக்தி வழிபாடு இந்திய நாட்டில்‌ தொன்றுதொட்டு நிலவி வருகிறது. அதனை இரண்டு வகையாகப்‌ பிரிக்கலாம்‌. 
ஒன்று மனத்தால்‌ வழிபடுதல்‌. மற்றொன்று அன்னையை ஸ்ரீசக்கரத்தில்‌, தூலவடிவில்‌ கொணர்ந்து வழிபடுதல்‌. 


ஸ்ரீசக்கரம்‌ சாதாரணமாகத்‌ தாமிரத்‌ தகடுகளிலோ, சந்தனம்‌, குங்குமம்‌ அல்லது மஞ்சள்‌ இவற்றின்‌ ர்‌ ae 
பட்டுத்துணி போன்ற தூய பொருளின்‌ மீதோ வரையப்பட்டு, மலர்கள்‌, சந்தனம்‌, குங்குமம்‌ மா காண்டு 
அருச்சிக்கப்படுகிறது. வழக்கமான வழிபாட்டு முறைப்படி நிவேதனங்கள்‌ படைக்கப்பட்டு, ஊதுபத்தியும்‌, விளக்குகளும்‌ 
ஏற்றப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டு அன்னை ஆராதிக்கப்படுகிறாள்‌. 


சபல சிவாலயங்களில்‌ ஸ்ரீசக்கரங்கள்‌ மற்றும்‌ ஸ்ரீமகாமேரு பிரதிட்‌” செய்யப்பட்டு இன்றும்‌ வழிபாட்டில்‌ 
உள்ளது. மேலும்‌ திருமடங்களிலும்‌, கிருகத்திலும்‌ பலா வைத்து வழிபடுகின்ற மா. 


ஸ்ரீசக்கர வரைபடத்தில்‌ முதலில்‌ அமைவது ஒன்றையொன்று வெட்டிக்கொள்ளும்‌ நான்கு முக்கோணங்கள்‌. 
இவற்றின்‌ நான்கு முனைகளும்‌ மேல்‌ நோக்கி இருக்கும்‌. அவை சிவசக்கரம்‌ எனப்படும்‌. மேற்கூறிய முக்கோணங்களை 
வெட்டிக்கொண்டு கீழ்நோக்கிய முனைகளோடு கூடியமையும்‌ ஐந்து முக்கோணங்கள்‌ சக்தி சக்கரம்‌ எனப்படும்‌. 


பிறகு சிவசக்கரமும்‌ சக்தி சக்கரமும்‌ ஒன்றன்மேல்‌ ஒன்று பொருத்தப்படுவதால்‌ மொத்தத்தில்‌ 43 முனைகள்‌ 
கொண்ட வடிவம்‌ கிடைக்கும்‌. இவற்றின்‌ வெளி முனைகளை ஒட்டி ஒரு வட்டம்‌ வரையப்பட்டு அதனை ஒட்டி எட்டு 
தாமரை இதழ்கள்‌ அமையும்‌. 


இதனை ஒட்டி மற்றோர்‌ வட்டம்‌ வரையப்பட்டு அதைச்சுற்றி பதினாறு இதழ்கள்‌ கொண்ட தாமரை வரையப்படும்‌. 
இவ்வமைப்பைச்‌ சுற்றி மூன்று வட்டங்கள்‌ அமையும்‌. முடிவில்‌ அவை நான்கு வாசல்கள்‌ கொண்ட கோட்டை மதில்‌ 


போன்ற அமைப்பால்‌ பாதுகாக்கப்படும்‌. ஸ்ரீசக்கரத்தின்‌ பாகங்களைக்‌ குறிக்கப்‌ பல்வேறு வண்ணங்கள்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டிருக்கின்றன. 


ஸ்ரீசக்கரத்தின்‌ பாகங்கள்‌ 


பிந்து: இதுதான்‌ ஸ்ரீசக்கரத்தின்‌ நடுவில்‌ அமையும்‌ புள்ளி... இதுவே சக்தி வீற்றிருக்கும்‌ இடம்‌. (சிவப்புப்‌ புள்ளி) 
கிரிகோணம்‌: பிந்துவினை உள்ளடக்கிய சிறு முக்கோணம்‌ (வெள்ளை நிறம்‌). அட்டகோணம்‌: திரிகோணத்தை 
உள்ளடக்கிய முக்கோணப்பகுதி (வெள்ளை நிறம்‌). அந்தர்‌-தசாரம்‌: அட்டகோணத்தை உள்ளடக்கிய பத்து முக்கோணப்‌ 
பகுதி (வெள்ளை நிறம்‌). ஈகிர்‌-தசாரம்‌: அந்தர்‌-தசாரத்தை உள்ளடக்கிய பத்து முக்கோணப்‌ பகுதி (பச்சை நிறம்‌). 
சதூர்தசாரம்‌: பகிர்‌ தசாரத்தை உள்ளடக்கிய 14 முக்கோணப்‌ பகுதி (மஞ்சள்‌ நிறம்‌). அட்டதளம்‌: சதுர்தசாரத்தை 
உள்ளடக்கிய எட்டு தாமரை இதழ்ப்பகுதி. சோடச-தளம்‌: அட்ட தளத்தை உள்ளடக்கிய பதினாறு தாமரை இதழ்ப்பகுதி. 
மேகலாதிரயம்‌: சோடசத்தை உள்ளடக்கிய மூன்று வட்டங்கள்‌. மரம்‌: ஸ்ரீசக்கரத்தைப்‌ பாதுகாக்கும்‌ கோட்டை போன்ற 
அமைப்பு; நான்கு வாசல்கள்‌ கொண்டது. t . 


ஓ 


*ஸ்ரீசக்கரம்‌ வழிபாட்டினை விரிவாகத்‌ தெரிந்துகொள்ள ஆதீன வெளியீடு எண்‌:483/2002 ல்‌ காண்க. 


79 


சாதாரண நோக்கில்‌, நான்கு முனைகள்‌ கொண்ட சிவசக்கரம்‌, மச்சை, சுக்கிலம்‌ (ஆண்கரு), பிராண வாயு, சீவாத்மா 
என்ற நான்கையும்‌ குறிக்கும்‌. ஐந்து முனை கொண்ட சக்தி சக்கரம்‌, தாது, தோல்‌, இரத்தம்‌, மாமிசம்‌, எலும்பு ஆகிய 
ஐந்தையும்‌ குறிக்கும்‌. மொத்தத்தில்‌ சிவ, சக்தி சக்கரங்களின்‌ சேர்க்கை படைப்பின்‌ தத்துவத்தைக்‌ குறிக்கிறது. 


தத்துவ முறையில்‌ பார்க்குங்கால்‌, ஐந்துமுனைச்‌ சக்தி சக்கரம்‌ பஞ்ச பூதங்களைக்‌ குறிக்கிறது. நான்கு முனைச்‌ 
சிவசக்கரம்‌, மாயை, சுத்த வித்யை, மகேசுவரர்‌, சதாசிவர்‌ ஆகிய தத்துவங்களைக்‌ குறிக்கிறது. ஐம்புலன்களை வென்று 
பஞ்ச பூதங்களினால்‌ பாதிக்கப்படாமல்‌, மாயையை அகற்றி ஆனந்த வடிவினனான இறைவனுடன்‌ ஒன்றுபடுதலே 'வீடு' 
என்றும்‌ தத்துவத்தைச்‌ சக்கரம்‌ அறிவிக்கிறது என்பர்‌ அறிஞர்‌. q ர ம ப 


ஸ்ரீசக்கரம்‌ குண்டலினி என்னும்‌ இறைசக்தியின்‌ படிப்படியான: முன்னேற்றத்தை எவ்வாறு குறிக்கிறது 
என்பதனைச்‌ 'செளந்தரியலகரி' என்னும்‌ பகுதி குறித்துள்ள விளக்கத்தால்‌அறியலாம்‌. ஸ்ரீசக்கரத்தின்‌ தத்துவங்களைச்‌ 
செளந்தர்யலகரியில்‌ “மஹீம்‌ மூலாதாரோ' என்று தொடங்கும்‌ செய்யுளும்‌, “பவானித்வம்‌ தாசே' என்று தொடங்கும்‌ 
செய்யுளும்‌, விவரித்துள்ளமையைக்‌ காணலாம்‌. 


ஸ்ரீசக்கரம்‌ வரையும்‌ முறை மேலே கொடுக்கப்பட்டது. ஆயினும்‌ ஸ்ரீசக்கரத்தில்‌ பல வகைகள்‌ உள. குறிப்பிட்ட 
முக்கோணங்களுக்குக்‌ குறிப்பிட்ட வண்ணங்கள்‌ கொடுப்பதின்‌ மூலம்‌, திரைலோக்கிய மோகன சக்கரம்‌, சர்வாசா பரிபூர 
சக்கரம்‌ போன்ற பலவகைப்பட்ட ஸ்ரீசக்கரங்கள்‌ கிடைக்கப்‌ பெறுகின்றன. 


ஸ்ரீசக்கரத்தை வரைபடமாக வரையும்‌ முறை மேலே கொடுக்கப்பட்டது. அவ்வாறன்றிப்‌ பிந்து முதல்‌, பூபுரம்‌ 
வரையிலான பகுதிகள்‌ ஒன்றன்கீழ்‌ ஒன்றாகப்‌ பிரமிடு வடிவத்தில்‌ பஞ்ச உலோகத்தில்‌ வார்க்கப்பட்டு வழிபாட்டுக்குப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. இதனை “மேரு” என்று சொல்வர்‌. இதில்‌ பலவகைகள்‌ உண்டு. எடுத்துக்காட்டாக, மாங்காடு 
காமாட்சி அம்மன்‌ கோயிவில்‌ இருக்கும்‌ மேரு ஆமையின்‌ முதுகுப்புறம்‌ என்ற வகையைச்‌ சார்ந்தது ஆகும்‌. 


ஸ்ரீசக்கர வழிபாடு எல்லாத்‌ தேவதைகளுக்கும்‌ உகந்ததாகக்‌ கருதப்படுகிறது. இவ்வழிபாட்டினைக்‌ 
கைக்கொள்ளத்‌ தகுந்த மனநிலையையும்‌ நம்பிக்கையும்‌ கொள்கைப்‌ பிடிப்பும்‌ தேவை. ஆண்‌ பெண்‌ வேறுபாடின்றிக்‌ 
குலம்‌, கோத்திரம்‌ வேறுபாடின்றி அனைவரும்‌ கைக்கொள்ளலாம்‌. ஆனால்‌, இதனைத்‌ தகுந்த குருமார்களிடம்‌ உபதேசம்‌ 
பெற்ற பின்னரே கைக்கொள்ளவேண்டும்‌ என்ற விதிமுறை உண்டு. எந்த ஊரிலும்‌ எந்த இடத்திலும்‌ செய்யத்தக்க, இக்‌ 
காலத்திற்கேற்ற வழிபாட்டு முறை ஸ்ரீசக்கர வழிபாடே ஆகும்‌ என்பது அறிஞர்களால்‌ கருதப்படுகிறது. 


(குறிப்பு:- திருவிடைமருதூர்‌ ஸ்ரீமகாலிங்கசுவாமி ஆலயத்தில்‌ விளங்கும்‌ ஸ்ரீமூகாம்பிகை சன்னிதியில்‌ (இடப்‌ 
பக்கம்‌) ஸ்ரீசக்கரமாகிய ஸ்ரீமேரு விளங்குகிறது. இதன்‌ அருகில்‌ கிழக்கு நோக்கியபடி கூப்பிய கரத்தில்‌அமர்ந்தபடி 
ஸ்ரீஅம்பலவாண தேசிக மூர்த்திகள்‌ (மூன்றாவது பட்டம்‌) உருவம்‌ உள்‌ . 


திருவாவடுதுறை ஆதீனத்தின்‌ பத்தாவது பட்டம்‌ அருள்திரு வேலப்ப தேசிக மூர்த்திகள்‌ தமத அருளாட்சிக்‌ 
காலத்தில்‌ சங்கரன்கோவில்‌, ஸ்ரீசங்கரலிங்கசுவாமி ஆலயத்தில்‌ ஸ்ர்கோமதி அம்பாள்‌ சன்னதியில்‌ ஸ்ரீசக்கரம்‌ ஒன்றைப்‌ 
-பதித்து அருளியுள்ளார்கள்‌.) 


60 


8. தேவீ ப்ராக்கிரம்த்தில்‌ சக்தியின்‌ லீலா ரூபங்கள்‌ 


Fn 


ஸ்கந்த உற்பவம்‌ 
குறிப்பு ஷெதேவிப்ராக்கிரமம்‌ நூலில மகாசிவசக்தியின்‌ ரூபங்களுக்க றன கே தேவீ பராக்கிரமம்‌ நூலில மகாசிவசக்தியின்‌ ரூபஙக 


ளுக்குரிய புராணச்‌ செய்திகளைக்‌ காண்க. மேலும்‌ கெ 
ரூபங்கள்‌ யாவும்‌ கோயில்‌ ஓவியத்திலும்‌, புடைப்புச்‌ சிற்பங்களிலும்‌, திரைச்சீலைகளிலும்‌ இன்றும்‌ காணலாம்‌. 


| 


IM 


ர்‌. 


ODES 


\ 4 
= 
4 

(h 


மீத, கி 


பீ 


(nb @ 


61 


‘= 


[த 


அனை NS ஈர 
குபேர நேத்ரோத்பாடணம்‌ 


திருஞானசம்பந்தர்‌ அனுக்கிரகம்‌ 


१ 


229 TEED 
rr 
ரி 


CRE 


a) 


தாள ஸப்த தானம்‌ 


சிஷ்யபாவம்‌ 


ம்‌ தற்‌ 17 42 
hb. or 3 ஜு Dz La = 
ட <a II IIE | 

பயப்‌ CAAA! | 
PEE ES 


்‌ iene 


84 


வீரபத்ரகாளிகா சிருஷ்டி 


ஹயக்கிரீவ அனுகிரகம்‌ 


[> 


i 
நி 


தக்ஷ யாக துவம்சம்‌ 


A NR 


வியாச ஸுகர்‌ அனுகிரகம்‌ 


ம்‌ eee == 


துர்கன்‌ வதம்‌ 


பார்வதி அவதாரம்‌ 


89 


பார்வதி திருமணம்‌ 


சாவித்திரிக்கு அனுகிரகம்‌ 


90 


| 

Hp 
NF] 

| 


ONS ONO ON OS 


॥ - 


&) ex 
HOG: 


மோகினி ரூபதானம்‌ 


THANE 


| 


நவமணிச்சத்திகள்‌ தோற்றம்‌ 


91 


cy \ 2) > ந ன்‌ > 
My ட VLSI 


ji 
AS | 


ட்‌ ர கணை. 
EE TST ETE EE 
/ URE ம்‌ TT = = 


4 ( 
4 ( SS 
Ki & 102 டட அக 
பிர விவ (Ene tr 


்‌ ETT NES கல வத = KG SSS 
க கட்‌ ட அத்தி | 


DANN VEO ON XY ட்‌ 0) === 


TCE 


குமாரசுவாமிக்கு அருளியது 


। ன்‌ > ர்‌ 


டை = 


mee i 22 vip 

y} ளான > “ii 
ர தட & 20 il 
14 வுட ட்‌ பமல Ed 


Pe 
id 1. ९ oe 3 ADIN -.._ 
== = Ee ப 
ME Ce = = SSS SS SS 
= I लक पक पल 


இரேணுகா அனுகிரகம்‌ 


Sel 


வச்சிர பஞ்சர கவசம்‌ உரைத்தது 


93 


TT 
uf 


No 


AY 


OOS 
2252222240 


நவராத்ரி மகிமை 


நவசக்திகளுக்கு அருளியது 


cy 


YAN Sled INS 3 ட்‌ 
LE Si Ef 


ரு a yf 
யய ட்‌ 


EXT A i ५ 4005 பப்பி ofa Sem 


முப்பத்திரண்டு அறம்‌ வளர்த்தது 


== > 
MEETS 


NEI: 


4837 


2 TES 


3 
5 i 


Ai 
ey 


வித்யாவதிக்கு அனுகிரகம்‌ 


MES வட்டை... 


pore er அ னை மடக. ua} 


ve 
eS 


ல்‌ 
படு 
படு 4 


oR aes 
rt 


ह: SIN 
जज EOC ५०, AS: (2 
டத்‌ ட 
Me 


தடாதகையார்‌ திக்விஜயம்‌ 


ரக்தபீஜ வதம்‌ 


பண்டாசுர வதம்‌ 


ட த்‌ அதைப்‌! 


சண்டமுண்ட சம்ஹாரம்‌ 


சும்ப நிசும்ப. சம்ஹாரம்‌ 


டு 
५% 


= 
2 

று ந 
22 


| NOS On 
RSS 
ee 
2 500 
POOL 


x 
$C 


Ter 


| ரக்தாசுரரக்தவீர சம்ஹாரம்‌ 


வியாக்ர முகாசுர சம்ஹாரம்‌ 
| 


| ௫2 (५ 
ர - 
Vi tH 01222 அ \ 
ர te 


oe 
MOO ५० 
७०००७ 


& ‘x 01050) 
PSS SMI 
ய்‌ 2) Sas a RTE 


= == 


oe = 2 Geto BBS அனுகிரகம்‌ 


101 


அமரர்‌ மயக்கத்தை அகற்றியது 


வாணி நாஸாக்ர கண்டனம்‌ - 


பிரமனுக்கு அனுகிரகம்‌ 
பிரம விஷ்ணுவிற்கு அனுகிரகம்‌ 


\ ல்‌ 


i. ISS: 
A 22226 


pa 


kn 


je 
RN 


saree 
ER 


3 IML ME லையன்‌ ஐடா RC ணாரா REST eA) 73%, 
செக்கப்‌ 
LI 


பிரம விஷ்ணுவிற்கு இந்திரலோகம்‌ காட்டியது 


i 
iY 


104 


| 


===] 


rose ந்‌ 


ow 


5) 


u 
ர்‌ 
1 
1 
f 
1 
Hi! 
| 
1 
ப 
பி 
ப 
1 


— 


LECCE OO) 


aS 
pt mS 
ae 


— 
௮ கதர்‌ whrP 


RSA 


திரிமூர்த்திகள்‌ யோகநித்திரை தரிசித்தது 


pus 
அல்‌ 


பவட 


ட 
oe 


i. 


a ண ன a ee Se 


Rae 


ட்ட 


திரிமூர்த்திகட்கு அனுகிரகம்‌ 


105 


தேவீ விஸ்வரூபம்‌ 


af 


22) DD) 


Wo! __ 
SNS 


DA 
லை 


ட்‌ லப்‌ WEEN 


WE} 


०; 


பவ ச 


துவ 


பிரம விஷ்ணு உத்பவம்‌ 


106 


Stef 


= 
ம, 4 
| 
| 


oS 


பிரமனுக்கு சிருஷ்டி கைகூடல்‌ 
பஞ்சராவண துவம்சம்‌ 


SS Oo 
ae AN 


&) 


Si 
183) 2௧ TY | 


a ie 
Fi) 


cx 


3 of (௫ 

தி 

RNC 
[11:12 உரக Us 


Sore 


8 
a 
5 
ப்‌ 
பி 
ப்‌ 
il 
9 


ES 
bees 


BG 
४5 


ह 
Je 
ii) ERI ERI CRIES YEU வடா ES) உணட வ கய ப்பட்ட 


Sik 


1 
NIL 
rn 20:00 2८ 


பிருங்கி முனிவருக்கு அனுகிரகம்‌ 


டி 


KON) 


== 


4 
‘ 


५ 
பு, 


ஐம்பத்தொரு அக்ஷரரி 


ஸ்ரீகிருஷ்ண சாம்பவ தாமை 


110 
FETTER SET வ றத வட்ட TSS ees eee 


கீ 


(eS வை 


ae: 


111 


9. சகதி பீட் ங்கள்‌ 
(18,51,64,108 பீடங்கள்‌) 


18 சக்தி பீடங்கள்‌ 


தலங்கள்‌ சக்கி 


i) ஸ்ரீலங்கா = ஷாங்கரீ தேவீ 
2) காஞ்சி - காமாட்சி 
39 பிரத்யும்னா (காஷ்மீர்‌) - சிருங்கலா 
4) கிரெளஞ்சபட்டணம்‌ (கர்நாடகா)  - சாமுண்டா 
(5) அலம்புரா (ஆந்திரா) - ஜோகுலாம்பா 
6) ஸ்ரீசைலம்‌ (ஆந்திரா) = பிரம்மராம்பா 
இ கொல்லாபுரம்‌ (மகாராஷ்டிரா) - மகாலெட்சுமி 
8) மாயூரம்‌ (தமிழ்நாடு) - ஏகவீராதேவி 
9) உஜ்ஜைனி (மத்யபிரதேசம்‌) - மகாகாளி 
10) பிட்டாபுரம்‌ (ஆந்திரா) = பிரகூதிகா 
119) ஓடியானா - கிரிஜாதேவீ 
12) தெக்ஷாராமாமு (ஆந்திரா) = மாணிக்கா 
139 ஹரிக்ஷேத்ரே (அஸ்ஸாம்‌) = காமரூபி 
14) பிரயாகை (உ.பிரதேசம்‌) = மாதவேஸ்வரி 
15) ஜுவாலாயாம்‌ (பஞ்சாப்‌) - வைஷ்ணவி 
16) கயா (பீகார்‌) - மங்களகெளரி 
17) வாரணாசி (உ.பிரதேசம்‌) - விசாலாட்சி 
18) காஷ்மீர்‌ = சரஸ்வதி 


51 சக்தி பீடங்கள்‌ 


தேவியின்‌ பீடங்களைப்‌ பற்றி பல நூல்கள்‌ பலப்பல விவரங்களையும்‌, கருத்துக்களையும்‌ தெரிவிக்கின்றன. 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பல தேவி பீடங்கள்‌ எங்குள்ளன? அப்பீடங்களுக்குரிய பெயர்கள்‌ என்ன? ஆங்காங்கு பீட 
சக்தியாக விளங்கும்‌ தேவியின்‌ திருநாமம்‌ பல இடங்களில்‌ மாறுபட்டிருக்கக்‌ காரணம்‌ என்ன? போன்ற கேள்விகளுக்கு 
விடை காண இயலவில்லை. காரணம்‌ புராணங்களிலும்‌ தந்திர நூல்களிலும்‌ குறிப்பிட்டப்‌ பெயர்களைக்‌ கொண்டு அந்த 
இடங்களை அறிய முடியவில்லை. அந்நியர்களான, முகம்மதியர்களின்‌ படையெடுப்பாலும்‌ நமது புனித தலங்களான காசி. 
அயோத்யா, ஸோமநாத்‌ போன்ற முக்கிய க்ஷேத்ரங்கள்‌ அழிக்கப்பட்டு விட்டன. காலப்போக்கில்‌ வெளிநாட்டு 
படையெடுப்பாளிகள்‌, நம்‌ நாட்டு மக்களை வருத்தி வேறு மதத்தவர்களாக மாற்றப்பட்டனர்‌. அதனால்‌ அந்த நகரங்களில்‌ 
- கிராமங்களில்‌ குடியிருந்தவர்கள்‌ அழிக்கப்பட்ட ஆலயத்தை புதுப்பித்துக்‌ கட்ட ஆர்வம்‌ காட்டவில்லை. ஆகையால்‌ 
அந்தந்த நகரங்கள்‌ காலப்போக்கில்‌ அழிய ஆரம்பித்து இருக்கும்‌ இடம்‌ தெரியாமல்‌ மறைந்துவிட்டன. மேலும்‌ அடர்ந்த 
காடுகளுக்கிடையே உள்ள சில தலங்கள்‌ மனித ஸஞ்சாரக குறைவால்‌ அடையாளம்‌ காணமுடியாமல்‌ வழக்கொழிந்து 
விட்டன. கங்கை, யமுனை, நர்மதை, கோதாவரி போன்ற நீண்ட நதிதீரங்களின்‌ கரைகளில்‌ உள்ளதாகக்‌ கூறப்படும்‌ சில 
பீடங்கள்‌ எங்குள்ளன என்றே அறியமுடியவில்லை. மேலும்‌ ஒரே பெயருள்ள பல தலங்கள்‌ இருப்பதால்‌ எந்த தலத்தின்‌ 
பீடமாக நூல்கள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன எனவும்‌ நிர்ணயிக்க முடியவில்லை. 


“கல்யாண்‌: பத்திரிகையின்‌ தீர்த்த அங்கம்‌ பாரத தேசத்திலுள்ள சிறு, பெரு தலங்கள்‌ அனைத்தையும்‌ ஒரு 
வாறாகத்தான்‌ தொகுத்துத்‌ தந்துள்ளது. அந்நூலின்‌ வழிகொண்டு அகர வரிசையில்‌ 51 சக்தி பீடங்களாக இங்கு இடம்‌ | 
பெறுகின்றன. 

*சென்னை இந்து தர்ம மன்றம்‌ செயலாளர்‌ திரு. வி. மீனாட்சி சுந்தரம்‌ அவர்களின்‌ தொகுப்பாகும்‌. ஸ்ரீஆதிசங்கரரின்‌ சக்தி மாலை हि 
நூலில்‌. 


112 


1. அட்டஹாஸம்‌ 


அஹ்மத்பூர்‌-காட்வா பாதையில்‌ லாப்பூருக்கு அருகில்‌ உள்ளது. தேவியின்‌ கீழ்‌ உதடு விழுந்த இடம்‌. அம்பாள்‌ 
இங்கு “புல்லரா” என அழைக்கப்படுகிறாள்‌. பைரவரின்‌ பெயர்‌ விச்வேசர்‌. न 
2. உத்கலநீடம்‌ | | 
ஹவுரா - வால்டேர்‌ வழியில்‌ குர்தாரோடு வழியே பூரி செல்லலாம்‌. இத்தலம்‌ சங்கு வடிவில்‌ அமைந்துள்ளதால்‌ 
இதற்கு 'சங்கு க்ஷேத்திரம்‌' என்ற பெயரும்‌ உண்டு. தேவியின்‌ தொப்புள்‌ விழுந்த இடம்‌. அம்பாள்‌ இத்தலத்தில்‌ விமலா 
என்ற பெயரில்‌ அழைக்கப்படுகிறாள்‌. ஜகன்னாதர்தான்‌ பைரவர்‌. விமலா எனும்‌ பீடசக்தியை கொண்ட பீடம்‌ ஒன்றை 
ஆதிசங்கர பகவத்பாதர்‌ அமைத்துள்ளார்‌. 
3. உஜ்ஜயன்‌ 
உஜ்ஜயின்‌ நகரில்‌ சிப்ராநதிக்‌ கரையில்‌ ருத்ர ஸாகரத்திற்கு அருகேயுள்ள ஹாசித்தி தேவி ஆலயத்தில்‌ அம்பாள்‌ 
யந்திரம்‌ அருகே முழங்கை வடிவில்‌ “மாங்கல்ய சண்டீகா”” என்ற பெயரில்‌ அம்பாள்‌ அமைத்துள்ளாள்‌. தேவியின்‌ இடது 
முழங்கை விழுந்த இடம்‌. பைரவர்‌ - கபிலாம்பர்‌. 


4. கண்டக்‌ 


நேபாளத்தில்‌ கண்டகீநதியின்‌ உற்பத்தியிடமான தாமோதர குண்டத்திலுள்ள முக்திநாத தலத்தில்‌ கண்டகீ சண்டீ 
என்ற பெயரில்‌ அம்பாள்‌ அருள்‌ புரிகிறாள்‌. தேவியின்‌ வலது கன்னம்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - சக்ரபாணி, 


2. கந்யாச்சிரமம்‌ 


கன்யாகுமரியிலுள்ள கன்யாகுமரி ஆலயத்தில்‌ சர்வாணீ என்ற பெயரில்‌ விளங்குகிறாள்‌. தேவியின்‌ முதுகு விழுந்த 
இடம்‌. பைரவர்‌ - நிமிஷர்‌. 


6. கரோதயர 


பங்களாதேஷில்‌ போக்டா ஸ்டேஷனிலிருந்து தென்மேற்கில்‌ சுமார்‌ 82 கி.மீட்டர்‌ தூரத்தில்‌ பவானிபூர்‌ என்ற 
கிராமத்தில்‌ உள்ள கரோதயா நதிக்கரையில்‌ பூதாத்ரீ ஆலயத்தில்‌ அபர்ணா என்ற பெயரில்‌ அம்பாள்‌ விளங்குகிறாள்‌. 
தேவியின்‌ வலது கால்‌ பெருவிரல்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - க்ஷீரகண்டர்‌. 


7. கர்ணாட்‌ 


இதுகர்நாடக்‌ என்ற ஊரின்‌ பழமையான பெயர்‌. இது தற்போது எந்த இடம்‌ என அறிய முடியவில்லை. இத்தலத்தில்‌ 
அம்பாளின்‌ காதுகள்‌ விழுந்த இடம்‌ எனக்‌ கருதப்படுகிறது. தேவி இங்கு ஐயதூர்க்கா என்ற பெயரில்‌ அழைக்கப்படுகிறாள்‌. 
பைரவர்‌ - அபீரு. 


8. காச்மீரம்‌ 


அமர்நாத்‌ குகையிலுள்ள சிவலிங்கத்தின்‌ அருகே பனியிலான சக்திபீடம்‌. தேவியின்‌ கழுத்தின்‌ மேற்பகுதி விழுந்த 
இடம்‌. அம்பாள்‌ இங்கு மஹாமயா எனஅழைக்கப்படுகிறாள்‌. பைரவர்‌ - தரிஸந்தயேச்வரர்‌. 


9. காமகிரி (காமருபம்‌-காமாக்யா) 


அஸ்ஸாம்‌ மாகாணத்தில்‌ கெளஹாத்திக்கருகே பிரம்மபுத்திரா நதிக்கரையில்‌ அமைந்துள்ள காமகிரியில்‌, 
அம்பாளின்‌ யோனி வழிபாட்டிலுள்ளது. தேவர்களின்‌ சீற்றத்தில்‌ லிங்கமாக உருவெடுத்த சிவன்‌ எல்லாவற்றையும்‌ அதிக 
வெப்பத்தினால்‌ தகிக்கச்‌ செய்தார்‌. லிங்கம்‌ பயணம்‌ செய்த இடங்களில்‌ உஷ்ணம்‌ பெருக்கெடுத்து எல்லோரையும்‌ தகிக்கச்‌ 
செய்தது. இறுதியில்‌ ‘eS Ger யோனியில்‌ இறங்கி குளிர்ச்சி பெற்றது. சதாகாலமும்‌ விழுந்துகொண்டிருக்கும்‌ கங்கை 
நீராலும்‌, வில்வத்‌ தளங்களாலும்‌ குளிர்ச்சி பெற்ற சிவபெருமான்‌ நல்வாழ்வையும்‌ செல்வத்தையும்‌ வாரி வழங்குகிறார்‌. 
அம்பாள்‌ இங்கு “காமா?” என்ற பெயரில்‌ அழைக்கப்படுகிறாள்‌. பைரவர்‌ - உமாநந்தர்‌. 
10. காளிரீடம்‌ 


கல்கத்தாவின்‌ காளிகோயில்‌. டாலிகஞ்சுக்கு வெளியே உள்ள ஆதிகாளி ஆலயம்‌ என்பர்‌ சிலர்‌. தேவியின்‌ வலது 


கால்‌ விரல்கள்‌ (கட்டை விரலைத்‌ தவிர) விழுந்த இடம்‌. அம்பாள்‌ இங்கு “காலிகா: என்ற பெயரில்‌ அழைக்கப்படுகிறாள்‌. 
பைரவர்‌ -நகுலீசர்‌. | 


15 


113 


11. காஞ்சியூரம்‌ 

காஞ்சிபுரத்தில்‌ காமாக்ஷி ஆலயத்திற்கும்‌ கந்தகோட்டத்திற்கும்‌ இடையே உள்ள மகா காளி கோவில்‌. தேவியின்‌ 

5 ்‌ 3 ; கு த SSDS து 

எலும்புகள்‌ விழுந்த இடம்‌. அம்பாள்‌ இங்கு தேவகர்ப்பா என அழைக்கப்படுகிறாள்‌. பைரவர்‌ - கங்காளர்‌. 
12. காலமாதவம்‌ 

பூரியில்‌ உள்ள ஜகன்னாதர்‌ ஆலயத்திற்கு அருகில்‌ நீலமாதவனின்‌ ஆலயத்தில்‌ அம்பாள்‌ “snes” என்ற பெயரில்‌ 
அழைக்கப்படுகிறாள்‌. தேவியின்‌ இடுப்பின்‌ வலது பக்கம்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - அஸிதாங்கர்‌. 
13. கிரீட்‌ 

இத்தலம்‌ ஹவுரா - பர்ஹர்வா என்ற பாதையில்‌ அஜீம்கஞ்ச்‌ என்ற இடத்திற்கு 2 கி.மீ தூரத்தில்‌ பட்நகர்‌ என்ற 
சிற்றூரில்‌ உள்ள கங்கை நதிக்கரையில்‌ உள்ள தேவி ஆலயம்‌. இங்கு அம்பாள்‌ விமலா என்ற பெயரில்‌ விளங்குகிறாள்‌. 
தேவியின்‌ கிரீடம்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - சம்வர்த்தர்‌. 
14. குருக்ஷேத்ரம்‌ 

இத்தலத்தில்‌ ஸ்தாணுசிவ ஆலயத்தில்‌ பக்கத்திலுள்ள பத்ரகாளீ கோவிலில்‌ அம்பாள்‌ ஸாவீத்ரீ என்ற திருநாமத்‌ 
துடன்‌ விளங்குகிறாள்‌. இறைவியின்‌ வலது கணுக்கால்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - ஸ்தாணுநாதர்‌. 
15. கோதாவரிக்கரை : 

ஆந்திராவில்‌ கோதாவரி நதிக்கருகில்‌ உள்ள ராஜமுந்திரிக்குப்‌ பக்கத்தில்‌ குவ்வூர்‌ என்னும்‌ இடத்தில்‌ 'விச்வேஷி' 
என்ற நாமத்துடன்‌ அம்பாள்‌ குடிகொண்டிருக்கிறாள்‌. தேவியின்‌ வலது கன்னம்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - தண்டபாணீ. 
16. சர்க்கராம்‌; 

(கரவீர்‌) ஸாங்கிலீ - மீரஜ ரயிலில்‌ பாதையில்‌ உள்ள கோலாப்பூர்‌. இங்குள்ள ஆலயத்தில்‌ மகாலக்ஷ்மி மகிக்ஷாசுர 
மாத்தினியாக விளங்குகிறாள்‌. அம்பாளின்‌ முக்கண்கள்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - க்ரோதீசர்‌. 
17. சட்டலம்‌ 

பங்களாதேஷில்‌ ஸீதாகுண்டம்‌ அருகில்‌ சட்காவ்‌ என்ற இடம்‌. அங்கு சந்திரநாத்‌ மலையில்‌ சந்திரசேகரரின்‌ 
ஆலயத்தில்‌ அம்பாள்‌ பவானீஎன்ற நாமத்துடன்‌ உறைகிறாள்‌. தேவியின்‌ வலது கைவிழுந்த இடம்‌. பைரவர்‌ - சந்திரசேகரர்‌. 
18. ஸகந்தா 

பங்களாதேஷில்‌ குல்நா ரயில்‌ நிலையத்திலிருந்து பரீஸால்‌ அடைந்து பின்‌ சிகார்பூர்‌ என்ற கிராமத்தில்‌ ஸுகந்தா 
(ஸுநந்தா) நதிக்கரையில்‌ உக்ரதாரா தேவீ ஆலயத்தில்‌ “ஸுநந்தா' என்ற பெயரில்‌ அம்பிகை எழுந்தருளியுள்ளாள்‌. 
அம்பாளின்‌ மூக்கு விழுந்த இடம்‌. பைரவர்‌ - திரியம்பகர்‌. 
19. சசி 

கன்யாகுமரிக்கு அடுத்த சுசீந்திரம்‌. இத்தலத்தில்‌ உள்ள ஸ்தாணுநாதர்‌ ஆலயத்தில்‌ நாராயணீ என்ற திருப்பெயரில்‌ 
அம்பாள்‌ எழுந்தருளியுள்ளாள்‌. இங்கு அம்பாளின்‌ மேல்‌ பல்வரிசை விழுந்த இடம்‌. பைரவர்‌ - ஸம்ஹாரர்‌. 
20. நந்தியுரம்‌ 

ஹவுரா - க்யூல்‌ வழியில்‌ நல்ஹாடீ ரயில்‌ நிலையத்திலிருந்து தென்‌ மேற்கில்‌ 3 கி.மீட்டர்‌ தூரத்தில்‌ உள்ள 
ஆலயத்தில்‌ அம்பாள்‌ “காலிகா” என்ற பெயரில்‌ உள்ளாள்‌. தேவியின்‌ ஹாரம்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - யோகேசர்‌. 
21. நர்மதா (அமரகண்டகம்‌ - சோணம்‌) 

கட்னி - பிலாஸ்பூர்‌ பாதையில்‌ பேடரா ரோடு ரயில்‌ நிலையத்திலிருந்து கபீர்‌ செளதரா சென்று அமர்கண்ட்‌ 
செல்லலாம்‌. அங்கு மேகலபர்வதத்தில்‌ நர்மதை உற்பத்தியாகும்‌ குண்டம்‌ உள்ளது. அதுவே தேவிபீடம்‌. இங்கு 'சோண' 
என்ற பெயரில்‌ அம்பாள்‌ உறைகிறாள்‌. அம்பாள்‌ இடுப்பின்‌ இடதுபக்கம்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - சோணபத்ரர்‌. 
22. நலஹாாஈ 

ஹவுரா-க்யூல்‌ வழியில்‌ ஸைந்தியா ரயில்‌ நிலையத்தினருகில்‌ தென்கிழக்கில்‌ நந்திபூர்‌ கிராமத்தில்‌ ஒரு ஆலமரத்‌ 
தினடியில்‌ அமைந்த கோவில்‌. இங்கு அம்பாள்‌ “காலிகா' என்ற பெயரில்‌ உள்ளாள்‌. தேவியின்‌ குடல்‌ விழுந்த இடம்‌. 


பைரவர்‌ - யோகேசர்‌. 


114 


23. நேபாளம்‌ a 

. நேபாளத்தில்‌பசுபதி நாத்தில்‌ பாக்மதீநதிக்கரையில்‌ உள்ள குஹ்யேச்வரி ஆலயத்தில்‌அம்பாள்‌ “மஹாமாயா? என்ற 
பெயரில்‌ இருக்கிறாள்‌. தேவியின்‌ முழங்கால்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - கபாலி. 
‘24. திரியுரம்‌ 

அஸ்ஸாம்‌ திரிபுராவின்‌ அருகில்‌ ராதாகிருஷ்ணாபூர்‌ கிராமத்திலிருந்து 2 கி.மீ. தென்கிழக்கில்‌ உள்ள மலையில்‌ 
“திரிபுரசுந்தரி” என்ற பெயரில்‌ அம்பாள்‌ வாசம்‌ செய்கிறாள்‌. தேவியின்‌ வலது கால்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - திரிபுரேசர்‌. 
25. திரிஸ்ரோதா 

வங்கத்தில்‌ ஜல்பாகுரி ஜில்லாவில்‌ சால்வாடீ கிராமத்தில்‌ திரிஸ்ரோதா நதியின்‌ கரையில்‌ “ப்ராமர்‌' என்ற 
நாமத்துடன்‌ விளங்குகிறாள்‌. தேவியின்‌ இடது கால்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - அம்பரர்‌. 
26. பஞ்சஸாகரம்‌ ‘ 

இத்தலம்‌ மிகவும்‌ பழமையானதால்‌ இதன்‌ இருக்குமிடம்‌ தெரியவில்லை. கண்டுபிடிக்கவுமில்லை. இத்தலம்‌ 
அம்பாளின்‌ கீழ்‌ பல்வரிசை விழுந்த இடமாகக்‌ கருதப்படுகிறது. இத்தலத்தில்‌ அம்பாள்‌ “வராஹீ' என்று அழைக்கப்‌ 
படுகிறாள்‌. பைரவர்‌ - மஹாருத்திரர்‌. 
27. பஹுலா 

வங்கத்தில்‌ அஹ்மத்பூர்‌ - கட்வா வழியில்‌ கேதுப்‌ பிரம்மம்‌ என்னும்‌ கிராமத்தில்‌ அம்பாள்‌ “பஹூலா? என 
அழைக்கப்‌ படுகிறாள்‌. இங்கு அவளின்‌ இடது கை விழுந்த இடம்‌. பைரவர்‌- பீருகம்‌. 
28. பிரயாகை 

பிரயாகில்‌ அலோப்தேவி ஆலயம்‌. அக்ஷய வடத்தின்‌ அருகேயுள்ள லலிதா தேவியின்‌ அலயமும்‌, அல்லத நகரின்‌ 


.. நடுவே மீர்பூரிலுளள லலிதா தேவீ ஆலயம்‌ என்றும்‌ கூறுவர்‌. அம்பாள்‌ “லலிதா”: என்ற பெயரில்‌ இத்தலத்தில்‌ குடி 
கொண்டிருக்கிறாள்‌. தேவியின்‌ கைவிரல்கள்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - பவர்‌. 


29, பிரமாஸம்‌ 

ராஜ்கோட்‌ வழியே வீராவல்‌ சென்று பிரபாஸபட்டினம்‌ என்னும்‌ ஸோமநாத்தில்‌ “சந்திரபாகா' என்ற நாமத்துடன்‌ 
அம்பாள்‌ உறைகிறாள்‌. அவளின்‌ வயிறு விழுந்த இடம்‌. பைரவர்‌ - வக்ரதுண்டர்‌. 
30. பிருந்தாவனம்‌ 

மதுரா - பிருந்தாவனம்‌ ரோடில்‌ பிருந்தாவனத்திலிருந்து 3 கி.மீ. தொலைவில்‌ பூதேச்வர மகாதேவர்‌ ஆலயம்‌ 
உள்ளது. இங்கு அம்பாள்‌ உமா என்ற நாமத்துடன்‌ விளங்குகிறாள்‌. தேவியின்‌ கேசங்கள்‌ விழுந்த இடம்‌. 
31, மைரவ பர்வதம்‌ 

உஜஜயினிக்கருகே சிப்ரா நதிக்கரையில்‌ அவந்தி: என்ற நாமத்துடன்‌ அம்பாள்‌ வசிக்கிறாள்‌. இங்கு தேவியின்‌- 
மேலுதடு விழுந்த இடம்‌. பைரவர்‌ - லம்பகர்ணர்‌. 
82, மணிவேதகம்‌ 

புஷ்கரத்தினருகே காயத்ரீமலையில்‌ “காயத்ரி: என்ற பெயருடன்‌ அம்பாள்‌ வாசம்‌ செய்கிறாள்‌. இத்தலத்தில்தான்‌ 
அம்பாளின்‌ மணிக்கட்டு வீழ்ந்தது. பைரவர்‌ - சர்வானந்தர்‌. 


33. மகதம்‌ 


பாட்னாவில்‌ மகராஜ்கஞ்ஜிலுள்ள படீபடனேச்வரீ ஆலயத்தில்‌ “ஸர்வானந்தகிரீ என்ற பெயரில்‌ இருக்கிறாள்‌. இத்‌ 
தலத்தில்‌ தேவியின்‌ வலது கணைக்கால்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - வ்யாமகேசர்‌. | 6 


84, மானஸம்‌ 


| திபெத்தில்‌ கைலாய மலைக்கு அருகில்‌ உள்ள மானஸரோவர்‌ ஏரி. இவ்வேரியில்‌ அம்பாள்‌ “தாக்ஷ£யிணி” என்ற 
பெயரில்‌ இருக்கிறாள்‌. அம்பாளின்‌ வலது முன்கை விழுந்த இடம்‌. பைரவர்‌- அமரர்‌... 5 ட்‌ Cpe 


115 


புரம்‌. 


ஸ்ரீகாமாக்ஷி, காஞ்சி 


ly 


35. மிதிலா 

நேபாள எல்லையில்‌ உள்ள ஜனக்புரியிலிருந்து 50 கி.மீ. தொலைவில்‌ உள்ள உச்சைட்‌ என்ற ஊரில்‌ உள்ள 
துர்க்கையின்‌ ஆலயத்திலிருந்து 14 கி.மீ. தூரத்தில்‌ உள்ள வனதுர்க்கா ஆலயம்‌. தேவியின்‌ இடது தோள்‌ விழுந்த இடம்‌. 
இத்தலத்தில்‌ அம்பாள்‌ “உமா?” என்ற பெயரில்‌ திகழ்கிறாள்‌. பைரவர்‌ - மஹோதரர்‌. 
36. யசோர்‌ 

हे இந்த இடம்‌ பங்களாதேஷில்‌ குல்நா என்னும்‌ மாவட்டத்தில்‌ ஜெய்ஷோர்‌ என்ற நகரத்தில்‌ ““யசோரேஸ்வரி' என்ற 

பயருடன்‌ விளங்குகிறாள்‌. இங்கு அம்பாளின்‌ இடது முன்கை விழுந்த இடம்‌. பைரவர்‌ - சண்டர்‌. 
37. ரத்னாவளி 

குளித்தலைக்கருகில்‌ அராளகேசி அம்மன்‌ ஆலயம்‌. இத்தலத்தில்‌ அம்பாள்‌ “குமாரி” என்ற பெயரில்‌ குடி 
கொண்டுள்ளாள்‌. இத்தலத்தில்‌ தேவியின்‌ வலது தோள்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - சிவர்‌. 
38, ராமகிரி 

சித்ரகூடம்‌ அதன்‌ அருகில்‌ உள்ள மைஹரில்‌ “சிவானி” என்ற நாமத்துடன்‌ அம்பாள்‌ விளங்குகிறாள்‌. அம்பாளின்‌ 
வலது மார்பு விழுந்த இடம்‌. பைரவர்‌ - சண்டர்‌. 
39. லங்கா 

இது இலங்கையில்‌ உள்ளது. இங்கு அம்பாள்‌ “*இந்திராக்ஷ” என்ற பெயரில்‌ அழைக்கப்படுகிறாள்‌. இங்கு 
அம்பாளின்‌ கால்‌ சதங்கை வீழ்ந்ததாகக்‌ கருதப்படுகிறது. பைரவர்‌ - ராக்ஷேஸேச்வரர்‌. 
40. வக்ரேச்வரம்‌ 

ஒண்டால்‌ - ஸைந்தியா வழியில்‌ துப்ராஜ்பூரிலிருந்து சுமார்‌ 10 கி.மீ. வடக்கே பாபஹரா என்ற இடத்தில்‌ உள்ள 


வென்னீர்‌ ஊற்‌ களுக்கு அருகில்‌ உள்ள மயானத்தில்‌, ““மஹுஷாசுரமர்த்தினீ” என்‌ பெயருடன்‌ விளங்குகிறாள்‌. 
றுகளுக்கு அரு த ஹுஷ த ற ரு குகிற 

அம்பிகையின்‌ மனம்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - வக்ரநாதர்‌. 
41. வாரணாசீ 

காசியில்‌ மணிகர்ணிகா கட்டத்தின்‌ அருகில்‌ உள்ள ஆலயத்தில்‌ “*விசாலாக்ஷி:” என்ற பெயரில்‌ விளங்குகிறாள்‌. 
தேவியின்‌ குண்டலங்கள்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - கால பைரவர்‌. : 
42. வியாஷம்‌ 

வங்கத்தில்‌ மிட்னாபூர்‌ மாவட்டத்தில்‌ பஞ்சகுரா ரயில்‌ நிலையத்தினருகே ரூபநாராயண (விபாக) நதிக்கரையில்‌ 
உள்ள ஆலயத்தில்‌ “*கபாலீனி:' என்ற பெயரில்‌ அம்பாள்‌ விளங்குகிறாள்‌ அவளின்‌ இடது கணுக்கால்‌ விழுந்த இடம்‌. 
பைரவர்‌ - பீமர்‌. 
43. விராடர்‌ 

ஜய்பூரிலிருந்து 64 கி.மீ. வடக்கே வைராட்‌ என்னும்‌ கிராமத்தில்‌ “அம்பிகா?” என்னும்‌ பெயருடன்‌ அம்பாள்‌ 
விளங்குகிறாள்‌. அவளது இடது கால்‌ விரல்கள்‌ விழுந்த இடம்‌. பைரவர்‌ - அம்ரூதாக்ஷர்‌. 
44. வைத்யநாதம்‌ 

ஹவுரா- பாட்னா வழியில்‌ ஜஸடீஹ்‌ வழியே உள்ள வைத்யநாத்‌ ஆலயத்தில்‌ அம்பாள்‌ “ஜயதுர்க்கா என்ற 
நாமத்துடன்‌ விளங்குகிறாள்‌. இத்தலத்தில்‌ தேவியின்‌ இதயம்‌ வீழ்ந்தது. பைரவர்‌ - வைத்யநாதர்‌. 
45. ஐயந்தீ 

அஸ்ஸாமில்‌ உள்ள ஷில்லாங்கிலிருந்து 52 கி.மீ. தூரத்தில்‌ உள்ள ஜயந்தியா மலையில்‌ பாஉர்பாக்‌ என்ற 
கிராமத்தில்‌ “ஜயந்தீ' என்ற நாமத்துடன்‌ அம்பாள்‌ அருள்பாலிக்கிறாள்‌. அவளின்‌ இடது கணைக்கால்‌ விழுந்த இடம்‌. 
பைரவர்‌ - கரமதீச்வரர்‌. ; 
46. ஜலஸ்தலம்‌ 

திருச்சிக்கு அருகே திருஆனைக்காவில்‌ “அகிலாண்டேச்வரி'யாக அம்பாள்‌ திகழ்கிறாள்‌. இத்தலத்தில்தான்‌ 
அம்பாளின்‌ முகவாய்கட்டை வீழ்ந்தது. பைரவர்‌ - விக்ருதாக்ஷர்‌. 


118 


47. ஜாலந்தரம்‌ 
பஞ்சாபின்‌ முக்கிய நகரமான ஜலந்தரில்‌ 'திரிபுரமாலீனி' என்ற நாமத்துடன்‌ அம்பாள்‌ அருள்பாலிக்கிறாள்‌. 
அம்பாளின்‌ இடது மார்பு விழுந்த இடம்‌. பைரவர்‌ - பீஷணார்‌. : 
48. ஜ்வாலமுக்‌ 
.... பஞ்சாபில்‌ ஜ்வாலாமுகி ரோடிலிருந்து 21 கி.மீ. தூரத்தில்‌ ஜவாலை வடிவில்‌ அம்பாள்‌ “ஸித்திதா' என்ற பெயரில்‌ 
விளங்குகிறாள்‌. இத்தலத்தில்‌ அம்பாளின்‌ நாக்கு வீழ்ந்தது. பைரவர்‌ - உன்மத்தர்‌. 
49. ஈீசைலம்‌ 
ஆந்திரப்‌ பிரதேசத்தில்‌ மல்லிகார்ஜூனம்‌ என அழைக்கப்படும்‌ இவ்வாலயம்‌ 12 ஜோதிர்லிங்கத்‌ தலங்களில்‌ 
ஒன்றாகும்‌. இங்குள்ள அம்பிகையின்‌ பெயர்‌ பிரம்மராம்பாள்‌, இங்கு அம்பாளின்‌ கழுத்தில்‌ கீம்பகுதி விழுந்த இடம்‌. 
இங்குள்ள சக்தி “மகாலட்சுமி” என அழைக்கப்படுகிறாள்‌. பைரவர்‌ - சம்பராநந்தர்‌, 
50. ஸ்ரீபர்வதம்‌ ை 
காஷ்மீர்‌-லடாக்‌ இடைப்பட்ட இடத்தில்‌ உள்ளதென்பர்‌. ஆனால்‌ நிச்சயமில்லை. அஸ்ஸாம்‌ - ஸில்ரைட்‌ வழியில்‌ 
ஸில்ரைட்டின்‌ அருகேயுள்ள ஜைன்பூரில்‌ உள்ள ஆலயத்தில்‌ “சுந்தரி” என்ற நாமத்துடன்‌ அம்பாள்‌ அருள்பாலிக்கிறாள்‌. 
இத்தலத்தில்‌ அம்பாளின்‌ வலதுபுட்டச்‌ சதை விழுந்த இடம்‌. பைரவர்‌ . ஸுந்தராநந்தர்‌. 
51. ஹிங்குலா 


கராச்சியிலிருந்து வடமேற்கில்‌ ஹிஸ்கோஸ்‌ நதியின்‌ கரையில்‌ பலுசிஸ்தான்‌ - லாஸ்பேஸ்தானில்‌ உள்ள 
லிங்க்லாஜ்‌ என்னுமிடத்தில்‌ ஜ்வாலை வடிவில்‌ கோடரீ என்னும்‌ நாமத்துடன்‌ அம்பாள்‌ அருள்பாலிக்கிறாள்‌. அவள்‌ 
தலையின்‌ உச்சிக்குழி விழுந்த இடம்‌. பைரவர்‌ - பீமலோசனர்‌. 


குறிப்பு: பைரவரை வழிபடாமல்‌ பீடசக்தியை வழிபடுவதில்‌ பயனில்லை. 


““பீடநிர்மயா'' - நூலில்‌ காணும்‌ 51 சக்தி பீடங்கள்‌” 


1. காஞ்சிபுரம்‌ : இது ஸ்ரீசக்கர பீடம்‌. தேவியின்‌ எலும்புகள்‌ இங்கு வீழ்ந்ததாகக்‌ கூறுவர்‌. 
2. மதுரை : இது மந்த்ரிணி பீடம்‌. 

3. திருஆனைக்கா : இது வராகி பீடம்‌. 

4. திருக்குற்றாலம்‌ = இது பராசக்தி பீடம்‌. 

5. திருவாரூர்‌ 3 இது கமலை பீடம்‌ - காமகலா பீடம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 

6. கன்னியாகுமரி : இது தேவியின்‌ பிருஷ்ட பாகம்‌ விழுந்த இடம்‌. 

7. அம்பத்தூர்‌ 


சென்னைக்கருகிலுள்ள வைஷ்ணவி ஆலயம்‌. சக்திபீட வரிசையில்‌ ஐம்பத்தோரூர்‌ 
என்பதே அம்பத்தூர்‌ என மருவியதாகக்‌ கூறுவர்‌, 


8. கோகர்ணம்‌ 


வலது காது விழுந்த இடம்‌. பரசுராம க்ஷேத்திரம்‌. தேவியின்‌ திருநாமம்‌ பத்ரகாணிகை. 


9. ஸ்ரீசைலம்‌ இடது காது விழுந்த இடம்‌. சிறந்த சிவத்தலம்‌. அம்பிகையின்‌ திருநாமம்‌ பிரமராம்பாள்‌. 
மாதவி பீடம்‌, | 
| 
10. பூரி நாபி விழுந்த இடம்‌. உத்கலம்‌ எனப்படும்‌ ஒரிசா மாநிலத்தில்‌ உள்ளது. பைரவ பீடம்‌. 
தேவியின்‌ திருநாமம்‌ விமலை. 


ஆகாரம்‌:- இந்து கலைக்களஞ்சியம்‌, 0 


தாகுதி-5, வெளியீடு - இந்து சம SS के ்‌ : 
இல்லை 5007 டு - இந்து சமய கலாசார அலுவல்கள்‌, திணைக்களம்‌, கொழும்பு - 


119 


यु] क अक ¥ y 
ASE ட. ம ee : है ia Re 


ae Set: ४६ 


Sia AMS Soi See 3 > ९: 


த 


அத்‌ 
ta 


ஸ்ரீஅன்னபூரணி, 


காசி. 


Dente HBA 


16 


al, 
12. 


13. 


14. 
15, 
16. 
Whe 
18. 
19. 


20. 
Ents 
22 
23. 


24. 


25. 
26. 
டு 


28. 


29: 
30. 
31. 
32. 
33. 
34. 
35. 
36. 
ர. 
38. 
39. 
40. 


சிருங்கேரி 
கோலாப்பூர்‌ 


அரசூர்‌ 


ஜலந்தரா 
துவாராவாட்‌ 
பிரபாசா 
பராகத்‌ 
சிம்லா 


மானசரோவர்‌ 


காஷ்மீரம்‌ 
நேபாளம்‌ 
ஜுவாலாமுகி 
சுகந்தா 


வாரணாசி (காசி) 


நைமிசாரண்யம்‌ 
குருக்ஷேத்திரம்‌ 
பிரயாகை 


உஜ்ஜயினி 


பிருந்தாவனம்‌ 
அத்தினாபுரம்‌ 
கன்னியாகுப்ஜம்‌ 
புஷ்கரம்‌ 
கேதாரம்‌ 
பத்ரை 
உருத்திரகோடி 
சாளக்ராமம்‌ 
மலயாசலம்‌ 
தேவிகா தடம்‌ 
சஹஸ்திராக்ஷம்‌ 


வராக சைலம்‌ 


121 


மைசூர்‌ மாநிலத்தில்‌ உள்ளது. தேவி சாரதையாகத்‌ திகழ்கின்றாள்‌. 
கண்கள்‌ விழுந்த இடம்‌. அன்னை மகா இலக்குமியாக விளங்குகின்றாள்‌. 


தனம்‌ விழுந்த இடம்‌. ஆபூமலைக்கு அருகில்‌ உள்ளது. இங்கு சிலாவடிவில்‌ இல்லாமல்‌ 
அம்பிகை யந்திர வடிவில்‌ அம்பிகா என்ற திருநாமத்துடன்‌ விளங்குகின்றாள்‌. 


தனம்‌ விழுந்த இடம்‌. தேவியின்‌ திருநாமம்‌ திரிபுரமாலினி. 

குஜராத்‌ மாநிலத்தில்‌ உள்ளது. 

திருவயிறு விழுந்த இடம்‌. இதனை சோமதத்தலம்‌ என்றுங்‌ கூறுவர்‌. 
இக்குன்றின்‌ அமைப்பே காளியா யந்திர உருவில்‌ உள்ளது. 
தேவியின்‌ திருநாமம்‌ சியாமளா. இதுவே திரிந்து சிம்லாவாயிற்று. 


இது ஒரு தடாகம்‌. தலை விழுந்த இடம்‌. இமயத்தில்‌ உள்ளது. அம்பிகை தாட்சாயணி. 
குமுதா பிடம்‌. 


கழுத்து விழுந்த இடம்‌. அம்பிகையின்‌ திருநாமம்‌ மகாமாயை. 

முழங்கால்‌ விழுந்த இடம்‌. இங்குள்ள அஷ்ட மாத்ருகைகளின்‌ ஆலயம்‌ புகழ்மிக்கது. 
நாக்கு விழுந்த இடம்‌. 

மூக்கு விழுந்த இடம்‌. இமயமலைச்‌ சரிவில்‌ உள்ள தலம்‌. 


காதுக்‌ குண்டலம்‌ விழுந்த இடம்‌. இது மணிகர்ணிகை பீடம்‌. தேவியின்‌ திருநாமம்‌ 
விசாலாக்ஷி, 


அம்பிகை இலிங்க தாரிணியாகத்‌ திகழ்கின்றாள்‌. 
முழங்கை விழுந்த இடம்‌. 
கை விரல்கள்‌ விழுந்த இடம்‌. லலிதா பீடம்‌. 


இங்கு தேவி மங்கள சண்டிகையாக விளங்குகின்றாள்‌. மகாகவி காளிதாசனுக்கு அருள்‌ 
நல்கியவள்‌. 


கூந்தல்‌ விழுந்த இடம்‌. இராதா பீடம்‌. 

இங்கு அம்பிகையின்‌ திருநாமம்‌ ஜெயந்தி. ஜயந்தி பீடம்‌. 
கெளரிபீடம்‌. அம்பிகையின்‌ திருநாமம்‌ கெளரி. 
அன்னையின்‌ திருநாமம்‌ புருஹுதை. புருஹுதா பீடம்‌. 
சன்மார்க்கதாயினி பீடம்‌. | 
பத்ரேஸ்வரி பீடம்‌. 

உருத்ராணி பீடம்‌. 

மஹாதேவி பீடம்‌. 

தேவியின்‌ திருநாமம்‌ கல்யாணி. ரம்பா பீடம்‌. 

நந்தினி பீடம்‌. 

உத்பலாக்ஷி பீடம்‌. 


ஜயா பீடம்‌. 


41. இரண்யாக்ஷம்‌ 
42, திரிகூட பர்வதம்‌ 
43. சஃயபர்வதம்‌ 
44. வைத்தியநாதம்‌ 
45. மகாகாளம்‌ 

46. விந்தியபர்வதம்‌ 
47. வேதமுகம்‌ 

48. ஹேமகூடம்‌ 
49. அமர கண்டம்‌ 
50. கல்கத்தா 

51. காமரூபம்‌ 


மகோத்பலா பீடம்‌. 

உருத்திர சுந்தரீ பீடம்‌. 

ஏகவீரா பீடம்‌. 

ஆரோக்யா பீடம்‌. 

மஹேஸ்வரி பீடம்‌. 

நிதம்பை பீடம்‌ 

காயத்ரீபீடம்‌. 

மன்மதா பீடம்‌. 

சண்டிகா பீடம்‌. 

கால்‌ விரல்கள்‌ விழுந்த இடம்‌. அன்னை காளிகாதேவியாக அருள்‌ பாலிக்கின்றாள்‌ 


உபஸ்தம்‌ விழுந்த இடம்‌. இத்தலம்‌ அஸ்ஸாமில்‌ உள்ளது. காமாக்யா என்பது 
அம்பிகையின்‌ திருநாமம்‌. 


64 சக்தி பீடங்கள்‌ 


கொல்லாபுரத்தில்‌ 
மாதுபுரத்தில்‌ 
துளஜாபுரத்தில்‌ 
சப்தசிருங்கத்தில்‌ 
பிராமரி பீடத்தில்‌ 
ஸ்ரீரக்ததந்திகையில்‌ 
விந்தியாசலத்தில்‌ 
காஞ்சியில்‌ 
விமலையில்‌ 
ஸ்ரீசந்திரலையில்‌ 
நேபாளத்தில்‌ 
மதுரையில்‌ 
வேதாரண்யத்தில்‌ 
மஹாசலத்தில்‌ 
சீனாவில்‌ 
வைத்தியநாதத்தில்‌ 
வேதாரண்யத்தில்‌ 
மணித்தீபத்தில்‌ 
திரிபுரத்தில்‌ 
புஷ்கரத்தில்‌ 


இலக்குமி பீடம்‌ 
ரேணுகாபீடம்‌ 
துளஜாபீடம்‌. 
சப்தசிருங்கபீடம்‌. 
ஜூவாலாமுகிபீடம்‌. 
சாகம்பரி. 
துர்க்கைபீடம்‌. 
விந்தியாசலபீடம்‌. 
அன்னபூரணி பீடம்‌. 
பீமாதேவி பீடம்‌ 
கெளசிகி பீடம்‌. 
நீலாம்பரி பீடம்‌. 
சாம்புநதேசுவரி பீடம்‌ 
இரகசிய காளி பீடம்‌ 
மீனாட்சி பீடம்‌. 
சுந்தரி பீடம்‌, 
நீலசரசுவதி பீடம்‌. 
வகலை பீடம்‌, 
ஏகாம்பர பீடம்‌ 
புவனேசுவரி பீடம்‌. 
திரிபுரபைரவீ பீடம்‌ 
காயத்திரீபீடம்‌. 


123 


ஸ்ரீபிரம்மராம்பாள்‌, ஸ்ரீசைலம்‌. 


ஸ்ரீஅம்பிகை கேதாரீஸ்வரரை வழிபடல்‌ 


டமு லு Gy) Py Py DS) My லி ம்‌ ந டம்‌ மம நம்‌ பம்‌ ம. மய மு உட்‌ பய மு SS 
உற உம ௮௦ ஃம. 0௩௨ மல 4 9 0 + ७ ७४5०७ 


35. 


பு இ. ப. ப 


126 


108 சக்தி பீடங்கள்‌ 


காசி 
நைமிசாரண்யம்‌ 
பிரயாகை 
கந்தமாதனம்‌ 


மானசரம்‌ 


தென்திசையில்‌ விஷ்வகாமா - 


வடதிசையில்‌ விஷ்வகாமா 


கோமந்தம்‌ 
மந்தரம்‌ 
சயித்திரரதம்‌ 
அஸ்தினாபுரம்‌ 
கான்யகுப்ஜம்‌ 
மலையாசலம்‌ 
ஏகாம்பரபீடம்‌ 
விஷ்வம்‌ 
புஷ்பகரம்‌ 
கேதாரம்‌ 


இமயகிரி (பின்னால்‌) 


கோகாணம்‌ 
பில்வபத்திரிகை 
பவானி 
ஸ்ரீசைலம்‌ 
பத்திரை 

வராக சைலம்‌ 
கமலாலயம்‌ 
ருத்ரகோடி 
காலஞ்சரம்‌ 
சாளக்கிராமம்‌ 
சிவலிங்கம்‌ 
மாகோட்டை 
மாயாபுரி 
சந்தானம்‌ 

கயை 
புருஷோத்தமம்‌ 
சகஸ்ராக்ஷம்‌ 
இரண்யாக்ஷம்‌ 
விபாசா 
புண்டரவர்த்தனம்‌ 


சுபாருசுவம்‌ 


விசாலாட்சி 
லிங்கதூரணி 
லலிதை 
காமுகீ 

குமுதா 

பகவதி 

பூரணி 

கோமதி 
காமசாரணி 
மதோத்கடை 
ஜயந்தி 

Gen 

ரம்பை 
கீர்த்திமதி 
விஷ்வேஷ்வரீ 
புருஹுதை 
சன்மார்க்கதாயினி 
மந்தை 
பத்திரகாணிகா 
பில்வகை 
ஸ்தானேஷ்வரி 
மாதவீ 
பத்திரேஷ்வரி 
ஐயை 

கமலை 
ருத்திராணி 
காளி 
மகாதேவி 
ஜலப்பிரபை 
மகுடேஷ்வரி 
குமாரி 
லலிதாம்பிகை 
மங்களாம்பிகை 
விமலை 
உத்பலாக்ஷி 
மகோத்பலை 
அமோகாக்ஷீ 
பாடலீ 
நாராயணீ 


40. 


41. 


42. 


43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
Sal. 
52. 
53. 
54. 
55. 
56. 
of. 
58. 
59. 
60, 
61. 
62. 
63. 
64, 
65. 
66. 
61. 
68. 
69. 
70. 
Tals 
12. 
TS: 
74. 
7S. 
76. 
TAI 
78. 
79, 
80. 


மகாலிங்கம்‌ 
திரிகூடபர்வதம்‌ 
விபுலம்‌ 
மலையாசலம்‌ 
சஹ்யபர்வதம்‌ 
அரிச்சந்திரம்‌ 
ராமதீர்த்தம்‌ 
யமுனா 
கோடிதீர்த்தம்‌ 
மாதவ வனம்‌ 
கோதாவரி 
கங்காத்வாரம்‌ 
சிவகுண்டம்‌ 
தேவிகா தடம்‌ 
துவாரகை 
பிருந்தாவனம்‌ 
மதுரை 
பாதாளம்‌ 
சித்ரகூடம்‌ 
விந்தியம்‌ 
கரவீரம்‌ 
விநாயக்ஷேத்ரம்‌ 
வைத்யநாதம்‌ 
மகாகளம்‌ 
உஷ்ணதாத்தம்‌ 
விந்தியபர்வதம்‌ 
மாண்டவியம்‌ 
மகேஷ்வரபுரம்‌ 
சகலண்டம்‌ 
அமரகண்டம்‌ 
சோமேஷ்வரம்‌ 


பிரபாசம்‌ 


ஸரஸ்வதிநதி தடம்‌ 


மகாலயம்‌ 
மயோஷ்ணியம்‌ 
கிருதசெளக்யம்‌ 
கார்த்திகை 
உற்பலாவர்த்தம்‌ 
சோணசங்கமம்‌ 
சித்தவனம்‌ 
பாதாஷ்மம்‌ 


127 


கபிலை 
ருத்ரசுந்தரி 
விபுலாதேவீ 
கல்யாணி 
ஏகவீரை 
சந்திரிகை 
ரமணா 
மிருகாவதி 
கோடவி 
சுகந்தை 
திரிசந்தி 
ரதப்பிரியை 
சுபானந்தை 
நந்தினீ 
ருக்மணீ 
ராதை | 
தேவகீ 
பரமேஸ்வரி 
சீதா 
விந்தியாதி 
மகாலெட்சுமி 
உமாதேவீ 
ஆக்ரோயை 
மகேஷ்வரி 
உபயாம்பிகை 
நிகம்பை 
மாண்டவீ 
ஸ்வாஹா 
பிரசண்டை 
சண்டிகை 
வராரோகை 
புஷ்கராவதீ 
தேவமாதை 


மகாபாகை 


பிங்களேஷ்வ ரீ 


சிம்மிகை 
அதிசங்கரீ 
லோலாதேவீ 
சுபத்திரை 
லக்ஷ்மி 


அனங்கை 


81. 
82. 
83. 
84. 
85. 
86. 
87. 
88. 
89. 
90. 
One 
Sa 
93. 
94. 
95: 
96. 
Sif: 
98. 
99. 


100. 
101. 
102. 
103. 
104. 
105. 
106. 
107. 
108. 


ஜாலந்தரம்‌ 
கிஷ்கிந்தா 
தேவதாருவனம்‌ 
காஷ்மீர மண்டலம்‌ 
ஹிமாத்திரி 
கபாலமோசனம்‌ 
காயாரோகணம்‌ 
சங்கோத்தரம்‌ 
பிண்டாரகக்ஷேத்ரம்‌ 
சந்திரபாகநதி 
அச்சோதயம்‌ 
வேணீ நதி 

பத்ரீ 

உத்தரகிரி 
குசத்தீபம்‌ 
ஏமகூடம்‌ 

குமுதம்‌ 

அஷ்வம்‌ 
குபேராலயம்‌ 
தேவமுகம்‌ 
சிவசந்நிதி 
தேவலோகம்‌ 
பிரமன்முகம்‌ 
சூரியபிம்பம்‌ | 
சப்தமாதர்களில்‌' 
பதிவிரதைகளில்‌ 
அழகான ஸ்தி ரீகளில்‌ 


சர்வ சரீரிகளுடைய சித்தத்தில்‌ - 


128 


விஷ்வமகி 

தாரை 

யஷ்பிர்மேதா 
பீமாதேவீ 
துஷ்டிவிஷ்வேஷ்வரீ 
சுத்தி 

மாதாதேவீ 

தரா 


திருதி 
கலாதேவீ 


சிவதாரணீ 

அமுதை 

உரசீ 

ஓளஷதை 

குசோதை 

மன்மதை 

சத்தியவாதினி 

வந்தினி 

நதி 

காயத்ரி 

பார்வதி 

இந்திராணி 

சரஸ்வதி 

பிரபை 

வைஷ்ணவீ 

அருந்ததி 

திலோத்தமை 

“சத்தி?” - “பிரமகலை”? என்றும்‌, “தேவீ” 
என்றும்‌ பெயர்‌ பெற்று விளங்குகிறாள்‌. 


அடவ 


129 


10. தேனீ 


உத்தரகாமிகாகமம்‌ - 40ஆம்‌ படலம்‌ 


தேவ்யா: ஸம்ஸ்தாபனம்‌ வக்ஷ்யே தல்லகூண புருஒஸ்மரன்‌:/ 
சிலாதித்ரவ்ய மாபாத்ய தை: குர்யாத்‌ ப்ரதிமாம்‌ தத: 


சதுர்புஜா த்ரிநேத்ர காஸுப்ரஸன்னா ஏகவக்த்ரகா! 
துகூல வஸநா தேவீ கரண்ட மகுடான்‌ விதா 


வரதாபய ஸம்யுக்தா பாசாங்குச கரான்விதா! 
துவி புஜா வா த்விநேத்ரா வாப்ரலம்‌ பிதகரான்விதா!! 


பத்ம ஹஸ்தா அதிசாந்தா ௪ ஸாதேவீ கனகப்ரபா! 
சுகோத்‌ பலகரா வாபி சூல பாச கராபி வா! 


யதேஷ்டாஸ்த்ராபி வா சங்க FET ஹஸ்தா துஷ்டி புஜா! 
தம்ஷ்ட்ரா கரால வதனா பஞ்சாஸ்யா தசதோர்‌ யதா டி 


தேவோக்தாஸ்த்ராஸநாவாபி தேவாலிங்கன தத்பரா! 
தேவோருஸம்ஸ்திதா வாபி ஸ்தாநகா ஆஸ.நஸம்யுதாப (6) 


HDL வாமபாதா வாலம்பிதா அபர பாதக! 
தேவன்‌ ஸஹிதா வாஅபிகேவலா அபிவா!! (Gz) 


ச்யாமா ச்வேதா அதவரக்தா சாதக இச்சாரூபத:। 
Ger ஆகாரயுதா வா அபித்விபங்கீ ஸஹிதா அதவர!! [87 


ஏவம்‌ தேவீ ப்ரகர்த்தவ்யா தஸ்யா: சம்ஜ்ஞா த்விதா மதா! 
மநோர்மநீதி கெளரீதி லக்ஷய பேதம்‌ து ஈ அயோ: [9] 


மூர்த்தி: ஸாதாசிவீ யத்ரகல்ப்யதே தத்த கல்பிதா! 
ததா மநோச்மநீ ஸம்க்ஞாம்‌ லபதே விப்ரஸ்ததமா:॥! [107 


boss மூர்த்யாதீ பேதேஷு கெளர்யாக்ய ஸமச்நுதோ [0.1/2] 


தேவியை நிறுவும்‌ முறையைச்‌ சொல்வோம்‌ (தேவீ) 


இம்முறையை மனதில்‌ வைத்து மக்கள்‌ உரிய கல்‌ முதலிய பொருள்களைச்‌ சேகரித்து உரிய வகையில்‌ சிலையை 
அமைக்க. (1) 
நாற்கரங்கள்‌, முக்கண்ணி, ஒரு முகத்தள்‌, வெண்பட்டுடையாள்‌, கரண்ட மகுடங்‌ கொண்டாள்‌, தேவீ என 
அறியப்படுவாள்‌. (2) 
17 


வரத அபயம்‌ கொண்டாள்‌, (மேற்கரங்களில்‌) பாசாங்குசம்‌ கொண்டாள்‌. (8) 


130 


மற்றோர்‌ வகை 


இருகரம்‌, இரு கண்கள்‌, தொங்கும்‌ ஒரு கரம்‌ (இடக்கரம்‌) கொண்டாள்‌. 


வலக்கரம்‌ தாமரைமொட்டு ஏந்தி நின்றாள்‌. அமைதி தவழ்‌ முகத்தினள்‌. பொன்னென ஒளிர்மேனி கொண்டாள்‌. 
(அல்லது) கிளியோடு கூடிய குவளை மலர்‌ ஏந்தியவள்‌. (அல்லது) சூலபாசமேந்தியவள்‌. (4) 


(அல்லது) தான்‌ விரும்பிய படைகளைத்‌ தாங்கியவள்‌ (அல்லது), தாமரை, கிளி, சூலம்‌, பாசம்‌, சங்கு, சக்கரம்‌ 
கொண்ட ஆறு கரத்தள்‌; (அல்லது) கோரைப்‌ பல்லும்‌ சீறும்‌ முகமும்‌ கொண்டாள்‌; ஐம்முகமும்‌ பத்து கரமும்‌ உரிய 
ஆயுதங்களும்‌ கொண்டாள்‌. (5) 


இறைவனுக்குரிய சில ஆசனங்களில்‌ அமாந்தாள்‌, இறைவன்‌ அணைத்த நாயகி, இறைவன்‌ மடியில்‌ அமர்ந்தாள்‌, 
இணைந்து நின்றாள்‌. ஓராசனத்து சமஆசனம்‌ கொண்டாள்‌. (6) 


(பொதுவாக) இடதுபாதம்‌ தொங்க அமரும்‌ கோலம்‌ (சிலசமயங்களில்‌) வலது பாதம்‌ தொங்க அமர்கோலம்‌. 
இறைவனோடு கூடியும்‌, தனித்தும்‌ அமர்கோலம்‌ கொள்வாள்‌. (7) 


சாதகன்‌ உளத்தில்‌ அமைத்த (உயிராவணம்‌ செய்வகையால்‌) கருநிறத்தாள்‌; (பசிய நிறத்தாள) வெண்ணிறத்தாள்‌ 
அல்லது செந்நிறத்தாள்‌ (என வருவாள்‌). நிமிர்ந்த நன்நடையும்‌ நேர்கொண்ட பார்வையளாய்‌ வருவாள்‌ அல்லது தவிபங்கீ 
(இரு வளைவுகள்‌ கொண்ட மேனி) எனவும்‌ வருவாள்‌. (8) 


இவ்வாறு உருவாக்கப்படும்‌ தேவி இருவகைக்‌ குறியீடுகளைக்‌ கொள்வாள்‌. மநோந்மனி எனவும்‌ கெளரி எனவும்‌ 
உரைக்கப்படுவாள்‌. எனினும்‌ உயிர்மையில்‌ பேதம்‌ இல்லை. (9) 


சதாசிவ மூர்த்தியின்‌ துணையாய்‌ வருகையில்‌ மநோந்மனி எனத்‌ திருநாமம்‌ ஏற்பாள்‌. மற்ற மூர்த்தி பேதங்களோடு 
துணை எனக்‌ கற்பிக்கப்படுகையில்‌ கெளரீ என உணர்‌ பொருளாவாள்‌. (16) 


அந்தண்‌ சீலர்காள்‌! இதனை உணர்க. (10.1 /2) 


சுப்ரபேதாகமம்‌ - 43ஆம்‌ படலம்‌ 


துவி புஜாம்‌ ச்யாமவர்ணாம்து ஸர்வாபரண பூஷிதாம்‌/ 
தட்சிணே ௪ உத்பலம்‌ க்ராஹ்யம்‌ 
வாம ஹஸ்தம்‌ ப்ராஸரயேத்‌!! [17 


க்ரீடம்‌ வா கரண்டாக்யம்‌ தங்கபிந பயோதரம்‌! 
கெளரீ ரூபம்‌ இதம்‌ வித்தி........... [இ] 


_ இளந்தளிர்ப்பசிய நிறத்தினள்‌, நல்லணி அனைத்தும்‌ கொண்டாள்‌, இரு கரம்‌ கொண்டவள்‌. வலக்கரத்தில்‌ 
நெய்தல்‌ மலரும்‌ தொங்கும்‌ இடக்கரமும்‌ கொண்டவள்‌. (1) 


கரண்ட மகுடம்‌ கொண்டாள்‌; பெருநலமாமுலையாள்‌. இவ்வாறு கெளரியின்‌ (தேவீ) திருவுருவைக்‌ கொள்க. 
11, wenn 
பூரவகாரணாகமம்‌ - 12ஆம்‌ படலம்‌ 


தீவி புஜா ச த்ரிநேத்ரா ௪ கிஞ்சித்‌ ப்ரஹஸிதா௩நர! 
கரண்ட மகுடோபேதா சர்வாபரண பூஷிதரா! (i) 


131 


ஓ 
] 
கட பி 4 
A ட க 
2 2 || 5 | 
ONES 2 E 
ப்‌ SD ழ்‌ 8 
ண்‌ ய்யா 
(மி. இ) 
| 


| 


'தேவி-(வரைகோட்டுப்படம்‌) 


133 


துகூலவஸநோ பேதா ஸர்வாய AI PBDI 
SET கடகம்‌ ஹஸ்தம்‌ வாமஹஸ்தம்‌ ப்ரலம்பிதம்‌!! mean 2 


5M பாஹு காத்விநேத்ரா ௪ ச்யாமாபா கமலேட்சணா! 
தட்சிணே சோத்பலம்‌ ஹஸ்தே வாம ஹஸ்தம்‌// (30) 


பவான்யாக்ருதி ரேவம்‌ ஸ்யாத்‌ [4] 


கரண்டமகுடம்‌ கொண்டவள்‌. அனைத்தணியும்‌ தரித்தவள்‌. இருகரம்‌ கொண்ட முக்கண்ணி. மலர்‌ முகந்தாங்கிய 
குறுநகையாள்‌. 


க வெண்பட்டுடையாள்‌, அளவின்‌ வடிவாள்‌, வலக்கரம்‌ கடகம்‌ தாங்கும்‌, தொங்கிடும்‌ இடக்கரம்‌ சிறுத்த 
இடையோடு பருத்தத்‌ தொடையும்‌ கொள்செப்பிளமுலையாள்‌. இருகரமும்‌ இருமுகிழ்‌ கண்ணி, தாமரை நோக்கம்‌, 


பசுந்தளிர்‌ மேனி. வலக்கை நெய்தல்‌ மலர்‌ தாங்கும்‌, இடக்கரம்‌ தொங்கிட நின்றாள்‌. பவாநியின்‌ உருவை இவ்விதம்‌ 
கொள்க. : 


12. தூர்கீகா ( சதுர்புஜ தூர்க்கா ) 
அம்சுமத்பேதாகமம்‌ - 40ஆவது படலம்‌ 


சதுர்ப்புஜா த்ரிநேத்ராச ஸாத்யாத்‌ ச்யாயநிபா வரா! 
ஸெளம்யா Serb பரோ பேதா பீநோரு BFS ஸ்தா! 


கரண்ட மகுடோ பேதா சர்வாபரண பூஜிதா! 
அபயம்‌ தட்சிணம்‌ ஹஸ்தம்‌ கடகம்‌ வாமஹஸ்தம்‌!! 


பரஹஸ்தே து ஸவ்யேத சக்ரம்‌ வாமே து சங்கத்ருக்‌! 
ஸமபாதஸ்திதா சைவ பத்ம பீடோபரி ஸ்திதா!! 


நாகேந்த்ரேண MFG பத்வா ரக்த கஞ்சுக தாரி! 
ஏவம்‌ துர்‌[க்‌]கா ஸமாக்யாதா. ४ व [47 


நாற்கரங்கள்‌ கொண்ட துர்க்கையானவள்‌ சிறந்த பசுந்தளிர்‌ நிறத்தாள்‌. மஞ்சள்‌ பட்டணிந்து அமைதி தவழ்‌ 
முகங்கொண்டாள்‌. பருத்த மார்புகள்‌, அதற்கேற்ற பெருந்தொடைகள்‌; பின்னுறும்‌ மேடுகள்‌ அசைந்திட வருவாள்‌. 
பேரழகணிகள்‌ கொண்டு கரண்ட மகுடம்‌ தாங்கி, வலக்கை அ பயமும்‌, இடக்கை வரத முத்திரையும்‌ (கடகம்‌) தாங்கிட 
எதிர்வருவாள்‌. மேல்‌ வலக்கரம்‌ சக்கரம்‌ தாங்கும்‌, மேலிடக்கரம்‌ சங்கம்‌ தாங்கும்‌. நேர்‌ நின்ற திருவடிகள்‌ பத்மத்தினை 
பீடமாகக்‌ கொள்ளும்‌. அரவரசன்‌ சிவந்த சட்டையின்மீதமர்‌ அணியாவாள்‌. இவ்வாறு துர்க்கையின்‌ திருவுரு விவரிக்கப்‌ 
பட்டது. 


சுப்ரபேதாகமம்‌ - 64ஆம்‌ படலம்‌ 


ஆதி FEES: சமுத்பூதா விஷ்ணு ப்ராணாநுஜா சுபா! 
சங்க சக்ரதரா தேவீ தது: ஸாயக தாரிகா! 


கட்க கேடக ஸமாயுக்தா கூல பாச சமந்விதா! 
சதுர்‌[ப்‌]புஜாம்‌ வாகுர்‌ வீத ஸர்வாபரண பூவிதாம்‌!! 


134 


ச்யாமவர்ணாம்‌ சுவதனாம்‌ மஹிஷஸ்ய சிர: ஸ்திதாம்‌! 
A : ame = 5 3 
ஸிம்ஹா ரூடாம்‌ ச வாகுர்யாத்‌ பத்மரஸ௩ ஸமாகதாம்‌!! ESI) 


1 i ந்தாள்‌ \ ற்றும்‌ த௩ i கம்‌, சக்கரம்‌, வில்‌, அம்பு தாங்கும்‌ 
ஆதிசக்தியின்‌ கூறாய்‌ வெளிவந்தாள்‌. திருமால்‌ போற்றும்‌ தங்கையானாள்‌. சங்க ர 


5 டர. ES தர்‌. ல! 
1 1 ளொடு f ந்தும்‌ வினாள்‌. சர்வாபரண பூஷி 
எமது அன்னையானாள்‌. வாளொடு கேடயம்‌, சூலம்‌, பாசம்‌ கரங்களில்‌ ஏந்தும்‌ திரு 


நாற்க)தீதள்‌! செந்தளிர்‌ பசுமையானாள்‌! 


விஷ்ணு தர்மோத்தரம்‌ 


சக்திம்‌ பாணம்‌ ததா சூலம்‌ கட்கம்‌ சக்ரம்‌ ௪ தட்சிணேோ 
சந்த்ர பிம்பம்‌ அதோவாமே கேடம்‌ ஊர்த்வம்‌ கபாலகம்‌!! [1 


சூலம்‌ சக்ரம்‌ ௪ பிப்ராணாசிம்ஹா ரூடாச திக்புஜா! 
gor தேவீ ஸமத்திஷ்டா துர்க்கா gil காப ஹார்ணா! [Fo 


௫ ௨௫ ५ 

வலமதில்‌ - சத்தி, அம்பு, சூலம்‌, குறுவாள்‌ இவை கொள்க. இடமதில்‌ - சந்திரன்‌, கேடயம்‌ மேலும்‌ கபாலம்‌ 

; ह ள்‌ HTS : ‘ fa 

தம்மொடு குலம்‌ சக்கரம்‌ இவை தாங்கிய கையள்‌. சிம்மவாஹினி! நாற்றிசைபரந்தாள்‌. இவ்வாறு அமைந்த தேவீ 
துர்க்கங்களை (கோட்டைகளை) ஒடுக்கும்‌ துர்க்கையாவாள்‌. 


பூர்வகாரணாகமம்‌ - 12ஆம்‌ படலம்‌ 


லலாட லோசநம்‌ தஸ்யா: திலகம்‌ ௪ சிகாமணி: 
சசிகண்ட கிரீடம்‌ வா மகுடம்‌ ஸகரண்டகம்‌ ad} 


ஸநக்ர குண்டலம்‌ ரத்நமண்டநம்‌ கர்ணமண்டனம்‌! 
கர்ண வதம்ஸகா கர்ண குளிகா மரநிகாந்விதம்‌!! (Me) 


சதுர்‌[ ப்‌]புஜ ஸமாயுக்தாம்‌ அஷ்டாயிர்தோர்பிர்‌ அந்விதாம்‌! 
சூலம்‌ கட்கம்‌ சரம்‌ சக்ரம்‌ தக்நிணேஷு FEY a) 


யாச கேடக சார்ங்கஸ்ச சங்கம்‌ வாம கரேஷுவா! 
சதுர்புஜம்‌ ௪ வாமே து சங்கம்‌ வரதஹ்ஸ்தகம்‌!! (4) 


சக்ரம்‌ சாபயஹஸ்தஞ்‌ ச தட்சிணே து சமாயுதா! 


தீவி நேத்ரா லெளம்ய வதநா மஹிஷஸ்ய கிர: MST a] 
துர்க்காயாஸ்‌ த்வாக்ருதிர்ஹ்யேவம்‌........... (5: 1/2] 


La துர்க்கையின்‌ உருவமைப்பை இவ்வாறு உருவகிக்க. நெற்றிக்‌ கண்ணில்‌ அவளின்‌ திலகமும்‌, நெற்றிச்‌ சுட்டியும்‌ 
'சங்கதிர்‌ வீசும்‌, இரத்தினங்கள்‌ இழைத்த விசித்திர உருவங்கொள்‌, காதணிகள்‌, சிறுகாதணிகள்‌; கர்ண சூளிகை; 
பாலிகையோடு கூடிய அணிகள்‌. (2) 


| நாற்கரமும்‌ எண்டோளும்‌ கொண்டாள்‌. சூலம்‌, குறுவாள்‌, அம்பு, சக்கரம்‌, பாசம்‌, கேடயம்‌, சாரங்கம்‌, சங்கு, வரதம்‌, 
அபயம்‌ ஆகியவற்றை உரிய வகையில்‌ தன்‌ கரங்களில்‌ கொண்டாள்‌: (3,4) ட்‌ 


இரு மலர்க்கண்ணி; மகிழ்முகவதனி; மகிடன்‌ தலையில்‌ திருவடி வைத்தாள்‌ (எனக்கொள்க). 


136 


15, தூர்க்கா ஸ்தானம்‌ 
(அஜிதாகமத்தில்‌) 


['दुगास्थापतविधिः?] 
| oe ay सर्व सुरोत्त 
दुर्गायाः स्यापनं वक्ष्ये तदृस्पत्तिएुरस्सरम्‌ | तन्मन्त्रं च समासेन ir मम 
[दुरो பர்வத : ie 

पुरा कालीति सा दिश मया रहसि मानिनी । Ri बरो महं प्रयुक्तं निर्दितं எண்‌ ॥२॥ 
ம सान्लवनैथापि' டடம समम्‌ | easyer महावर्षं गहमिच्छास्यहेयवरत्‌ ॥३॥ 
इत्युक्तोऽहं “எள वर्ण எட ae THA UAT ॥४॥ 
तपस्तेपे ततस्तस्या उमायाः कमलासनः | Maga ஈரா वर्ण eae ie 
तदा बल्लाभ्यवोचत्तां 'यदि ஏன்டா शोभने | ஊன ன்னர்‌ | ६ ॥ 


वर्ण எண்ணான त्वच्छवत्या परया युताम्‌ | विक्रमां हरिणा देवीं कौशिकीं எ விய 
च्‌ ॥। 
| 


इत्युक्ता सा तदा देवी என तदघात्करे । என்னி च ate च engi எண்‌ च | 
5 16, ae शकी oo i இப ay El {> nad = ॥ 
PSA A RUA सर्वसङ्गणां जयकाङ्क्षया । सा எர “कौशिकी चण्डी "भवानी வின்‌ 
[ண்ண] 
னன்‌ प्रोक्ता என்‌ तस्या ददामि ते” । पञ्चमस्य तीयं எவன 


१३॥ 
‘rae च ततश्चोक्तं शलहसताप्द ततः | चतुर््यन्तं meat धीमहीति पहं ततः ॥ १७ ॥ 
तन्नो हर्गेत्यथोच्यार्य प्रचोदयाचदनस्तरय | गायद्रीयं வி malar எனக ॥१५॥ 
एवं मन्त्रा; ससुदिश।। 
ferrari) 
प्रतिष्ठाविधिरुच्यते | लिङ्गस्थापनयोग्येषु स्थावेष्दपि feed ॥ १६ ॥ 
ग्रमादावषि चोक्तेष aire: प्रकस्पयेत्‌ | प्रासादं TE ततः eat ஏனல்‌ gona ॥ 
‘ahead पञ्चिमद्वार पूर्वद्वारं ணாள | 
[मण्टपः*] 
तदग्रे मण्डपं GUTTA | १८ ॥ 
तर वेधास्तु परितः इण्डानि परिकल्पवेत्‌ | आशासु sects fg வா்‌ மய 
योन्याकाराणि छुण्डानि qd च रीश्चशक्रयोः | मध्यस्याचे எண तटपश्य हु पूय ॥ 
संस्कारादि प्रयुज्ञीत; 


Ref: MMA by rene mo PT அவை - Published by - French Indology, Pondicherry. 


(27 


1) 


ws SS SESS ISL 


EHR eee 


NED 


YA) 


IY 
i 
இ 


ca 


ees 


ப 


ADT 


Ki 


२ 
9) 
EEE Ce 


கை, 
ட்‌ 


रे 


ம்‌ 


ட்ட 


யதி 


eG) 
ul 


யல 


Mee 


மிகு து 


कि 
MBN 
மப 


வதை 


2 


தும்‌ 


= 


SP 


இருது! 
2 


7 कल का ROU 


द 
னு 


ab 


la 


138 

[प्रधानाछये विशेषः] 
gaa तु विशेषोऽयं छथ्यतेज्य ATT: | எவர்‌ பின்வ च வ்‌ 
मृगेन्द्रं वाहनं तस्या अग्रतः परिकल्पयेत्‌ । परितोऽष्टातिमास्तस्स 


अग्रे अधि समारभ्य ज्येष्ठां भूमि तथैच च | TE च मोहिं 
नियतिं च faafa च எனன पूर्ववत्सुधी। | करुशेष्वधिवाहाय வரண 


+ है| 


என்‌ च महापीठे खापथेसूतनासणम्‌ | मन्त्रन्यासोसरे काले எற்ற டும்‌ ॥ 
[नित्योत्सबः] 
எண்ணான कारे परिवारश्च पूजयेत्‌ | என்னா 


[मि होत्सव ] 


आधिव्याधिविभिईक 
1 


ன்‌ உளான்‌ [கேரட்‌] எட்டின்‌ 


les 


fern? gees || 


அஷ்டா தசபுஜ மகாலெட்சுமி துர்க்கா தேவீ 
| தருமபுரம்‌ 


139 


முல 


140 


Gos Qucegna 


“ஒழு 


aims Lures) 


மய 


144 


76. காத்யாயனி 
(சில்பரத்ன ஸம்யோஜிதா) 


வக்ஷ்யே காத்யாயனிம்‌ தேவீம்‌ சிவ நாராயண ஸமகந்விதாம்‌ 
பாஹுர்‌ தசபிர்யுக்தாம்‌ ஜடா மகுட மண்டிதரம்‌!! 


லோசந்த்ரய ஸிம்யுக்தாம்‌ அர்த்தேந்து க்ருதசேகராம்‌! 
அதஸீஷ்ப ஸங்காஸாம்‌ இந்தீவரதலேக்ஷணாம்‌!! 


பீநொந்நதகுசாம்‌ போஜாம்‌ தநுமத்யேன சோபிதாம்‌! 
த்ரிபாங்கிஸ்தான ஸம்ஸ்தானாம்‌ மஹிஷாஸுர மர்த்திநீம்‌!! 


த்ரிகுலம்‌ தட்சிணை கட்கம்‌ சக்திதம்‌ சக்ரதராம்‌ ததா! 
அதிஜ்யம்‌ கார்முகம்‌ வாமே பாசமங்குச கேடகம்‌!! 


கண்டாம்‌ பரசும்சாபிதார யந்தீம்‌ ஸமாலிகேத்‌! 
அதஸ்தாத்‌ மஹிஷம்‌ சாஸ்யாக்‌ சின்னம்‌ க்ரீவம்‌ ஆலிகேது! 


சின்னஸ்தானேை சமுத்பன்னம்‌ கட்ககேடக தாரிணம்‌! 
ஹ்ருதி சூலேன நிர்‌[ ப்‌ பின்னம்‌ ருதிராருண விக்ரகம்‌! 


ப்ரபத்தம்‌ நாகபாசேன ப்ருகுடீ பீஷணேட்சணம்‌! 
நாபே ரூர்த்வம்‌ விறிஷ்க்ராந்தம்தாநவம்‌ தாருணம்லிகேது!! 


தட்சிணம்‌ சரணம்‌ சிம்ஹப்ருஷ்ட ப்ரதிஷ்டிதம்‌! 
உத்துங்கம்‌ அஞ்சிதம்‌ வாமம்‌ மஹிஷஸ்யோபரிஸ்திதம்‌!! fs) 


சிவநாரணர்களின்‌ அம்சங்கொண்டு உதித்த காத்யாயினின்‌ உருவமைதி சொல்வேன்‌. பத்துக்கரமுடைய தேவி! 
சடைமுடியாள்‌! முக்கண்ணி! இளம்பிறையணிவாள்‌! (பாதிமதி முடியிற்‌ © காண்டாள்‌). மாதுளம்பூ நிறத்தாள்‌! நெய்தல்‌ 
இதழ்க்‌ கண்மலர்‌ கொண்டாள்‌! பென்னம்‌ பெரிய நகில்கள்‌! சிற்றிடை கொண்டாள்‌! மூன்று வளைவுகள்‌ கொண்டதோர்‌ 
மேனி! மகிடன்‌ அகந்தை ஒடுக்குவாள்‌! மூவிலைச்‌ சூலம்‌ வலத்தே குறுவாள்‌; சக்கரம்‌ நாணேற்றிய வில்லொடு இடமதில்‌ 
பாசாங்குசமொடு கேடயம்‌! மணியொடு பரசு ஏந்திட அமைக்க! திருவடியின்‌ கீழ்‌ மகிடனை அமைக்க. பாதி எழுந்த மகிடன்‌ 
- வாளும்‌ கேடயம்‌ கையில்‌ கொண்டான்‌; மார்பிற்‌ சூலம்‌ பொத்து நிற்க! குருதி கொப்பளிக்கும்‌ செந்நிற மேனி! நாகபாசம்‌ 
கட்டி வீழ்த்திடும்‌! புருவநெரிய விழி பிதுங்கிய நோக்கு! நாபியிலிருந்து வெளியேறும்‌ செந்தீ நாக்கு! திமிர்த்ததோர்‌ தானவ 
மேனி அமைக்க! அன்னையின்‌ கருணை உருவாம்‌ வலத்‌ திருவடி சிங்க முதுகில்‌ ஊன்றி நிற்கும்‌! சற்றே தாழ்த்திய இடது 
திருவடி தானவன்‌ தலைமேல்‌ ஊன்றி நிற்கும்‌! காத்யாயனியின்‌ உருவிது கொள்க! 


17. காகியாயனி தேவீ 
(மயதீபிகை) 


காத்யாயன்யா: ப்ரவக்ஷயாமிரூபம்‌ தசபுஜம்‌ ததா! 
த்ரயாணாமபி தேவாநாம்‌ அநுகாராதநுகாரிணீம்‌!! 


ஜடாஜட ஸமாயுக்தாம்‌ அர்த்தேந்து க்ருதலட்சணாம்‌! 
லோசநத்ரய ஸம்யுக்தாம்‌ பூர்ணேந்து சத்ருசா ந நாம்‌॥! 


142 


அதஸ்புஷ்ப ஸங்காசாம்‌ ஸுப்ரதிஷ்டாம்‌ ஸுலோசநாம்‌! 
நவயெளவந ஸம்பந்நாம்‌ ஸர்வாபரண பூஷிதாம்‌!! 


ஸுகாரு தர்சநாம்‌ தத்வத்‌ பீநொந்நத பயோதராம்‌। 
த்ரிபங்கிஸ்தா௩ ஸம்ஸ்தாநாம்‌ மஹிஷாஸுர மர்த்திநீம்‌!! 


த்ரீசூலம்‌ தட்சிணே தத்யாத்‌ கட்கம்‌ சக்ரம்‌ ததைவச! 
தீக்ஷ்ணபாணம்‌ ததாசக்திம்‌ வாமதோ விதிபோததா! 


கேடகம்‌ பூர்ணயாத்ரம்‌ [ பானபாத்ரம்‌? ] ச பாசம்‌ அங்குச மேவச! 
கண்டாம்‌ F பரசும்‌ சாபி சாமரம்‌ ஸந்நிவே சயேத்‌!! 


அதஸ்தந்மஹிஷம்‌ வித்யாத்‌ விசிரஸ்கம்‌ ப்ரதர்சயேத்‌। 
சிரஸ்சேதோத்‌ பவம்‌ தத்வத்தாநவம்‌ கட்கபாணிகம்‌!! 


ஹ்ருதி சூலேந நிர்ப்பின்னம்‌ நிர்யதந்த்‌ விபூவணம்‌/ 
ரக்தரக்தீக்ருதாங்கம்ச ரக்த விஸ்தாரிதேக்ஷணம்‌!! 


வேஷ்டிதம்‌ நாகபாசேந ப்ருகுடீ பீஜணாநநம்‌! 
ஸபாசவாம ஹஸ்தேந த்ருத கேசஞ்ச துர்‌[ க்‌ ]கயா!! (9) 


வக்த்ருதிர வக்த்ரம்ச தேவ்யா: சிம்ஹம்‌ ப்ரதர்சயேத்‌! [9.1/2] 


தசபுஜ காத்யாயநி உருவைச்‌ சொல்வோம்‌. முப்பெருந்‌ தேவர்க்கும்‌ உயிர்ப்பாய்‌ நின்று உதவும்‌ அன்னை அவள்‌! 
எடுத்துக்கட்டிய கூந்தல்‌! பாதிமதி அணிந்தாள்‌! முக்கண்ணி! முழுமதி முகத்தாள்‌! மாதுளம்பூ நிறத்தாள்‌! நிலைத்து நிற்கும்‌ 
அழகிய மலர்க்கண்ணாள்‌! மாறா இளமையாள்‌! சர்வாபரண பூஷிதை! கண்கவர்‌ கன்னி! செங்கலசம்‌ முலையாள்‌! 
பெண்மைக்‌ கிலக்கணமாம்‌ மூவளைவுகளை ஏற்றாள்‌! மஹிஷாஸுரமர்த்திநீ! வலமும்‌ இடமுமாய்‌ நிற்கும்‌ கரங்களில்‌ - 
முத்தலைச்சூலம்‌; கட்கம்‌; சக்கரம்‌; கூரிய பாணம்‌; சக்தி; கேடகம்‌ பூர்ண பாத்ரம்‌ (பானபாத்ரம்‌ எனக்‌ கொள்வது சிறப்‌ 
பாகும்‌); பாசம்‌; அங்குசம்‌; கண்டா (மணி); பரசு; சாமரம்‌; என்பன கொள்க. திருவடிகளின்‌ கீழ்‌ மஹிஷனைக்‌ கொள்க. 
சிரமின்றி அமைக்க. சேதித்த சிரத்துடன்‌ கத்தியும்‌ கேடயமும்‌ கொண்ட கைகளுடன்‌ பாதி எழுந்த நிலையில்‌ அமைக்க. 
இதயத்தில்‌ ஊன்றிய சூலத்தால்‌ கொப்புளித்தெழும்‌ குருதியால்‌ சிவந்த உடலுடன்‌ கவசம்‌ இல்லா உடலுடன்‌ அமைக்க. 
சிவந்த விரிந்த கண்களுடன்‌ வெட்டுண்ட தலையினை அமைக்க. நாகபாசத்தால்‌ கட்டப்பட்டதும்‌, நெரித்த புருவமுடன்‌ 
அச்சுறுத்தும்‌ கண்களும்‌ கொண்டு தலைமுடியால்‌ தன்‌ இடக்கையில்‌ கொண்டவளாக அமைக்க. வாயிலிருந்து இரத்தம்‌. 
வெளிவருவதாக சிம்மத்தினை அமைக்க. | 


18. காதீயாயனீஸ்வருய்ம்‌ 


(ரூபமண்டனம்‌) 


காத்யாயனீம்‌ ததோ வக்ஷ்யே தசஹஸ்தாம்‌ மகாபுஜாம்‌! 
தேஜ: ப்ரதாபதா; நித்யம்‌ ந்ருபாணாம்‌ சுக்போதிநீ!! 


தீரிபங்கிஸ்தாந ஸம்ஸ்தாநா; மஹிஷாஸுர மர்த்திநி! 
தக்ஷத்ரி சூலம்‌ கட்கம்‌ ௪ சக்ரம்‌ பாணம்ச சக்திகாம்‌!! 
|| 


கேடகம்‌ பூர்ணசாம்ச பாஸமங்குச மேவச! 
கண்டா ௪ வாமதோ வூத்ய தத்ய மூர்த்தஜ கரெளா! 


| 


143 


்‌ அதஸ்தாத்‌ மஹிஷம்‌ தத்‌ வத்‌ விசிரஸ்கம்‌ ப்ரதர்சயேத்‌! 
சிரஸ்சேதோத்பவம்‌ தத்வத்‌ தாநவம்‌ கட்க பாணிநம்‌!! [47 


ஹ்ருதி சூலேந நிர்ப்பின்னம்‌ நிர்யதந்த்ராதி பூஜிதாம்‌! 
ரக்த ரக்தீ க்ருதாங்கம்‌ F ரக்தவிஷ்‌ பாரிதேக்ஷணம்‌!! [ea] 


தேவ்யாஸ்து தக்ஷிணம்பாதம்‌ ஸமம்‌ ஸிம்ஹோபரிஸ்திதம்‌। 
கிஞ்சித்‌ ஊர்த்வம்‌ ததாவாமம்‌ அங்குஷ்டம்‌ மஹிஷோபரி!! (6) 


பத்துக்‌ கரங்களும்‌ பெருந்தோள்களும்‌ கொண்ட காத்யாயனியின்‌ உருவமைதி சொல்வேன்‌. அரசர்கட்கு என்றும்‌ 
கீர்த்தியும்‌ வீரமும்‌ தருபவள்‌; நல்லறம்‌ போதிப்பவள்‌. உரிய இடங்களில்‌ மூவளைவுகள்‌ கொண்டாள்‌. மகிடனைக்‌ 
கொன்றவள்‌. வலத்தில்‌ முத்தலைச்‌ சூலம்‌; வாள்‌; சக்கரம்‌; பாணம்‌; சக்தி கொண்டாள்‌. கேடகம்‌ பூட்டியவில்‌; பாசம்‌; 
அங்குசம்‌; மணி; இடமாகவும்‌ - தைத்யனின்‌ சிரத்தை அரிந்தவள்‌; காலடியில்‌ மஹிஷனை சிரமற்றவனாகக்‌ கொள்க. 
சிரமற்ற முண்டம்‌ பாதி எழுந்த நிலையில்‌ வாளேந்திய நிலையிலும்‌ கொள்க. சூலத்தால்‌ மார்பு பிளக்கப்பட்ட நிலையில்‌ 
உள்ளுறுப்புகள்‌ வெளிவந்த நிலையில்‌ அமைக்க. குருதி பரந்த நிலையில்‌ ரத்தச்‌ சிவப்பொடு கூடிய கண்களுடன்‌ உள்ள 
மஹிஷன்‌ சிரம்‌ பிடித்தாள்‌! வலப்பாதத்தை சிம்மத்தின்‌ மேலும்‌ சிறிதுயர்ந்த இடக்காற்‌ பெருவிரல்‌ மஹிஷன்‌ சிரத்திலும்‌ 


வைத்தாள்‌! என உருவைச்‌ செய்து அமைக்க. 


19. சண்டிகா தேனீ 
(விஷ்ணு தர்மோத்தரம்‌) 


நிகத்யதேஹ்யதோசண்‌டீ ஹேமாபா ஸா ஸுரூபிணீம்‌! 
த்ரிநேத்ரா யெளவனஸ்தாச கருத்தா சோர்த்வம்‌ ஸ்திதா மதா I) 


க்ருசமத்யா விசாலாட்சீ சாரு பீந பரியாதரா! 
ஏகவக்த்ரா துஸுக்ரீவா பாஹுர்‌ விம்சதி சம்யுதா!! (2) 


சூலாஸி சங்க சக்ராணி பாண சக்தி பவீனபி! 
அபயம்‌ டமருஞ்சைவ சத்ரிகாம்‌ தட்சிணேகரோ <9) 


ஊர்த்வாதிக்ரமயோகே௩ பிப்ரதிஸா ஸதா சுபா! 
நாகம்‌ பாசம்‌ ததாகேடம்‌ குடாராங்குச கார்முகாம்‌!! [4] 


கண்டா த்வஜ கதா ஆதர்சம்‌ முத்கரம்‌ வாம ஏவச! 
தததோ மஹிஷஸ்‌ சின்ன மூர்த்தா பதிதமஸ்தக:॥1! Ge) 


சாஸ்த்தோத்யுத கர: MEL: ததக்ரிவா சம்பவ: புமான்‌! 
கூலபின்னோ வமத்‌ ரக்தோஸ்ரூமூர்த்தஜேக்ஷண:।! (6) 


ஸிம்ஹேன காத்ய மானஸ்ச பாசபத்தோ கலே ப்ருசம்‌/ 


யாம்யாங்க்ரியாக்ராந்த சிம்ஹாச சவ்யாங்க்ரியாலிடகாசுரே!! ன 
சண்டி சாத்யத சஸ்த்ரேயம்‌ ௪ அஸேஷ பரிபூரணி (7 12) 


பொன்னிறத்தாள்‌! பேரழகி! ஆகிய சண்டிகையின்‌ உருவமைதி சொல்வேன்‌. முக்கண்ணி! மாளா இளமையாள்‌! 
கோபமுடையாள்‌! நம்‌ சிரமேல்‌ நின்றாள்‌! மெல்லிடையாள்‌! ஒரு மதிமுகத்தாள்‌! பெருங்கண்ணி! அழகு மாமுலையாள்‌! 


144 


அளவான கழுத்தும்‌ இருபது கரங்களும்‌ உடையாள்‌. சூலம்‌; கதிர்க்கத்தி; சங்கம்‌, சக்ரம்‌, பாணம்‌, சக்தி முதவியனவுக்‌ 
அபயம்‌, உடுக்கை; குடை முதலியனவும்‌ முறையே கொள்வாள்‌. நாகம்‌ பாசம்‌ கேடயம்‌ கோடரி; அங்குசவில்‌; ஆகியனவும்‌ 
ஏந்துவாள்‌. மணி; கொடி; கதை; ஆடி; சம்மட்டி; இடமும்‌ கொள்வாள்‌. மஹிஷனை வெட்டுண்ட தலையானாயும்‌ வீழ்ந்த 
மண்டையனாயும்‌ கொள்க. ஆயுதத்தொடு மேனோக்கி நின்ற கையன்‌. சூலம்‌ பிளந்த இடத்தில்‌ பீ! நிடும்‌ ரத்த ஊற்று மேல்‌ 
நோக்கி எழுதலைக்‌ கொள்க. அது சிம்மத்தால்‌ உறிஞ்சுதலைக்‌ கொள்க. வலப்பெருவிரல்‌ சிம்மத்தின்‌ முதுகிலும்‌ இடப்‌ 
பெருவிரல்‌ அசுரன்‌ மார்பிலும்‌ ஊன்றி நிற்பனவாய்க்‌ கொள்க. ஆயுதங்களால்‌ ஊறுபடாத இந்த சண்டிகை எங்கும்‌ நீக்கமற 


நிறைந்தவள்‌. 


20. சண்டு.கா தேனீ 


(ரூபமண்டனம்‌) 


கோதாஸநாத்‌ பவேத்‌ கெளரி லீலயா ஹம்ஸவாஹனா! 
ஸிம்ஹாரூடா பவேத்‌ துர்‌[க்‌]கா மாதர: ஸ்வஸ்வவாகநா:॥! 


சண்டிகா FHT ரூபா ச பிங்ககேசா க்ருசோதரி 
ரக்தாட்சீ மக்ன நேத்ராச நிர்மாம்ஸா விக்ருதா நந 


வ்யாக்ரசர்ம பரீதானா புஜங்காபரண பூஜிதா! 
கபால மாலிநீ க்ருஷ்ணாசவாரூடா பயாவஹா!! [3] 


SIO, கேடகம்‌, கட்கம்‌; FH: பாசாங்குசே; சர:! 
குகரோ; sili ப்‌ பணம்‌; கண்டா; சங்கசக்ரம்‌; கதா; பவி; If 4] 


துண்டோ முத்கர இத்யேதை: யதோஸ்தான்‌ ஆயுதைர்யுதா! 
பாஹுஜஷோசச சம்யுக்தா சண்ட முண்ட விகாதிநீ! (ES) 


ஹம்ஸ வாஹினியாய்‌ தன்‌ லீலையால்‌ கோதையாய்‌ கெளரி வருகையில்‌ சண்டிகையாய்‌ வருவாள்‌. சிம்ம ஊர்தி 
கொள்‌ துர்க்கையானாள்‌. (மற்ற) தாயர்கள்‌ அவரவர்தம்‌ ஊர்தியில்‌ வருவர்‌. சண்டிகை வளைந்த உடலும்‌, பொன்னிற 
முடியும்‌, ஒட்டிய வயிறும்‌ உடையாள்‌. குழிவிழுந்த சிவந்த கண்ணாள்‌. தசைப்பற்றில்லா உடல்‌; கூம்பிய முகத்தாள்‌. 
புலித்தோல்‌ உடையாள்‌. பாம்புகளே அணிகள்‌; கபாலங்களாலான மாலைகள்‌; கருமைநிறம்‌; சவமே ஆஸநம்‌; அச்சுறுத்தும்‌ 
தோற்றம்‌. த்ரிசூலம்‌; கேடயம்‌; குறுவாள்‌; வில்‌, பாசம்‌; அங்குசம்‌, அம்பு; குகரம்‌ (வளைதடி) ஆடி; மணி; சங்கு; சக்கரம்‌; 
கதை; பவி (முட்கம்பு). தண்டம்‌ சம்மட்டி; ஆகிய படைகளை உரிய வகையில்‌ ஏந்தினாள்‌; பதினாறு தோளுடையாள்‌. 
சண்ட முன்டரைக்‌ கொன்றாள்‌. 


21. சண்ட்காப்ரதிஹாரா (சண்டு.பரின்‌ ஏவலர்கள்‌) 


(ரூபமண்டனம்‌) 


சண்டிகாயா; ப்ரதீஹாரான்‌ கதயிஷ்யாமி அநுக்ரமாத்‌! 
வேதால;; கரடகஸ்சைவ; பிங்காட்சோ ப்ருகுடிஸ்ததா!! 


தூம்ரக:; கங்கதஸ்சைவ; ரக்தாட்சம்ச சுலோசந:। 
SHR proc விகடாஸ்யா: ஸஸ்புரத்‌ த்ருசன உத்பலா:!! 


பபராம்‌ க்ருஷ்ணதேஹாஸ்ச ரக்தாஸ்ச ஸஃமஹாபலா:! 
IQS சைவகட்வாங்கம்‌ ஊர்த்வம்‌ டமரு தண்டகெளா! 


145 


வேதாலஸ்துஸமாக்யாத:; அபசவ்யே கரட: 5:1 
அபயம்‌ கட்க கேடம்ச தண்டம்‌ பிங்கலலோசன:!! [47 


தர்ஜநீ சத்ரிசூலம்ச கட்வாங்கம்‌ தண்ட ஏவச! 
ரக்தாட்சோ நாம பேதேந வாமே தட்சேத்ரிலோசனா!! 
திக்த்வாரபட்ச யுக்மேச ப்ரசஸ்தா விக்நநாசகா:।! £5] 


சண்டிகையின்‌ ஏவலர்களை முறையாற்‌ கூறுவேன்‌. வேதாளன்‌, கரடகன்‌, பிங்காட்சன்‌, அதன்பின்‌ ப்ருகுடி. 
தூம்ரகன்‌, கங்கதனொடு, ரக்தாக்ஷன்‌, சுலோசனன்‌. தம்ஷ்ட்ரானன்‌, விகடாஸ்யன்‌, ஸஸ்புரத்த்ருசன்‌, உத்பலன்‌. சாந்தனைய 
கருமேனியர்‌, செங்கண்ணர்‌, பெரும்வலி படைத்தோர்‌; பிரம்பு, கட்வாங்கம்‌, டமரு (உடுக்கை), தண்டம்‌ தாங்கியோர்‌. 
வேதாலன்‌ வலத்தும்‌ கரடகன்‌ இடத்தும்‌ இடங்கொள்‌ படைகள்‌. அபயம்‌, கடகம்‌, கேடயம்‌, தண்டம்‌. பிங்கலோசனன்‌, 
தர்ச்சனி, த்ரிசூலம்‌, கட்வாங்கம்‌, தண்டம்‌ கொள்வான்‌. ரக்தாட்சனும்‌ த்ரிலோசனனும்‌ இடம்‌ வலமாய்‌ அவற்றைக்‌ கொள்வர்‌. 
அவ்வத்‌ திசைவாயில்களில்‌ நின்று இடையூறகற்றி நிற்பர்‌. 


22. நவதுூர்க்கைகள்‌ 
(பவிஷ்ய புராணம்‌ மற்றும்‌ ஸ்கந்த யாமளம்‌) 


நவபத்மாந்விதே ஸ்தானே பூஜ்யா: துர்க்கா: ஸ்வமூர்த்தித! 
ஆதெள மத்யே ததேந்த்ராதெள நவ தத்வாக்ஷரை: FONSI டி 


அல்டாதசபுஜா ஏகாதுபீநவட்‌ சோருஹாருஹா! 
ஸர்வாலங்கார ஸம்யுக்தா ஸர்வசித்திப்‌ பிதாயினி! (2) 


மூர்த்தஜம்‌ கேடகம்‌ கண்டாம்‌ ஆதர்சம்‌ தர்ஜநீ, தநு:! 
Sug டமருகம்‌ பாசம்‌. பிப்ரதி வாமபாணி!! ey} 


சக்தி (PSST சூலாநி வஜ்ரம்‌ சங்கம்‌ அதாங்குசம்‌! 
சலாகாம்‌ மார்‌[க்‌]கண சக்ரம்‌ ததாநா தட்சிணை: கரை:।! (4) 


ஜயமிச்சதீபி: இத்யேதா: பூஜனீயா மஹாத்மபி:! 

ஸேஷா: ஷோடச ஹஸ்தாஸ்ச ஸலாகாம்‌ மார்‌[ க்‌] கணம்விநர!! (Gag) 
ருத்ர சண்டா சண்டோக்ரா ப்ரசண்டாச சண்டா சண்ட நாயிகா! 

சண்டா சண்டவதீ சைவசண்டரூபா அதி சண்டிகா [6] 


நவமீச உக்ர சண்டாச மத்யஸ்தாவந்ஹி சந்நிபா! 
ரோசனாபாருணா க்ருஷ்ணா நீலா சுக்லா ௪ தூம்ரிகா! னி 


பீதாச பாண்டுராக்னோயா: ஆலீடஸ்தா: ஹரிஸ்திதா:। 
மஹிஷஸ்தா: ஸஸரத்ரீகா: தைத்யமூர்த்த ஜமுஷ்டிகா:!! [8] 


பத்மாக்ருதி: அதஸ்தாப்ய: இத்யுக்தம்‌ ஸ்கந்தயாமலே! [8.1/2] 
ஒன்பது தாமரைகள்‌ கூடிய இடத்தில்‌ துர்க்கைகள்‌ தத்தம்‌ உருவங்களுடன்‌ பூசிக்கப்படுதல்‌ வேண்டும்‌. நடுவிலும்‌ 


சுற்றிலும்‌ உள்ள தாமரைகளில்‌ நவதத்வாக்ஷர ரூபங்களில்‌ முறையே பூசிக்க. முதலில்‌ அஷ்டாதசபுஜா - பென்னம்‌ பெரிய 
முலையாள்‌; அடுத்து ஸர்வாலங்காரத்தொடு கூடிய ஸர்வசித்திப்ரதாயினி தலைக்கட்டு; கேடயம்‌; மணி, ஆடி, பிரம்பு, 


146 


வில்‌, கொடி, உடுக்கை, பாசம்‌. அழகிய கரங்களில்‌ மேலும்‌ சக்தி, சம்மட்டி, சூலம்‌, வச்சிரம்‌, சங்கு, அங்குசம்‌, சலாகை, 
வழிகாட்டும்‌ சக்கரம்‌ தாங்கியவள்‌. வெற்றி விரும்பும்‌ உபாஸகர்களால்‌ இவர்கள்‌ இவ்வாறு பூசிக்கத்‌ தகுந்தவர்கள்‌. மற்றை 
யோரும்‌ பதினாறு கரங்களுடையராயும்‌ சலாகை, வழிகாட்டும்‌ சக்கரம்‌ ஆகியவை இன்றியும்‌ கொள்க. ருத்ர சண்டா, 
சண்டோக்ரா, ப்ரசண்டா, சண்டா, சண்டநாயிகா, சண்டா, சண்டவதீ, உக்ரசண்டா என்பாரைக்‌ கொள்க. அக்னி மத்தியில்‌ 
ஒளிர்பவர்கள்‌. ரோசனா (இளம்‌ சிவப்பு), பாருணா (வெண்ணிறத்தள்‌); க்ருஷ்ணா (கருநிறத்தள்‌); நீலா (நீலநிறத்தள்‌) 
சுகலா, தூம்ரிகா (புகை நிறத்தள்‌); பீதா (மஞ்சள்‌ நிறத்தள்‌); பாண்டுரா (பழுப்பு வெள்ளை); என அறிக. சிங்க வாகனம்‌, 
எருமைத்தலை; தாமரைப்‌ பொகுட்டு; பல்வகைத்‌ தானவர்‌ தலைகளில்‌ நின்றவர்கள்‌. தாமரை மொட்டென நின்றவர்கள்‌ 
எனக்‌ கொள்க. 


147 


23. ம்காகாணீபிரகிஷ்ட.ு தி 


(ரெளரவோத்தர ஆகமம்‌) 


` महाकालीप्रतिष्ठाबिधिः 


अथ என்‌ विशेषेण कालिकास्थापनं परम्‌। 


[ प्रतिष्ठाकालः | 


उत्तरायणकाले तु श्रुक्लपक्षे शुभे दिने॥१॥ 
शुभवारादिभिर्दुक्ते प्रतिष्ठां - सम्यगाचरेत्‌ । 


[ अड्कुरापंणम्‌ | 


प्रतिष्ठादिवसात्पूर्वे ‘frag என 'पञ्चमे ॥२॥ 
अझ्कुराण्यर्पये्डीसान्‌ पूर्वोदतविधिना सह। 


[ रत्नत्यासः ] 


"मण्डपं समलंकृत्य எண்னை स्थण्डिलं कुरु ॥३॥ 
footed: परिस्तीरयं लाजैः पुष्पैः परिस्तरेत्‌। 
तन्मध्ये எள்‌ नवकोष्ठःसमायुते uxt 
ணின்‌ எணானி ‘aed तु महेश्वरोस्‌ | 
महानीलं तु कौमारी मौक्तिकं वैष्णवी तथा॥५॥ 
स्फटिकं எண்னை. पुष्यरागं ' सहेन्द्रिका। 
ள்‌ च கார்‌ காண்‌ विष्नेश्वरस्तंथा பவ 
“साणिवयं ஏ सहाशास्ता इत्येतान्स्थापयेत्वसात्‌ । 
प्रतिमां तन्न னை सांनिध्यं கானி: படி 


[ नयनोन्मीलनं प्रतिमाशुद्धि्च | 


எண gaa तु नेत्रमोक्षणमाचरेत्‌। | 
“gueq स्थण्डिलं कृत्वा अष्टद्रोगेइच fof: Well 
तन्मध्ये नलिनं लिख्य साष्टपत्रं எண்னை | 

qi “न्यस्य எனி, "देव्यास्तु प्राङमुखं Fe ॥९॥ 
* हेमसूची ` प्रहाराभ्यां  पक्ष्मरेखां समालिखेत्‌ । 
सितमण्डलमालिख्य *\दृष्टिमण्डलमाछिलेत्‌ ॥१०॥ 
ज्योतिमंण्डलकं “aye लेखयेत्‌ | 
கணனி : संपूज्योद्वास्य शिल्पिनम्‌ ॥११॥ 
“ag हिरण्यदूर्वाभिः “मध्वाज्ये च प्रदापयेत्‌ । 
सौवर्णमुत्तमं நின்‌ “मृण्मयं चाधमं भवेत्‌ ॥१२॥ 
पात्रं घृतेन `संपूर्यं घृत“सुक्तेन दर्शयेत्‌ । 

“ஒர்‌ गौयेंनुमन्त्रेण எனை भूसुरान्‌ ॥१३॥ 
अध्रक्छन्नपेट' सावज्य दर्षणादि” प्रदर्शयेत्‌ । 
पञ्चमृत्पञ्चगव्येन स्तापयेच्छक्तिमन्त्रतः ॥१४॥ 


[ ग्रामश्रदक्षिणम्‌ ] 


गामग्रदक्षिणं कुर्यात्सर्वालंकारशोभिताम्‌। 

“संधां संधौ प्रयत्सेन माहिषादिर्वाल क्षिपेत्‌ ॥१५॥ 

शुद्धतोयेन संस्नाप्य गन्घपुष्पाक्षतादिभिः। 

ஊக்க? संभूषयेत्ततः॥ १६॥ 
HATA: ] 


ततो जलाइयं प्राण्य तीरे सभलेःः छुरु। 

स्यण्डिलं कारयेत्तत्र देवीं तस्योपरि न्यसेत्‌ ॥१७॥ 
नवयस्त्रेण संवेष्ट्य लम्बकूचंसमन्वितर 1 
*कप्ठदध्तजले चंद “aut छत्वातिसुन्दराम्‌ ॥१८॥ 
चतुर्यात्रसमायुदतां ˆ दर्भमालासमन्वितास्‌ | 

"प्रतिमां ्ञाययेन्मध्ये प्राकृशिरइचोध्दंवक्‍त्रकम ॥१९॥ 
अभितः aware) `'सत्तत्रान्तापिधानकान्‌ | 

गन्धोदक हिरण्यादिरत्दयसन्रान्सक्चंक्रान्‌ ॥२०॥ 
स्थापयित्वा sata “எண்ணி: समचंयेत्‌ | 
எலிக்‌ दा याभं यामार्धमेद वा ॥२१॥ 


[ भण्डपकल्पनम्‌ ] ` 


प्रासादस्याग्रतः कुर्यान्मण्डपं चतुरश्षकम्‌ | 
என்னன ननहस्ताष्टहस्तकम्‌ ॥२२॥ 
वितानष्दजसंयुकत श्रुतिहारसमन्वितम्‌ | 


[ मण्डपे बेदिकाकुण्डकल्पनम्‌ | 


मण्डपं तु त्रिधा इत्वा मध्यभागे तु वेदिकाम्‌ ॥२३॥ 
ee ணன்‌ दर्पणोदरसंनिभाम्‌ । 

कुण्डानि परितः कुर्याद्‌ दिग्विदिक्षु समाचरेत्‌ ॥२४॥ 
योन्याकाराणि Fst स्वदिक्षु प्रकल्पयेत्‌ | 

Save हस्तप्रविस्तारं संयुतं मेखर्ादिभिः WRU 
युगा।ग्नवेदसयुक्तमब्जं कुण्डेषु वर्जयेत्‌ । 
मण्डपस्योत्तरे WE EAGT ततः कुरु ॥२६॥ 


௩ 


[ मण्डपसंस्कारालंकारौ ] 


गोमयालेपनं “कृत्वा ईर्याच्छिल्पिदिसरजनम्‌ । 
मण्डपं पजयेत्पचादष्टदिक्ष^ ध्वजानि च॥२७॥ 
वितातदर्भमाछाभि: संयुदेतं ` साध्टमङ्करूम्‌॥ 
என்கை. मुबतादामंः प्रलम्बितम्‌ ॥२८॥ 


ஆதாரம்‌: ரெளரவோத்தர ஆகமம்‌ - பதிப்பு: பிரெஞ்ச்‌ இன்டாலஜி, பாண்டிச்சேரி. 


149 


“MURS COG ‘yous gr 


150 


on 


17 
| 


( 


அமக 


‘euseul 


151 


24, ம்காகாளீ 


(காரணாகமத்தில்‌) 


ஸாபின்னாஞ்சன ஸங்காசா தம்ஷ்ட்ராங்கித வரானனா! 
விசாலலோச நா நாரீ பபூவ தநுமதயமாா C17 


கட்க பாத்ர சிர: கேடை: அலங்க்ருத FHL 
கபதஹாரம்‌ சிரஸா பிப்ராணாஹி ஸிரஸ்ஸ்ரஜாம்‌!! [220] 


ளி வாரி இறைத்த கருமை என மிளிர்வாள்‌; கோரைப்பற்கள்‌ மிளிர நின்றாள்‌; விசாலாட்சி; சிற்றிடையாள்‌; வாள்‌: 
பாத்திரம்‌; (வெட்டப்பட்ட) சிரம்‌; கேடயம்‌; கொண்ட நாற்கரத்தாள்‌; கபாலமாலையைச்சிரத்தில்‌ தாங்கினாள்‌. (எனவணங்குக), 


25, அம்பா 
(விஷ்ணு தர்மோத்தரம்‌) 
அம்பா குமுதவர்ணாபா பாசாப்ஜா பீதி பாத்ரிணீ 


செவ்வல்லி நிறத்தாள்‌; பாசம்‌, தாமரை, அபயம்‌, கபாலம்‌ கொண்டாள்‌. 


26. அம்பிகா 


(லட்சண சமுச்சயம்‌) 


ஸிம்ஹாரூடாம்பிகா த்ரயட்சாபூவிதா தர்ப்பணோ த்வஹா! 
வாமபுஜே தர்ப்பணோத்வஹா தக்ஷிணே வரயுக்தா யதுக்தம்‌!! C1) 


தகஷிணேதுகரே ப்ரோக்தா வரஸ்ஸாதாரணாஸ்ஸதா! 
கட்க கேடதராத்வாப்யாம்‌ கர்த்தவ்யா ௪ சதுர்ப்புஜா!! (R28) 


அம்பிகை சிம்மத்தை ஊர்பவள்‌. முக்கண்ணி. பல்வகை அணிகள்‌ கொண்டாள்‌. இடக்கரத்தில்‌ ஆடி கொண்டாள்‌. 
வலக்கரத்தில்‌ வரமுத்திரை; இயல்பாம்‌ வகை வாள்‌, கேடயம்‌ இவை கொண்ட நாற்கரத்தாள்‌ எனக்‌ கொள்க. 


27. மங்கலா 
(தேவிபுராணம்‌) 


ஸிம்ஹாஸந:ஸ்திதா தேவீ ஜடாமகுட மண்டிதா! 
ஸூலாட்ச சூத்ரதராச வரதா பய FTUS GSI 


தர்ப்பணம்‌ ஸர கேடம்ச கட்க சந்த்ரதுராஸிவா! 
ஸுரூபா லட்சணோ பேதா ஸுஸ்தனீ FTG EMT 


ஸர்வாபரண பூஷாங்கீ ஸர்வஸோப ஸமந்விதா! 


ஸிம்மவாஹினியான மங்கலாதேவி ஜடாமகுடம்‌ கொண்டவள்‌. சூலம்‌, அட்சமணி மாலை, வரதம்‌, அபயம்‌, சாபம்‌ 
(வில்‌) தரித்தவள்‌. ஆடி, அம்பு, கேடயம்‌, குறுவாள்‌, சந்திரன்‌ தமை ஏந்திய சிவை. அழகன்னை. பெண்மைக்குரிய 


152 


இலக்கணமுழுதும்‌ கொண்டாள்‌. அழகுமாமுலை அன்னை. புன்னகை அரசி. அனைத்து அணிகளையும்‌ உரியவாறு 
அணிந்தாள்‌. அழகின்‌ திரண்ட உருவானாள்‌. 
28. சர்வமங்கலா 
(விஷ்ணுதர்மோத்தரம்‌) 
சதுர்பாஹு: ப்ரகர்த்தவ்யா ஸிம்ஹஸ்தா சர்வமங்கலா! 


அட்சசூத்ரம்‌ கஜம்‌ தட்சே சூலகுண்டீதரோத்தரோ! தி 


சிம்மவாகினியாம்‌ சர்வமங்கலை - அக்கமாலை, இனிப்புப்‌ பண்டம்‌, வலத்தும்‌; இடத்தில்‌ சூலமும்‌ குண்டிகையும்‌ 
ஏந்தி நாற்கரத்தளாய்‌ வருவாள்‌. i 


29. Glaonif 
(விஷ்ணு தர்மோத்தரம்‌) 


குமாரிகா ரூபாத்‌ யாயமநா மஹேஸ்வரை:। 
வரதாபயஹஸ்தா ஸா த்விபுஜா ஸ்ரோயஸே ஸதா 


அட்சசூத்ர பயே பத்மம்‌ தஸ்யாதஸ்ச கமண்டலு:! 
கெளர்யாமூர்த்தி: சதுர்ப்பாஹு கர்த்தவ்யா கமலாசனா!! 
இரு கரத்தளாம்‌. கெளரி குமாரி 12 வயது உருவினள்‌. வரத அபயத்துடன்‌ தாமரையின்‌ மேல்‌ நின்றவள்‌. அமர்ந்‌ 
தவள்‌ என அமைக்க. தாமரையின்மேல்‌ மலர்ந்த கெளரியை நாற்கரத்தளாய்‌ அக்கமாலை, தாமரை, ஆடி, கமண்டலம்‌ ஏந்தி 
யவளாயும்‌ அமைத்து வழிபடுக. 
30. கெளரீ மூர்த்தம்‌? 
(ரூபமண்டனம்‌) 


அதகெளர்யா: ப்ரவக்ஷயாமி ப்ரமாணம்‌ மூர்த்தி நிர்ணயம்‌! 
சதுர்‌[ப்‌] புஜாத்ரி நேத்ரா ச ஸர்வாபரண பூஷிதா!! 


அட்சசூத்ராம்புஜே தத்தே தர்ப்பணம்‌ சகமண்டலும்‌! 
உமா BIDE பவேத்‌ மூர்த்தி: வந்திதாத்ரி தசைரபி!! 


அட்ச சூத்ரம்‌ சிவம்‌ தேவம்‌ கணாத்‌ யட்சம்‌ கமண்டலும்‌! 
பட்சத்வயே அக்னி குண்டேச மூர்த்திஸ்ஸா பார்வதீ ஸம்ருதா!! 
அட்சசூத்ரம்‌ ததாபத்மம்‌ அபயம்ச வரம்ததா! 

கோதா ஆஸநாஸ்ரிதா மூர்த்தி: க்ருஹே பூஜ்யா Ff GUEST 


கமண்டல்வக்ஷ MODSorbs பிப்ராணா வஜ்ரமங்குஸம்‌/ 
கஜாஸகஸ்திதா ரம்பா கர்த்தவ்யா ஸர்வகாமதர।! 


ஸூலாட்ச சூத்ர தண்டாம்ஸ்ச பிப்ராணா ஸ்வேதசாமரம்‌/ 
தோதலா கதிதாசேயம்‌ ஸர்வபாப ப்ரணாகினீ! 


153 


BIS பாசாங்குசெள சைவ அயயதம்‌ வரதம்‌ கரம்‌! 
SMUT நாமஸம்பூஜ்யா வந்திதா த்ரிதசை ரபி! ரவு] 


பல்வகை கெளரீ உருவங்கள்‌; இதன்மேல்‌ கெளரியின்‌ பல்வகைச்‌ சொரூபங்களைச்‌ சொல்வேன்‌. அவற்றை 
நிர்ணயம்‌ செய்யும்‌ முறை உணர்க! நாற்கரத்தாள்‌. எல்லா அணிகளும்‌ புனைந்தாள்‌. முக்கண்ணி என உணர்க. அக்குமணி, 
தாமரை, ஆடி, கமண்டலம்‌ கொண்டு உமா என மூவுலகினராலும்‌ வணங்கப்படுவாள்‌. இருபுறமும்‌ அக்னிகுண்டமும்‌ 
கரங்களில்‌ சிவத்திருமேனி (கணநாத) கமண்டலம்‌, அக்குமாலை கொண்டு (சிவபூசை செய்‌ கோலத்தில்‌) பார்வதி என 
அறிக. அட்ச சூத்ரம்‌ (அக்குமணி), தாமரை, அபயவரதம்‌ கொண்டு தியானத்தில்‌ அமர்ந்தவள்‌ கோதை. கமண்டலம்‌, 
அக்கமாலை, வச்சிரம்‌, அங்குசம்‌ ஏந்தி யானை ஏறி அனைவர்க்கும்‌ விரும்பின எல்லாம்‌ தரும்‌ அரம்பையாய்‌ வணங்குக. 
அனைத்துப்‌ பாவங்களையும்‌ வேரறுக்கும்‌ தோதலா. மூவுலகினராலும்‌ ஏத்தப்படும்‌ திரிபுரை நாகபாசம்‌, அங்குசம்‌, அபய 
வரதம்‌ கொண்டவளாய்த்‌ திகழ்வாள்‌. 


31. கெளரி அய்கன அமைப்பு 


(ரூபமண்டனம்‌) 


வாமேஸித்தி: ஸ்ரியா யாம்யே ஸாவித்ரீசைவ பஸ்கிமே! 
ப்ருஷ்ட கர்ணத்வயே பயவதீ ( பைரவீ] ௪ சரஸ்வதி! ரி 


FENCE து கணேஸ: ஸ்யாத்‌ குமாரஸ்சாக்நி கோண கே! 
மத்யே கெளரீ ப்ரதிஷ்டாப்யா ஸர்வாபரண பூஷிதர! IEE) 


மையத்தில்‌ கெளரியினை நிறுவுக. ஈசானத்தில்‌ கணேசரையும்‌, கிழக்கில்‌ -பைரவியையும்‌ தென்கிழக்கில்‌ 
குமாரரையும்‌, தெற்கில்‌ திருமகளையும்‌, தென்மேற்கில்‌ சாவித்ரியையும்‌, மேற்கில்‌ சரஸ்வதியையும்‌, வடமேற்கில்‌ காயத்ரி 
யையும்‌, வடக்கில்‌ சித்தியையும்‌ அமைக்க. அனைவரையும்‌ சர்வாபரண பூஷிதர்களாய்க்‌ கொள்க. 


32. கெளரிபிின்‌ கீவாரபாஸிகா ( வாரிற்காப்பாளிகள்‌) 
(ரூபமண்டனம்‌) 

அபயாங்குச பாச தண்டை: ஜயா சைவதுபூர்வத:! 

ஸவ்யா பஸவ்ய யோ கேந விஜயா நாமஸாபவேத்‌! ர்‌ (i) 


அபயாம்‌ புஜ பாசதண்டை: அஜிதாச அபராஜிதா! 
அபயவஜ்ராங்குச தண்டை: விபக்தா மங்கலாரிசா (FE) 


அபயசங்க பத்மதண்டை: மோஹிநீ ஸ்தம்பினீ ததா! 
ஜயா ௪ விஜயா சைவ அஜிதாசா பராஜிதா!! (eg) 


விபக்தா மங்கலா சைவ மோஹிநீ ஸ்தம்பிநீ ததா! 
கெளர்யா: ஆயதநேஸ்ருஷ்டா: அஷ்டெள Muy: த்வாரபாலிகா! (4) 
| 
அபயம்‌, அங்குசம்‌, பாச தண்டங்களுடன்‌ ஜயா கிழக்கில்‌ இருப்பாள்‌. இடம்‌ வல மாறுதலுடன்‌ விஜயை 
விளங்குவாள்‌. 
பயம்‌, தாமரை, பாசம்‌, தண்டங்களுடன்‌ அஜிதை, அபராஜிதை நிற்பர்‌. 
அபயம்‌ வச்சிரம்‌, அங்குசம்‌, தண்டங்களுடன்‌ மோஹிநியும்‌, ஸ்தம்பினியும்‌ வருவர்‌. 
ஜயை, விஜயை, அஜிதை, அபராஜிதை, விபக்தை, மங்கலா ஆகியோர்‌ கெளரியின்‌ வாயில்களில்‌ வாயிற்‌ 
காவலர்களாய்‌ நிற்பர்‌. 


154 


33. புகுமாதா 
(விஷ்ணுதர்மோத்தரம்‌) 


ஸ்யாம வர்ணாவிஸாலாக்££ க்ஷீராருண நிபாநநா! 
த்விபுஜா பிப்ரதீ லிங்கம்‌ சர்ம ஸம்வஸ்த்ரம்து தட்சிணே I FD 


ஸிம்ஹாஸநேய விஷ்டேயம்‌ முக்தா பரண மூர்த்தஜா! 
பூத ப்ரேத பிசாசாத்யை: ஸே விதாது விசேஷதா! (EA) 


இந்த்ரயட்சை: ௪ கந்தர்வை: சித்த வித்யாதராதிபி! 5 
அஸ்வத்தஸ்யாபி அத: தேவீ பூதமாதேதி விஸ்ருதா!! ica 


கருமை நிறங்கொள்‌ அகன்ற கண்கள்‌; பாற்கடலில்‌ எழும்‌ இளஞ்சூரியனென ஒளிரும்‌ முகத்தாள்‌. இருகரத்தாள்‌ 
ஒருகையில்‌ இலிங்கத்‌ திருமேனி. மறு கையில்‌ தோலாடை,. சிங்காதனத்தமர்ந்தாள்‌. முத்தாபரணம்‌ அணிந்த சிரத்தாள்‌. 
பூதப்ரேத பிசாசங்களால்‌ சிறப்பாக வணங்கப்படுபவள்‌. அரசமரத்தடியில்‌ இடங்கொண்ட இவள்‌ இந்த்ரன்‌, யட்சர்கள்‌, 
கந்தர்வர்கள்‌, சித்தர்கள்‌, வித்யாதரர்களால்‌ வணங்கப்படுபவள்‌. இதனால்‌ இவள்‌ பூதமாதேவி எனப்‌ புகழ்‌ பெறுவாள்‌. 
(பூதமாதா - உயிர்களின்‌ தாய்‌). 


34, வாமா 
(பவிஷ்ய புராணம்‌) 


வ்ருத்தஸ்தா ஜடிலா தீர்யட்சா வந்ஹி ஜ்வாலா ஸமப்ரபா।! 
கபாலாபய ஹஸ்தோக்ரா வாமா வாம பலப்ரதா!! [17 


த்விபாஹுரேகவக்த்ரா ஏஷா விதாதவ்யா விபஸ்சிதா! 
விருத்தத்தின்‌ இடை நின்றாள்‌ (சூர்ய மண்டலத்தின்‌ இடை நின்றாள்‌). சடைமுடி கொண்டாள்‌; முக்கண்ணி 


கபால, அபயஹஸ்ததாரி; உக்ரராம்‌ உருத்ரனின்‌ துணைவி. அழகின்‌ உரு; விரும்பியன எல்லாம்‌ தருவாள்‌. இரு கரத்தாள்‌; 
ஒரு முகத்தாள்‌; எனச்‌ சான்றோர்‌ விதந்தோதுவர்‌. 


35. ஜயோல்டா 
(பவிஷ்ய புராணம்‌) 


பாடலாபா பவேத்‌ அஷ்டா கபாலசர தாரிணீ! 
உக்ரா மஹா பலா பூத்யை ஸத்ருக்னீ ஸெஷபூர்வஜா!! று 


புன்னைப்பூ நிறத்தினள்‌; எட்டாம்‌ நிலையில்‌ உள்ளவள்‌. கபாலம்‌, சரம்‌, தாங்கியவள்‌. உக்ரதேவரின்‌ தேவி 
பெருவரியுடையாள்‌. சத்துருக்களை அழிப்பவள்‌. கண்ணனின்‌ முன்தோன்றியவள்‌ (என அறிக). 


36. ரெனத்ரி 
(பவிஷ்ய புராணம்‌) 


ரக்த வஸ்த்ரா ததா ரெளத்ரீ க.பாலா சமரீகரா! 
ஸெஷ்பூர்வாது விக்ஞேயா க்ருஜஷ்ணாவஸ்த்ரா ஸஃபீஷணா!! aca) 


156 


_ வா மனோன்மணி 


158 


42, மணோன்ம்நீ 
(விஸ்வகர்ம சாஸ்திரம்‌) 


நீலதாம்ராருண பாஸா ப்ருது வக்தாமநேோர்மநீ! 
கபாலகட்கிணரம்‌ பூத்யை சத்ரூணாம்‌ பயவர்த்திநீ!! Gah 


நெய்தற்‌ பூவேன ஒளிர்வாள்‌; ஒவ்வொருவரின்‌ ஆன்ம பக்குவமறிந்து மகேசனுக்குப்‌ பரிந்துரைப்பாள்‌; கபாலமும்‌ 
குறுவாளும்‌ ஏந்தி அல்லாதார்க்கு அச்சம்‌ விளைப்பாள்‌. இவளை “மநோந்மநீ:: என அறிக. 


43. வாருணீசாமுண்டாா 
(விஷ்ணுதர்மோத்தரம்‌) 


லம்போதரீ துகர்த்தவ்யா ரக்தாம்‌ பர பயோதரா! 

சூல்ஹஸ்தா மஹாபாகா புஜப்ரஹரணாததா கார்ப்பாஸ கலுஷா தேவீ 

வாருணீ சாதிஸுந்தரீ ப்ரஹந்நகாச கர்த்தவ்யா பஹுபாஹஸ்‌ ததைவசா ப்பு 
சாமுண்டா கதிதா சைவ சர்வசத்வ வசங்கரீ 


பெருவயிறள்‌. செவ்வாடை தரித்தவள்‌. சூலமேந்திய கையள்‌; அகன்று பரந்த தோளுடையாள்‌; வெள்ளிக்‌ 
கட்டியை ஒத்த திண்மையள்‌; பேரழகி. பெரிய நிண்ட நகங்களையுடையாள்‌. பல கைகளையும்‌ கொள்வதுண்டு. 
இச்சாமுண்டி அனைத்துப்‌ பகைவரையும்‌ தன்னடிமையாக்‌ கொள்ளும்‌ திறன்‌ படைத்தவள்‌ என அறிக. 


44, ரக்தசாமுண்டா 
(ரூயமண்டனம்‌) 

கட்கம்‌ பாத்ரஞ்ச முசலம்‌ லாங்கலம்‌ ௪ பிபர்த்திஸா! 
ஆக்யாதா ரக்த சாமுண்டா தேவீ யோகீஸ்வரீதி சா பு] 
அநயா வ்யாப்தம்‌ அகிலம்‌ ஜகத்‌ ஸ்தாவர ஜங்கமம்‌! 
இமாம்ய: பூஜயேத்‌ பக்த்யா ஸம்வ்யாப்தோ ஹிசராசரம்‌!! (2) 
அதீதேய: இமாம்‌ நித்யம்‌ ரக்த தந்த்யா௩ புஸ்தகம்‌! 
தம்ஸா பரிசரேத்தேவா: பதிம்‌ ப்ரியம்‌ இவ அங்கன! {Ce} 


ரக்தசாமுண்டா தேவீ யோகீஸ்வரி எனவும்‌ பெயர்‌ கொள்வாள்‌. வாள்‌, உலக்கை, சாட்டை ஏந்துவாள்‌. அனைத்‌ 
துலகும்‌ நிற்பவனவும்‌ நடப்பனவும்‌ இவளின்‌ தோற்றமே. இவளை எவன்‌ சரணடைகிறானோ அவனும்‌ இவ்வுலகனைத்தி 
னுள்ளும்‌ பரந்து நிற்பவனாகின்றான்‌. இவளைப்‌ புகழும்‌ ரக்த தந்த்ரத்யான புத்தகத்தை மநத்தில்‌ கொள்வானோ அவனை 
அனைத்துத்‌ தேவர்களும்‌ மனதுக்கிசைந்த மணாளனைத்‌ துணைவிபோல்‌ பணி செய்வர்‌. 


45. சிவதூதி 


(மச்சபுராணம்‌) 


ததாஏல ஆர்த்தமுகீ சுஜ்ககாயா விசேஷத:। 
பஹுபாஹு யுதா தேவீ புஜங்கை: பரிவேஷ்டிதர! (a) 


FE பீமா ததா கட்வாங்க தாரிணீ! 
ATES கர்த்தவ்யா ஸ்ருகாலவதநா சுபா 


159 


6 US a 3 S| 


=) 


161 
ஆலீடாஸந ஸம்ஸ்தாநா ததர ராஜன்‌ சதுர்ப்புஜா! 
அஸ்ருக்‌ பாத்ர தரா தேவீ கட்க சூல தரா ததர! 
சதுர்த்தஸ்து கர: தஸ்யா: ததா கார்யஸ்து ஸாமித:। (2 123 
இத்தேவி ஈர நெஞ்சினள்‌. குளிர்முகத்தாள்‌. மெலிந்த உருவினள்‌. அரவுகளை உடல்‌ முழுதும்‌ அணிந்தவள்‌ 
கபால மாலை கொண்டாள்‌. (அல்லாதாரை) அச்சுறுத்தும்‌ தோற்றத்தாள்‌. வெட்டுவாள்‌ ஏந்தியவள்‌. சுபம்‌ தரும்‌ சிவதூதி 


முன்‌ நீண்ட முகமுடையாள்‌. மன்னனே! உயர்ந்த ஆஸநத்தில்‌ (சிரத்தில்‌) நிலை கொள்வாள்‌. தாரா பாத்திரம்‌ ஏந்தினாள்‌ 
வாளும்‌ சூலமும்‌ கொண்டாள்‌. நாலம்‌ நிலையாள்‌. உபாஸகனின்‌ உயிராவாள்‌. 


46. பயோகே்வார்‌ 
(லட்சணசமுச்சயம்‌) 

தசபாஹு: த்ரிநேத்ராச சஸ்த்ர: சக்திஅஸிர்‌: டாமரும்‌/ 

பிப்ரதீ தக்ூதிணேஹஸ்தை: வாமே கண்டாம்‌ சகேடகம்‌! 

கட்வாங்கம்‌ சத்ரிசூலம்ச தேவி யோகேஸ்வரி மதா! (miele 1/25) 


தேவி யோகேஸ்வரியின்‌ உருவம்‌ வருமாறு:- முக்கண்ணி, பத்துக்‌ கைகளும்‌ இடப்புறத்தில்‌ மணி, கேடயம்‌, 
வெட்டுவாள்‌, த்ரிசூலம்‌, சத்தி ஆகியவையும்‌, வலத்தில்‌ சஸ்த்ரம்‌, சக்தி, அஸி, உடுக்கை, அபயம்‌ தாங்குவாள்‌. 
47, பைரவி 
(விஸ்வகர்ம சாஸ்திரம்‌) 
ஏவம்ரூபா பவேதர்யா பாசாங்குசயுதாருணா! 
பைரவாக்யா யதீஷ்டா து புஜைர்‌ த்வாதச பிர்யுதா!! (12). 


இவ்வாறு வைரவீ எனப்படும்‌ அன்னை பன்னிரு கைகளுடன்‌ பாச அங்குசத்தோடு, சிவந்த நிறத்தளாய்‌ அன்பர்‌ 
விரும்பிய உருவில்‌ வருவாள்‌. 


48. திரிபுர பைரவி 
(சாரதா திலகம்‌) 


உத்யத்பாநு ஸஹஸ்ரகரந்திம்‌ அருணக்ஷாமாம்‌ சிரோமாலிநீம்‌! 

ரக்தா லிப்த பயோதராம்‌ ஜபவடீம்‌ வித்யாம்‌ அபீதிம்‌ வரம்‌! (வி 

ஹஸ்தாம்‌ புஜை: தததீம்‌ த்ரிநேத்ர வில்ஸத்‌ வக்த்ரா ரவிந்த ஸ்ரியம்‌! 

தேவீம்‌ பத்தஹி orbs ரத்ந மகுடாம்‌ வந்தே ரவிந்த ஸ்ரியாம்‌ (2) 

ஆயிரம்‌ எழுஞாயிறன்ன ஒளியுடையாள்‌. சிவந்த சிரோமாலை அணிந்தாள்‌. குங்குமச்‌ சாந்தனி கொங்கையாள்‌. 

ஜபமாலை, அபயம்‌, வரம்‌ இவற்றைக்‌ கரங்களில்‌ கொண்டாள்‌. முக்கண்ணி, ஒளிரும்‌ தாமரை அன்ன மகத்தாள்‌. 
பனியையும்‌ நிலவொளியையும்‌ சேர்த்து இறுக்கிக்‌ கட்டியென வயிரமணி இழைத்த மகுடம்‌ கொண்டாள்‌. இத்தாமரை 
யாசனத்தாளை வணங்குகின்றேன்‌. 


49, சிவா 
(தேவீ புராணத்தில்‌ பின்வருமாறு) 


ஸிவா BT ஸகொ கார்யாத்ரி நேத்ரா வர பாணிகா! 
டமரூ உரகதாரீச த்ரிசூலா அபய தாயிகா!! 


162 


ய ‘ ; हु A 4 ५ Lay, OS 
சிவை (சிவசக்தி) காளையை ஊர்தியாகக்‌ கொண்டவள்‌. முக்கண்ணி. வரதம்‌, உடுக்கை, த்ரிசூலம்‌ அ 
தாங்கும்‌ முக்கண்ணி. அரவணி கொண்டாள்‌ என உருவமைப்புச்‌ செய்க. 


50. கீர்த்தி 


ஸுமத்யாம்‌ காரயேத்‌ கீர்த்திம்‌ நிலோத்பல வ்யவஸ்திதாம்‌! 
ஸர்வாபரண பூஷாங்கீம்‌ கலசோத்பல தாரிணீம்‌!! 
மாதேரந்தன கெளதாட்யாம்‌ மகார்க்க மணி பூஜணாரம்‌। (fle 1H 


கீர்த்தியை நீலாத்பல மலரின்‌ நடுவில்‌ இருப்பவளாகக்‌ கொள்க. அனைத்து அணிகளும்‌ பூண்டவளாய்க்‌ கொள்க. 


கலசம்‌, நீலோற்பலம்‌, ஆகியன ஏந்தி மான்மதச்‌ சந்தனம்‌ நிமிர்ந்து ஞாயிறென ஒளிவிடும்‌ வைரமணிப்‌ பூண்‌ அணிந்த 
வளாய்த்‌ தியானித்து வணங்குக. 


= 3 |) ௫, 
51. ஸி( சி )த்தி 
ஸித்திர்தேவீ ப்ரகர்த்தவ்யா ஸித்தார்த்தக வரப்ரதா! 
ஸிதசந்தந கந்தாட்யாஸித பங்கஜ LBM 
ஸிதாஸ்நஸ்திதா தேவீ ப்ரதிஹாரோப சோபிதா! (Rts Fd) 
சித்தி பரிவாரங்களால்‌ துதிக்கப்படுபவளாகவும்‌, வெண்மையான ஆஸநத்திருப்பவளாயும்‌, வெண்‌ சந்தனம்‌ 


பூசியவளாயும்‌, வெண்தாமரை மலர்‌ மாலை அணிந்தவளாயும்‌, சித்திகள்‌ வேண்டினார்க்கு அருள்பவளாயும்‌, சித்தி 
தேவியின்‌ உருவைச்‌ செய்து நிறுவுக. 


52. ருத்தி 
ஸுந்தரீ காரயேத்‌ ருத்திம்‌ பர்யங்கா Ws ஸம்ஸ்திதாம்‌! 
தர்ப்பணாலோ கஸுரதாம்‌ திலக - அலக பூஷிதாம்‌/ 
மாலா சாமர சோபப்யாம்‌ வேணுவீணா ஆஸதா ப்ரியாம்‌! (Sta te 1/2) 
ருத்தியை மஞ்சத்தில்‌ அமர்ந்தவளாய்‌, அழகன்னையாய்‌ உருவாக்குக. ஆடியில்‌ தன்னை ரசிப்பவள்‌, அழகிய 


திலகமும்‌, கருங்குழலும்‌ கொண்டவள்‌. மாலையாலும்‌ சாமரத்தாலும்‌ உபசரிக்கப்படுபவள்‌. புல்லாங்குலுடன்‌ வீணையும்‌ 
மீட்டுவதில்‌ விருப்புள்ளவள்‌. (இவளை வணங்கி அருள்பெறுக). 


53, ௯ஃமா (க௧மை ) 
ROTH] MIIPS கார்யாயோகபட்‌ டோத்தரீயகா 
பத்மாஸநக்ருதாதாரா வரதோத்யத பாணிகா!! 


சூலமேகலசம்யுக்தா ப்ரசாந்தா யோகசம்ஸ்திதா! (மண்டு 


தேவி க்ஷமா அழகு முகத்தாள்‌. யோக பட்டத்துடன்‌ உத்தரியம்‌ தரித்தவள்‌. ஆதனப்‌ பலகையின்‌ மேல்‌ பத்மாசன 
மிட்டு அமர்ந்தவள்‌. பேரமைதி கொண்டவள்‌. யோகநிலை நின்றாள்‌. (அவளை ஏத்துக.) 


54, தீப்தி 
தேஜோஸ்திகா ப்ரகர்த்தவ்யா தீப்தி: சந்த்ராஸநஸ்திதா! fe} 


ஒளர்‌ மேனியளாம்‌.தீப்தியினை பிறை நிலவின்‌ நடுவிருப்பவளாய்‌ அமைத்துப்‌ போற்றுக. 


163 


55. இரதி (ரதி) 


கமநீயா ரதி: கார்யா வஸந்தோஜ்வல பூஜணா! 
ந்ருத்யமாநா சுபா தேவீ ஸமஸ்தரபரணைர்‌ யுதா!! 


வீணாவாதந சீலா ௪ மதகர்ப்பூர சர்ச்சிதா! 
தண்டாக்ஷஸத்ரதரா ச வ்ரதஸ்தா யோக சம்ஸ்திதா!! 
இரதி காமனையும்‌ மயக்கும்‌ இரதியினை இளமையும்‌ ஒளிரும்‌ அணிகளும்‌ கொண்டவளாய்‌ அமைக்க. அனைத்து 


அணிகளும்‌ பூண்டு நடமிடும்‌ தேவி சுபமே தருபவள்‌. வீணை வாசிப்பில்‌ ஈடுபடுபவள்‌. கஸ்தூரி கலந்த கற்பூரச்‌ சந்தனக்‌ 


கலவை ஏற்பவள்‌. தண்டமும்‌ அட்ச மாலையும்‌ கொண்டவள்‌. காமனொடு இணைந்து யோகம்‌ செயும்‌ விரதம்‌ பூண்டவள்‌ 
என அறிக. 


56. சுவேதா 
ஸ்வேதா பூர்ணேந்து ஸத்ருயா ஸ்வேத பங்க ஜஸம்ஸ்திதா। 
சுவேதா வெண்மதி ஒளியாள்‌; முழுநிலா அணையாள்‌, வெண்தாமரை மீதினில்‌ நிலை கொள்‌ சுவேதாதேவி. 
57. பதீரா (பத்திரை ) 


பத்ராஸுபத்ரா கர்த்தவ்யா பத்ரா ஸநவ்யவஸ்திதா। 
நீலோத்பல பலஹஸ்தா சூலசூத்ராட்சச தாரிணீ! 


பத்திரை நன்மங்கலம்‌ கொண்டவளாய்‌ அமைக்கப்படுக. பத்ராஸ நத்தில்‌ அமர்ந்தவள்‌. நீலோத்பல மலரும்‌ நீலக்‌ 
கனியும்‌ ஏந்தியவள்‌. சூலம்‌; அட்ச சூத்திரம்‌ கொண்டவள்‌. 


58, ஐயை — விஜயை 


& யாஞ்ச விஜயாஞ்சைவ குர்யாத்‌ சூல-பத்ம.அட்சதாரிணீம்‌! 
வரோத்யதாம்‌ சஸிம்ஹஸ்தாம்‌ ஸர்வகர்ம ப்ரஸாதநீம்‌!! 


ஜயை, விஜயை ஆகியோர்‌ சூலம்‌, தாமரை, அட்சமாலை, வரதம்‌ ஆகியன கொண்டவர்களாய்‌ சிம்மவாஹினி 
களாய்‌, அனைத்துச்‌ செயல்களையும்‌ செவ்வனே முடிப்பவர்களாய்‌ அமைக்க 


59, காளீ 


காலீ கராலரூபாச சண்ட பாசோத்யதா பவேத்‌! 


காலீகருநிறத்தள்‌. மெலிந்த உருவுடையள்‌. மிகக்கொடிய காலபாசத்தை ஏந்துபவள்‌. 
60. கண்ட்கர்ணீ 


கண்டகர்ணீ ப்ரகர்த்தவ்யா கண்டாத்ரிசூலதாரிணீ! 


கண்டாகர்ணியை மணியும்‌ த்ரிசூலமும்‌ ஏந்தியவளாய்ச்‌ செய்விக்க. 


165 


நீலோத்பல மலரென ஒளிர்பவள்‌. சற்றே மூடிய கண்கள்‌. நெளியுடை நீள்‌ முடியாள்‌. அடங்கிய கொப்பூழ்‌ 
தன்னொடு மும்‌ மடிப்புகள்‌ கொண்ட வயிறுடையாள்‌. சிறந்த செந்தாமரை என மிளிரும்‌ உள்ளங்கைகள்‌. வணங்குவோர்‌ 
வினை தீர்ப்பாள்‌. சாந்தமுகி; எதிரிகளின்‌ சேனைகளைப்‌ புயலிற்பட்ட புழுதியாக்குபவள்‌; சங்கு, சக்கரம்‌, கதை, அபய 
முத்திரைகள்‌ தாங்கும்‌ முக்கண்ணி. அனைத்து (நல்‌) விருப்பங்களையும்‌ நிறைவேற்றிடும்‌ அன்னை அபராஜிதையைப்‌ 
போற்றி மனத்தில்‌ வைக்க. 


66. சுரி 
(விஷ்ணு தர்மோத்தரம்‌) 


ஸுரபிர்‌ கோமுகீ தேவீஸுரூபா ஸர்வ பூஜணா! 
காஸமுஷ்டிம்‌ ததா குண்டீம்‌ பிப்ராணா பூதி புஷ்டிதா!! 


ஸுரபி அன்னை கோமுகமுடையாள்‌. அழகுருவுடையாள்‌; இளம்புற்களும்‌ நன்னீரும்‌ உண்பவள்‌. இதனால்‌ 
பருத்த உடல்‌ தாங்கிப்‌ பிறர்க்குத்‌ தேவையான புஷ்டியை (பாலை) அளிப்பாள்‌. 


67, கீருண்ணை (க்ருஷ்ணா ) 
(மார்க்கண்டேய புராணம்‌) 
அட்சசூத்ராம்‌ ச குண்டீம்ச ஹ்ருதயாக்ரே புடாஞ்ஜலிம்‌/ 
பஞ்சாக்நி குண்ட மத்யஸ்தாம்‌ க்ருஷ்ணாம்‌ தாம்‌ அநு தாரயேத்‌! 
அக்கமாலை, குண்டீ இவற்றை ஏந்தியவள்‌. இதயத்தின்‌ மேல்‌ கூப்பிய கையள்‌. பஞ்சாக்நி குண்ட நடுவில்‌ 
இருப்பவள்‌. அக்கிருஷ்ணாதேவியைய்‌ பின்‌ செல்வோம்‌. (நாற்புறமும்‌ ஓம குண்டங்களும்‌ தலைக்கு மேல்‌ ஆதவன்‌ - 
இவை பஞ்சாக்னிகள்‌). 
68. இந்தரா௯தி 
(இந்த்ராக்ஷகல்பம்‌) 


இந்த்ராட்சீம்‌ தேவீம்‌ பீதவஸ்த்ர த்வயா நீவிதாம்‌! 
வாமஹஸ்தேவஜ்ரதராம்‌ தட்சிணேச வரப்ரதாம்‌!! 


இந்த்ராட்சீம்‌ ஸஹயுவகீம்‌ நாகாலங்கார பூஷிதாம்‌! 
ப்ரஸ.ந்ந வதநாம்‌ போஜாம்‌ அப்ஸரோகண ஸேவிதரம்‌!!: * 
தேவி இந்த்ராட்சி இரு மஞ்சள்‌ பட்டாடையுடுத்தவள்‌. இடக்கரத்தில்‌ வச்சிரமும்‌ வலக்கரத்தில்‌ வரத முத்திரையும்‌ 


கொண்டவள்‌. பல்வகைப்‌ புனைவுகளால்‌ ஒளிர்பவள்‌. உடன்‌ கூட்டத்துடன்‌ அப்சர மாதர்கள்‌ பணி செய்ய - மலர்ந்த 
முகத்துடன்‌ பொலிந்திருப்பாள்‌. on! 3, | 7 


69. (சிவ) xsi 
(அம்‌சுமத்பேதாகமம்‌ - 49ஆம்‌ படலம்‌) - 


லக்ஷ்மீ: பத்மாஸ௩ Wor த்விபுஜா காஞ்சந ப்ரபா! 
ஹேமத்நோ ஜ்வலை: BET குண்டலை: கர்ண மண்டிதர।! 


ஸுயெளவதா ஸுரம்யாங்குகீ குஞ்சித ப்ரூஸமந்விதா! 
ரக்தாக்ஷீ பீநகண்டா ௪ கஞ்சுகாச சாதிதஸ்த்நீ!! 


166 


ஸிரஸே!, மண்டனம்‌ சங்க சக்ர ஸீமாந்த பங்கஜம்‌! 
அம்புஜம்‌ தட்சிணே ஹஸ்தே வாமே ஸ்ரீபலம்‌ இஷ்யதோ! 


ஸுமத்யா விபுலஸ்ரோணீ ஸோபநாம்‌ பரவேஷ்டிதா! 
மேகலா கடிஸத்ரம்‌ ௪ சர்வாபரண பூஷிதரா!! 


இலக்குமி பதுமாஸநத்தமர்ந்தாள்‌. இருகரத்தாள்‌, பொன்னிறத்தாள்‌. பொன்னும்‌ மணியும்‌ பதியப்‌ பப 
புதுவிதக்‌ காதணிகள்‌ கொண்ட செவியாகி. மாறா நல்லிளமையாள்‌. அழகிய மேனியாள்‌. வில்லென அமைந்த புருவத்தாள்‌. 
செவ்வரிக்‌ கண்ணாள்‌. பருத்த கழுத்தினள்‌. கச்சினால்‌ மறைத்த தனத்தினாள்‌. சங்கு, வட்டம்‌, முறுக்கிய பின்னல்‌ என்னும்‌ 
முடியலங்காரங்களைக்‌ கொள்பவள்‌. வலக்கரத்தில்‌ தாமரை, இடக்கரத்தில்‌ வில்வப்பழம்‌ ஆகியன கொண்டவள்‌... சிறுத்த 
இடையாள்‌. அழகிய உரோமாவலி கொண்டவள்‌. அழகு மிளிரும்‌ ஆடையைக்‌ கொண்டவள்‌. மேகலை, இடுப்புக்‌ கச்சை 
யுடன்‌ அனைத்தணிகளும்‌ கொண்டவள்‌. (என அறிக.) 


70. ஸ்ரீ! Cu Caaf) 
(சில்பரத்ன சம்யோஜிதக்ரந்தே) 


ஸம்ரியம்‌ தேவீம்‌ ப்ரவக்ஷயாமி நவயெளவன ஸாலினீம்‌/ 
ஸுலோசனாம்‌ சாருவக்த்ராம்‌ அருணாதராம்‌!! 


ஸீமந்தம்‌ புபுதீ சீவோ மணி குண்டல தாரிணீம்‌! 
ஸ்ரீபலம்‌, தட்சிணை பாணெள வாமே பத்மம்‌ து பிப்ரதாம்‌!! 


பத்மே பத்மாம்‌ ஸமாஸீநாம்‌ ஸ்வேத வஸ்த்ர விபூவிதாம்‌! 
கஞ்சுகாபத்த காத்ரீஞ்ச முக்தா ஹார விபூவிதாம்‌!! 


தாமரை, வீஜ்யமாநாஞ்ச யோஷி த்ப்யாம்‌ பார்ஸ்வ யோத்வயோ:! 
ஸமாநை: ஸ்நாய்ய மாகாஞ்ச ப்ருங்கார ஸலிதோத்கரை:।! 


ஸ்ரீதேவியைக்‌ கூறுகிறேன்‌. புத்திளமையுடையாள்‌. அழகிய கண்ணாள்‌. மலர்முகத்தாள்‌. செங்கதிர்க்‌ காந்தயாள்‌. 
அனைத்துயிரையும்‌ தாங்குவாள்‌. ஆழ்ந்தவகிடு உடையாள்‌. மணிகள்‌ குயிற்றிய குண்டலக்‌ காதியள்‌. வலக்கரத்தில்‌ 


வில்வப்பழம்‌; இடக்கரத்தில்‌ தாமரை; தாங்குவாள்‌. தாமரை ஆஸநங்கொண்டதாமரையாள்‌. வெண்ணிற ஆடை 
கொண்டாள்‌. கஞ்சமணிந்தாள்‌. முத்துமாலையணிந்து விளங்குவாள்‌. அருகில்‌ நிற்கும்‌ தோழிகளால்‌ சாமரைகள்‌ வீசி 
உபசரிக்கப்படுபவள்‌. நறுமணப்‌ பொருள்கள்‌ கூட்டிய நீரினால்‌ வண்டுகள்‌ இன்னிசை பாட ஆட்டப்படுபவள்‌. 


"le wb: 
(ஹேமாத்ரிவ்ரதகண்டே — விஷ்ணு தர்மோத்தரம்‌) 


ஹரேஸ்ஸமீபே கர்த்தவ்யாலக்ஷ்மீஸ்து விபுஜாக்ருப 
திவ்யரூபாம்பர தராஸர்வாபரண HSMN . 


கெளரீ சுக்லரம்பரதரா தேவீ ரூபேணாப்ரதிமா புவி! 
ப்ருதக்‌ சதுர்‌[ ப்‌] புஜாகார்யா தேவீ ஸிம்ஹாஸ நாசுபாா! 


ஸிம்மாஸநஸ்தாம்‌ கர்த்தவ்யம்‌ கமலம்‌ சாருகர்ணிகம்‌! 
அஸஷ்டபத்ரம்‌ மஹாபாக! கர்ணிகாயாம்‌ து ஸாஸ்திதா!! 


169 


விநாயக வதாஸீநா தேவீ கார்யா மகரபுஜா! 
ப்ருஹந்நாலம்‌ கரே கார்யம்‌ தஸ்யாஸ்ச கஸலம்‌ சுபம்‌ 


தட்சிணே யாதவச்ரேஷ்ட! கேயூரப்ராத்த ஸம்ஸ்திதம்‌/ 
வாமே அம்ருத கட: கரர்ய: ததாராஜன்‌! மநேோரஹர:॥! 


தஸ்யா: ச த்வெள கரெள கார்யெள பில்வ சங்கதரெள த்விஜ 
ஆவர்ஜித கடம்‌ கார்யம்‌ தத்ப்ருஷ்டே குஞ்சரத்வயம்‌।! 
தேவ்யாஸ்ச மஸ்தகே பத்மம்‌ ததா கார்யம்‌ மநோஹுரம்‌!! 


திருமாலின்‌ அருகில்‌ இரு கரத்தளாக அமைக்க. ஒளிவீசும்‌ உடை ௮; T. அனைத்து அணிகளும்‌ 
அணிந்தாள்‌. பொன்னிறத்தாள்‌. வெண்பட்டாடை கொண்டாள்‌. தன்னொப்பாரில்லாஉ_ ள்‌. அன்றித்‌ தனித்தவளாய்‌ 


அமைக்கையில்‌ நாற்கரத்தளாய்‌ சிம்மாசனத்தளாய்‌ அமைக்க. சிம்மாசனத்தில்‌ அழகிய பொருட்டினையுடைய எட்டிதழ்த்‌ 
தாமரையின்‌ பொகுட்டில்‌ அவளை அமர்த்துக. தன்னேரில்லாத்‌ தலைவியினைப்‌ பெருவலிகொண்ட தோளினளாய்‌ 
அமைக்க. கரத்தில்‌ பெருந்தண்டுடைய கமலத்தினைத்‌ தருக. வலக்கரத்தில்‌ யாதவர்‌ தலைவனே! தோள்வளை 
அணிந்தவள்‌ கரத்தில்‌ (கமலம்‌ ஏந்திட), இடக்கரத்தே அமுத கலசம்‌ தாங்கச்‌ செய்க. மனமயக்கும்‌ மற்றிரு கரங்களில்‌ 
வில்வப்‌ பழமும்‌ சங்கமும்‌ அமைக்க. அவளின்‌ பின்‌ இரு யானைகளை அமைக்க. ஒன்றின்‌ கையில்‌ நீர்த்துளி சொரியும்‌ 
கலசமும்‌, மற்றொன்றின்‌ கரத்தில்‌ மலர்ந்த தாமரையும்‌ மனங்கவர்‌ வகையில்‌ அமைக்க. 


72. wh: 


(பூர்வகாரணாகமத்தில்‌ 12ஆம்‌ படலம்‌) 


பத்மபத்ராஸீகா பத்மாபா பத்மஹஸ்திநீ! 
ஹேமரத்நோஜ்வலம்‌ நக்ரகுண்டலம்‌ கரணமண்டனம்‌ 


சந்த்ரபிம்பா அமலமுகீ கர்ணபூர்ணா யதேட்சிணீ 
ஸுயெளவநாம்‌ ஸுரம்‌ யாங்கிம்‌ குஞ்சிதப்ரூ ஸவிப்ரமா! 


ரக்தோஷ்டீ பீநகண்டா ௪ கஞ்சு கார்த்த சாதிதஸ்தநீ! 
சிரஸோமண்டனம்‌ MES சக்ர ஸீமாத்த பங்கஜம்‌ 


நாகஹஸ்த ஸ்மெள பாஹூ கேயூர கடகோ ஜ்வலெளா 
பங்கஜம்‌ ஸ்ரீபலம்‌ சைவ வாமகே தட்சிணே அபி! 


சோபனாம்பர ஸம்பந்நாஸ்ரோணீச விபுலா மகா! 
மேகலா கடிசூத்ராங்கா லக்ஷ்மீ விவர்த்தி நீ! 


தூமரை இலையில்‌ அமர்ந்தவள்‌. தாமரை நிறத்தாள்‌. தாமரைக்‌ கையாள்‌. மணிகள்‌ குயிற்றிப்‌ பொன்னாற்‌ செய்த 
காதணியைக்‌ காதணியாகக்‌ கொண்டாள்‌. சந்திர பிம்பமாய்‌ மறுவற்றமுகத்தாள்‌. 

காதளவோடிய மலர்க்கண்ணாள்‌. வியப்பூட்டும்‌ வளை புருவத்தாள்‌. செவ்விதழாள்‌. சற்றே பருத்த கழுத்தினாள்‌. 
வாரணி கொங்கையாள்‌. 

சங்கு, வட்டம்‌, தாமரை எனப்‌ பல வகையான முடி அலங்காரம்‌ கொண்டாள்‌. யானையின்‌ துதிக்கை ஒத்த பருத்த 
தொடை அழகி. துதிக்கை யொத்து நீண்டகரமுடையாள்‌; கேயூரம்‌, கடகம்‌ அணிந்து ஒளிர்வாள்‌. 

வலக்கரத்தும்‌ இடக்‌ கரத்தும்‌ வில்வக்கனியும்‌ தாமரையும்‌ கொண்டவள்‌. மஞ்சள்‌ பட்டு அணிந்தாள்‌. 

அல்குலின்‌ மேல்‌ அழகிய உத்தானவல்லி கொண்டாள்‌. மேகலையும்‌ கடிசூத்ரமும்‌ கொண்டாள்‌. செல்வமும்‌ 
அழகும்‌ (அன்பர்க்கு) வழங்குபவள்‌. 


170 


73. wf: (४१९०१) 


(ரூபமண்டனம்‌) 


அஷ்டபத்ராம்‌ புஜஸ்யோர்த்வே லக்ஷம்‌ ஸிம்ஹாஸநே ஸுபே! 
விநாயகவத்‌ ஆஸீநாஸர்வாபரண பூஷிதா 


ஊர்த்வாம்‌ ஹஸ்தெள ப்ரகர்த்தவ்யொள தேவ்யா: பங்கஜதாரிணெள! 
வாமே அம்ருத கடம்‌ தத்தே தக்ஷிணே மாதுவிங்ககம்‌।! 
எட்டிதழ்த்‌ தாமரையின்‌ மேல்‌ சுபம்‌ தரும்‌ சிங்காசனத்தில்‌ லக்ஷ்மியை தன்னேரிலாத்‌ தலைவியாய்‌ அமைக்க. 


சர்வாபரணபூஷிதையாய்‌ அமர்த்துக. தேவியின்‌ மேற்கரங்கள்‌ தாமரை ஏந்தியும்‌, கீழ்‌ வலக்கரம்‌ மாதுளம்‌ பழமும்‌ இடக்கரம்‌ 
அமுத கலசமும்‌ ஏந்தியனவாய்‌ அமைக்க. 


74. ub: 
(ஹேமாத்ரி வ்ரதகண்டே - விஷ்ணுதர்மோத்தரம்‌) 


பத்மஸ்தாபத்மஹஸ்தா ௪. கஜோத்க்ஷிப்த வடப்லுதா! 
ஸ்ரீ: பத்மமாலினீ சைவ காலி காக்ருதி ரேவசா! 


ஸ்ரீதேவி தாமரை இடங்கொண்டாள்‌. தாமரைக்‌ கையாள்‌. யானை இட்ட மாலையணிந்து பொலிவாள்‌. தாமரை 
மணிமாலை அணிந்தாள்‌. காலிகை போன்ற உருவமைப்புக்‌ கொள்க. 
75. மகாலெட்சுமி 
(சண்டீகல்பம்‌) 


அட்சஸ்ரக்‌ பரசும்‌ கதா இஷு குலிசம்‌ பத்மம்‌ குண்டிகாம்‌! 
தண்டம்‌ சக்திம்‌ அஸிம்ச சர்ம ஜலஜம்‌ கண்டாம்‌ ஸஃராபாஜநம்‌!! 


சூலம்‌ பாசம்‌ சுதர்சநம்‌ ச தததாம்‌ ஹஸ்தை ப்ரவாலப்ரபாம்‌! 
ஸேவே ஸைரிடமர்த்திநீம்‌ இஹ மஹாலக்ஷமீம்‌ ஸரோஜ ஸ்திதாம்‌!! 


சண்டீகல்பத்தில்‌ மகாலக்ஷ்மியை ஜபமாலை, பரசு, கதை, பாணம்‌, குலிசம்‌, பத்மம்‌, கமண்டலம்‌, தண்டம்‌. சக்தி, 


அஸி, தோற்பட்டை, தாமரை (சங்கு), மணி, சுரைக்குடுவை, சூலம்‌, பாசம்‌, சக்கரம்‌ ஆகியவை ஏந்தியவளாய்‌ யானைகள்‌ 
மலர்சொரிய பவழமெனச்‌ சிவந்த கரங்கள்‌ கொண்டாளாய்‌, தாமரைமீது அமர்ந்தவளாய்‌' வணங்குகிறேன்‌. 


76. சரசுவதி] 
(அம்‌௬ுமத்பேதாகமம்‌ — 49ஆம்‌ படலம்‌) 


ஸரஸ்வதீ சதுர்ஹஸ்தா ஸ்வேத பத்மாஸநா ந்விதிதா! 
ஜடாமகுடஸம்யுக்தா சுக்லவர்ணா ஸிதாம்பரா!! 


யக்ஞோபவீத ஸம்யுக்தா ரத்ககுண்டல மண்டிதா! 
வ்யாக்யானம்‌ ௪ அட்ச சூத்ரம்‌ ௪ தக்ஷிணே துகரத்வயோ! 


மகாகாளி 


=: 


aS 
» 


Ounce 


Coe 


| 


h >a 
TA) 
KS ट 


லிய 


ம ப ர 
AN 
ஜ்‌ 


ரர 


மகாலெட்சுமி 


'பாலா சரஸ்வதி 


173 


புஸ்தகம்‌ புண்டரீகம்‌ சத்ரிநேத்ரா சாருரூபிணீ 
ருஜ்வாகதா க்ருதா: ஸர்வே முநிபி: ஸேவிதாவரா!! 


ஏவம்‌ லட்சணஸம்யுக்தா வாக்தேவீ ப்ரகீர்த்திதா! 


சரஸ்வதீ நாற்கரத்தாள்‌. வெண்டாமரையில்‌ வீற்றிருப்பாள்‌. ஜடாமகுடம்‌ கொண்டாள்‌. வெண்ணிறத்தாள்‌. 
வெள்ளுடையாள்‌. யக்ஞோபவீதம்‌ அணிந்தாள்‌. 
ரத்நகுண்டலமணிந்த அழகி. சின்முத்திரை, அக்கமாலை, வலக்கரங்களில்‌ கொண்டாள்‌. புத்தகம்‌, வெண்தாமரை 
(மற்றைக்‌ கரங்களில்‌) கொண்டாள்‌. 
அழகிய முக்கண்ணி. அனைத்து முனிவர்‌ களாலும்‌ தேடிப்பெறப்பட்டாள்‌. அனைத்துயிராலும்‌ வணங்கப்‌ 
படுபவள்‌. நன்மையின்‌ உருவாள்‌. இவ்விலக்கணங்களை யுடையவளாக வாக்தேவீ புகழப்படுகிறாள்‌. 


71. சரசுவது! 
(விஷ்ணுபுராணம்‌) 


தேவீ ஸரஸ்வதீ கார்யா ஸர்வாபரண பூஷிதா! 
சதுர்ப்புஜா ஸா கர்த்தவ்யா ததைவ ௪ ஸமுத்திதாப 


புஸ்தகம்‌ ச அட்ச மாலாச தஸ்யா: தக்ஷிண ஹஸ்தமோ:! 
வாமயோஸ்ச ததா கார்யா வைணவீச கமண்டலு:॥! 


ஸமபாத ப்ரதிஷ்டா ௪ கார்யா ஸெளமாம்யமுகீ ததா 
ஸரஸ்வதி தேவியை ஸர்வாபரண பூஷிதையாய்‌ அமைக்க. நாற்கரத்தாள்‌. புஸ்தகம்‌, அக்கமாலை கொண்ட 


வலக்கரங்கள்‌. வீணையும்‌ கமண்டலுவும்‌ கொண்ட இடக்கரங்களில்‌ கொண்டவள்‌. அமைதி ததும்பும்‌ முகத்தாள்‌. 
ஸமபாதமாய்‌ அமர்ந்தவள்‌ எனச்‌ செய்க. 


78, சரசுவதீ 
(பூர்வகாரணாகமம்‌ - 12ஆம்‌ படலம்‌) 


ஸ்வேதபத்மாஸநா 'ஸீநாம்‌ சுக்லவர்ணாம்‌ சதுர்ப்புஜாம்‌! 
ஜடா மகுட ஸம்யுக்தாம்‌ முக்த குண்டல மண்டிதம்‌!! 


யக்ஞோபவீதிநீம்‌ ஹார மக்தாபரண பூஜிதாம்‌! 
துகூல வஸநாம்‌ தேவீம்‌ நேத்ரத்ரய ஸமந்விதாம்‌।!! 


ஸத்ஸம்‌ தக்ஷிணே ஹஸ்தே வாமஹஸ்தே து புஸ்தகம்‌/ 
தக்திணேச அட்சமாலா ௪ கரகம்‌ வாமகேகரோ! 


வாசீச்யாக்ருதி ஆக்யாதா துர்க்காயா க்ருதி ருச்யதே! 


ஸரஸ்வதி நாற்கரமுடையாள்‌. வெண்டாமரை மேவினாள்‌. வெண்‌ நிறத்தாள்‌. சடைமுடி கொண்டாள்‌. முத்துக்‌ 
காதணியொடு விளங்குவாள்‌. யக்ஞோபவீதம்‌ கொண்டாள்‌. முத்துக்களாலான அணிகள்‌ கொண்டாள்‌. வெண்‌ 


பட்டாடையாள்‌. முக்கண்ணி. 4 t's ae 
வலக்கரங்களில்‌ பிரம்பு, அக்கமாலை, இடக்கரங்களில்‌ புத்தகம்‌ (சுவடி), குண்டிகை கொண்டவள்‌. இவ்வாறு 


வாகீஸ்வரியின்‌ உருவமை சொல்லப்பட்டது. 


174 


79. சரசுவகீ 
(ஸ்கந்த புராணம்‌ - சூதசம்ஹிதை) 


ஜடாஜடதரா சுத்தா சந்தராரத்தக்ருதசேகரர! 
புண்டரீக ஸமாஸீநா நீல க்ரீவா தரிலோசகா 


சடைமுடி கொண்டாள்‌. பாதிமதியினைத்‌ தலையிலணிந்தாள்‌. சுத்தை. மறுவிலா உடலாள்‌. நீலமணிமிடற்றாள்‌. 
(வெண்‌) தாமரை ஏறினாள்‌. முக்கண்ணி எனப்‌ போற்றுக. 


80. சரசுவகீ 
(ரூபமண்டனம்‌) 


ஏகவக்த்ரா சதுர்ஹஸ்தா முகுடேன விராஜிதா! 
ப்ரபாமண்டலஸம்யுக்தா குண்டலரந்வித சேகரா!! 


அக்ூஷாப்ஜ வீணா, புஸ்தகம்‌ மகாவித்யா ப்ரகீர்த்திதம்‌! 
வர அக்ஷாப்ஜம்‌ புஸ்தகம்‌ ௪ சரஸ்வதீ சுபாவஹா!! 
ஒரு முகமும்‌ நான்கு கரங்களும்‌ கொண்டு விளங்குவாள்‌. ஒளி மண்டலத்திடை அமர்ந்தாள்‌. எடுத்துச்‌ சுற்றிய 


முடியுடன்‌ விளங்குவாள்‌. தாமரையென ஒளிர்‌ வீணையாள்‌. மகாவித்யை எனும்‌ சுவடி கைக்கொண்டாள்‌. வரத முத்திரை 
யில்‌ தாமரை மணி மாலை கொண்டாள்‌. புத்தக உருவில்‌ வணங்கப்படும்‌ சரஸ்வதி சுபமே தருபவள்‌, 


81. பூமிதேவி 
(அம்‌சுமத்பேதாகமம்‌ - 49ஆம்‌ படலம்‌) 


ஸஸ்யாங்குரநிபா பூமி: நீலாலக ஸமந்விதா! 
கரண்ட மகுடோ பேதா ஸர்வாபரண பூவிதரா! 


பீதாம்பர தராசைவ ப்ரஸந்நவதநேரிந்விதா! 
பத்மம்‌ வாபி உத்பலம்வாபி உபயோ: ஹஸ்தயோ: தீருதம்‌ 
பத்ம பீடோ பரிஷ்டாத்து ஆஸீநா வா ஸ்திதா Noun 


முளைத்தெழும்‌ முளையின்‌ பசியவெண்மை நிறத்தாள்‌. நீலக்கூந்தல்‌ நீண்டிடக்‌ கொண்டாள்‌. கரண்ட மகுடம்‌ 
கொண்டாள்‌. அனைத்துவகை அணிகளும்‌ கொண்டாள்‌. மஞ்சளாடை கொண்டாள்‌. மலாந்த முகத்தாள்‌. தாமரையும்‌ குவளை 
களையும்‌ இருகரங்களிலும்‌ கொண்டாள்‌. பத்ம பீடத்தில்‌ இருந்தவளாகவோ; நின்றவளாகவோ அமைத்து வழிபடுக. 


82. பூமி (புலி அன்னை) 
(விஷ்ணுதர்மோத்தரம்‌) 


ஸுஃக்லவர்ணா மஹீகார்யா திவ்யா பரண பூஜிதா! 
சதுர்‌[ப்‌]புஜு ஸெளம்யவபு: சந்த்ராம்‌ ஸுஸத்ருசாம்பரா!! 


ரத்௩பாத்ரம்‌ ஸஸ்ய பாத்ரம்‌ பாத்ரம்‌ ஓலதிஸம்யுதம்‌/ 
பத்மம்‌ கரேச கர்த்தவ்யம்‌ புவெள யாதவநந்தன!! 


175 


திக்கஜாகாம்‌ சதுர்ணாம்‌ ௪ SMUT ப்ருஷ்ட கதா ததா! 
ஸர்வெள ஷதியுதா தேவீ சுகலவர்ணா தத: ஸ்ம்ருதா!! 


வெண்ணிறத்தளாயும்‌, ஒளிவீசும்‌ அணிகள்‌ கொண்டவளும்‌, நாற்கரத்தளாயும்‌, ஒளிரும்‌ மேனியளாயும்‌, நிலவின்‌ 
கரணங்களையொத்த மெல்லிய ஆடை கொண்டவளாயும்‌ பூமிதேவியை அமைக்க. இரத்தினங்கள்‌ பதித்தமூலிகைச்‌ சாறு 
ளிக்கும்‌ பாத்திரமும்‌, எடுத்தளிக்கும்‌ கரண்டியும்‌, தாமரை ஏந்தியவளாயும்‌ யாதவகுல நந்திநனே கொள்க. நாற்கோணங்‌ 
Fo யானைகளை அமைக்க. அனைத்து மூலிகைகளின்‌ தலைவியாம்‌ அன்னை பூமியை வெண்ணிறத்தளாய்க்‌ 
காளக 


83. பூமிதேவி 
(பூர்வகாரணாகமம்‌ - 12ஆம்‌ படலம்‌) 


ஸ்யாமவர்ணநிபா பாஸ்வத்தாஜீவ சமலோசநா! 
ஹேமயக்ஞோபவீதாச த்விபுஜாச த்விநேத்ரகா!! 


ஸர்வாபரணஸம்யுக்தர கரண்டமகுடான்விதா! 
ரக்தாம்பரதராசைவதட்ச ஹஸ்தோத்பலாந்விதர!! 


தரண்யாக்ருதி ரேவம்‌ ஸ்யாத்‌ ஜ்யேஷ்டாலாக்ருதி ருச்யதோ 
பூமிதேவி வெளிறிய பசுமை நிற அழகி. ஒளிரும்‌ தாமரைக்‌ கண்ணாள்‌. பொன்‌ உபவீதம்‌ பூண்டாள்‌. இரு கரத்தாள்‌. 
இரு கண்ணழகி. அனைத்து அணிகளும்‌ அணிந்தவள்‌. கரண்ட மகுடம்‌ கொண்டாள்‌. செவ்வாடை புனைந்தாள்‌. வலக்‌ 
கரத்தில்‌ குவளை ஏந்தினாள்‌. தரணி (பூமி)யின்‌ உருவமைப்பு கூறப்பட்டது. ஜயேஷ்டையின்‌ உருவமைதி தொடரும்‌. 
© ரத ர்க ௫. ला GC. © னரா IT 12 ர்‌) 
84, சப்தமாதர்கள்‌ (அன்னையர்‌ எழுவா 
(௬ுப்ரபேதாகமம்‌ - 48ஆம்‌ படலம்‌) 


அதாத: சம்ப்ரவக்ஷயாமி மாத்ரூணாம்‌ ஸ்தாபநம்‌ பரம்‌! 
நைர்ருதஸ்ய வதார்த்தாய ப்ரம்றணாசாபி நிர்மிதா:।! 


ப்ராஹ்மாணீம்‌ ப்ரம்ஹவத்குர்யாத்‌ மகேஸீம்‌ ஈஸ்வரீரர்பமாம்‌! 
குமார வத்ச கெளமாரீம்‌ விஷ்ணுவத்ச வைல்ணவீம்‌ ததா 


குரோதாநநாந்து வாராஹிம்‌ வாமநீந்து ஹலாயுதாம்‌! 
ஸக்ராணீம்‌ ஸக்ரவத்குர்யாத்‌ சாமுண்டீம்‌ உக்ரகுபிணீம்‌! 
ஸுவிகீர்ண ஜடாபாராம்‌ ஸ்யாமவர்ணாம்‌ சதுர்ப்புஜாம்‌! 
கபால சூல ஹஸ்தாம்ச சாமுண்டீம்‌ காரயேத்தத:॥! 
வரதாஹஸ்தாஸ்து தத்ததாயுத in; 


தத்வர்ணம்‌ ஸமாயுக்த: வாஹ்நத்வஜ ஸம்யுதா:! 
சதுர்‌ புஜாஸ்து ஸர்வாஸ்ச நலிநாஸ௩ஸம்ஸ்திதா:!! 


இப்போது (சத்த) மாதாக்களை ஸ்தாபிக்கும்‌ முறைமைச்‌ சொல்வோம்‌. இவர்கள்‌ பிரமனால்‌ அசுரர்களை அழிக்க 
உருவாக்கப்பட்டவர்கள்‌. ப்ரம்மாணியைப்‌ ப்ரம்மனை ஒப்பவும்‌, மகேசியை ஈசனை ஒப்பவும்‌, கெளமாரியை குமாரனை 
ஒப்பவும்‌, வைணவியை. அரியை ஒப்பவும்‌, வாராகியை உறுமும்‌ முகமுடையளாயும்‌, வளைந்த கோரைப்பற்களுடனும்‌, ' 


176 


கலப்பையை ஏந்தியவளாயும்‌, இந்திராணியை இந்திரனைப்‌ போன்றும்‌ அமைக்க. சாமுண்டியை விரித்த Cae 
௧௬ நிறத்தள்‌, நாற்கரத்தள்‌, கபாலசூலம்‌ ஏந்திய கையளாய்‌ அமைக்க. அனைவரும்‌ வரத TE கொண்டவர்கள்‌. நாற 
கரத்தர்கள்‌. தங்கள்‌ தலைவர்கட்குரிய நிறமும்‌, படைகளும்‌, கொடியும்‌ கொண்டவர்கள்‌. தாமரையாசனங்களும்‌ 


உடையவர்கள்‌. 


85. சப்தமாதர்கள்‌ 


(மார்க்கண்டேய புராணம்‌) 


ப்ரம்ஹேச குக விஷ்ணூநாம்‌ ததேந்த்ரஸ்யச ஸக்தயஸி 
ஸரீரேப்யோ விநிஷக்ராம்ய தத்ரூபை: சண்டிகாம்‌ ४/४/:॥/ 


யஸ்யதேவஸ்ய பத்ரூபம்‌ யதா பூஜண வாஹதம்‌! 
தத்வதேவ தத்ஸக்தீ: ஆஸசரான்‌ யோத்துமாயயெள!! 


ஹம்ஸ யுக்தவிமானாக்ரே சாட்ச சூத்ர கமண்டலு:! 
ஆயாதா ப்ரஹ்மண: ஸக்தி: ப்ரஹ்மாணீஸா பித்யதோ! 
மாஹேஸ்வரீ வ்ருஷா BLT த்ரிசுலவரதாரிணீ! 

மஹா அஹிவல்யாப்ராப்தா சந்த்ரரேகா விபூஜணா!! 


கெளமாரீ ஸக்தி ஹஸ்தாச மயூரவாஹகா 
யோத்தும்‌ அப்யாயயெள தைத்யான்‌ அம்பிகா குஹரூபிணீ! 


SOSA வைஷ்ணவீசக்தி கருடோபரி சம்ஸ்திதா! 
சங்கசக்ர கதா சார்ங்க கட்கஹஸ்தரப்யுபாயயெளா! 


யக்ஞவாராஹம்‌ அதுலம்‌ ரூபம்யா பிப்ரதோ ஹரே: 
ஸக்தி: ஸாஸ்ப்யாயயெள தத்ர வாராஹீ பிப்ரதீதநும்‌!! 


நாரஸிம்ஹீ ந்ருஸிம்ஹஸ்ய பிப்ரதீசத்ருசம்‌ வபு:! 
ப்ராப்தா தத்ர ஸடாக்ஷேபா க்ஷிப்ர நக்ஷத்ர ஸம்ஹதி:॥1 


வஜ்ர ஹஸ்தா ததைந்த்ரீ ச கஜரா ஜோடரி ஸ்திதா! 
ப்ராப்தோஸஹஸ்ர நயநோ யதா ஸக்ரஸ்‌ ததைவஸா!! 


தத: பரிவ்ருத ஸ்தாபி: ஈசாநோ தேவசக்தி பி:! 
ஹந்யம்‌ தாம்‌ அசுரா: சீக்ரம்‌ மம ப்ரீத்யாஹ சண்டிகரம்‌!! 


ததோ தேவீ ஸரீராத்து விநிஷ்க்ராந்தா அதிபீஜணா! 
சண்டிகா சக்திருத்பந்நா சிவ ஸதநிதாயிநீ! 


oc பிரம்மா; ஈசன்‌; குகன்‌; விஷ்ணு; அன்னையர்‌. இந்திரன்‌ ஆகியோர்‌ உடல்களிலிருந்து வெளியேறி அவரவர்கள்‌ 
சக்திகள்‌ வெளிவந்தனர்‌. அவரவர்க்குரிய உரு, வாகனம்‌, கொடி. ஆயுதங்களுடன்‌ சண்டிகையுடன்‌ வந்து சேர்ந்தனர்‌. 
அஸாரர்களைச்‌ சங்கரிக்க முனைந்தனர்‌. 
அன்னம்‌ பூட்டிய விமானமேறி, அக்கமாலை, கமண்டலம்‌, அபயவரதங்களுடன்‌, பிரம்மசக்தி பிரம்மாணி எனும்‌ 
பெயருடன்‌ வந்தாள்‌. மாஹேஸ்வரி எருதேறி, திரிசூல, வரம்‌ தாங்கி பெரும்‌ பாம்பினை வளையாய்‌ அணிந்து பிறை 


ஸ்‌ யக்ஞரூபிணி / பிராம்ஹி 


178 


மகேஸ்வரி 


179 


நிலவணிந்து வந்தாள்‌. கெளமாரீசக்தியினை ஏந்தி, மயிலேறி குஹரூபிணியாம்‌ அன்னை அசுரர்களுடன்‌ போரிட வந்தாள்‌ 
அதுபோன்றே வயிணவி கருடன்‌ மீதேறி சங்கம்‌, சக்ரம்‌, கதை, சார்ங்கம்‌, வாள்‌ ஏந்தியவளாய்‌ வந்தாள்‌. கஞ்‌ வாராஹி 
பேருருவினளாய்‌ ஹரியின்‌ உருத்தாங்கிய வராஹியாய்‌ வந்தாள்‌. நாரஸிம்ஹீ ந்ருஸிம்ஹ மூர்த்தியின்‌ உடல்‌ தாங்கி 
விண்மீன்களைத்தன்‌ ஆர்ப்பரிப்பினால்‌ உதிர்த்துப்‌ போரிட வந்தாள்‌. ஐந்த்ரீதேவி யானை ஏறி, வச்சிரம்‌ தாங்கி ஆயிரங்‌ 
கண்ணுடையளாய்‌ இந்திரனொப்பப்‌ போரிட வந்தாள்‌ 


ழு பாறு சாமுண்டியைச்‌ சுற்றி நின்றோரின்‌ தலைவியாய்‌ அசுரர்களை வதைக்க ஈசானியாம்‌ சாமுண்டி 
புறப்பட்டாள்‌. அந்நிலையில்‌ அவளுடலினின்று எதிரிகளைத்‌ தன்‌ பார்வையால்‌ வீழ்த்தும்‌ சண்டிகை வெளி 


வந்தாள்‌. 
86. ily onl 
(அம்‌௬மத்பேதாகமம்‌ - 47ஆம்‌ பட: 


சதுர்வக்த்ரா சதுர்ப்பாஹு ஸம்யுக்தரம்ஹம FILM 
தட்சிணே அபய GOCE வரதஞ்ச அட்சமாலிகரா! 


ரக்தபத்மாஸநாஸீநாம்‌ ஹஸம்ஸ வாஹந கேதுகாம்‌! 
ஜடாமகுடஸம்யுக்தாம்‌ பீதாம்‌ பரதராம்‌ வராம்‌! 


ப்ரஹ்மாணீ ஹ்யேவம்‌ ஸமாக்யாதா ப்ரம்ஹவ்ருட்ச சமாச்ரிதா!! 


நான்முகத்தாள்‌; நாற்கரத்தாள்‌; வெண்பனியின்‌ பொன்னிறத்தாள்‌. வலக்கரங்களில்‌ அபய சூலங்களும்‌, இடக்கரங்‌ 
களில்‌ வரதம்‌ அக்கமாலை கொண்டாள்‌. செந்தாமரை அமர்ந்தாள்‌. அன்னவாதனமும்‌ கொடியும்‌ கொண்டாள்‌. சடைமுடி 
கொண்டாள்‌. சிறந்த மஞ்சள்‌ பட்டாடை கொண்டாள்‌. பிரம்ம விருட்சத்தி கொடி எனச்‌ சார்ந்த ப்ரஹ்மாணி உருவம்‌ 
சொல்லப்பட்டது. 


87, Ayreon) 


(பூர்வகாரணாகமம்‌ - 12ஆம்‌ படலம்‌) 


சதுர்ப்புஜா விஸாலாட்சீ; தட்த காஞ்ச நஸந்நிபா! 
வரதாபயஹஸ்தா ௪ கமண்டல்‌ வ௯ மாலிகா! 


ஹம்ஸத்வஜா ஹம்ஸாரூடா ஜடாமகுட தாரிணி! 
ரக்த பத்மாஸநாஸீநா ப்ரஹ்மாணீ ப்ரம்ஹரூபிணீ! 


ப்ரம்மாணீ பிரம்மஸ்வரூபிணி; விரிந்த கண்ணாள்‌; வரதம்‌, அபயம்‌, கமண்டலம்‌, அக்கமாலை கொண்டாள்‌. 
ஹம்ஸத்வஜா. ஹம்ஸவாஹிநீ. சடாமகுடம்‌ கொண்டாள்‌. செந்தாமரையில்‌ இடங்கொண்டாள்‌. 


88, ப்ரம்ஹாணி 
(ரூபமண்டனம்‌) 
a 
ப்ரஹ்மாணீ ஹம்ஸாரூடா ஸாட்ச சூத்ர: கமண்டலு:! 
ஸூத்ரம்‌ ௪ புஸ்தகம்‌ தத்தே ஊர்த்வ ஹஸ்தத்வயே சுபா! 


ப்ரஹ்மாணீ ஹம்ஸவாகினீ அட்சசூத்ரம்‌ கமண்டலம்‌ கொண்டாள்‌. 


180 


89. மாகேஸ்வார்‌ 


(அம்‌௬மத்பேதாகமம்‌) 


சதுர்‌[ ப்‌ ]புஜா த்ரிநெத்ராச அதிரக்ஸம ப்ரபா! 
கூலா பய கரா ஸவ்யே வாமே வரத ஸம்யுதா!! 


ஜபமாலாஸமாயுக்கா ஜடாமகுட ஸம்யுதா! 
ஈஸ்வரேணபமா ஹ்யேலா ஸிவா மாகேஸ்வரீ ஸ்ம்ருதர!! 


நாற்கரத்தாள்‌. முக்கண்ணி. மிகு சிவந்த ஒளி வீசும்‌ உருவினாள்‌. வலமிடமாக அபயம்‌, சூலம்‌, ஜபமாலை, வரதம்‌ 
கொண்டாள்‌. சடாமுடிகொண்டாள்‌. ஈசுவர உருவில்‌ மங்கலையாம்‌ இம்மாகேசுவரியை உளத்தமைக்க. 


90. மாகேண்வார்‌ 
(விஷ்ணுதர்மோத்தரம்‌) 


மாஹேஸ்வரீ வ்ருஷாரூடா பஞ்சவக்த்ரா த்ரிலோச நா! 
ஸுக்ல இந்து ப்ரத்ஜடா ஜூடாஸுஃக்லா ஸர்வஸுஃகப்ரதர!! 


ஒட்புஜா வரதா F652 ஸஜத்ரம்‌ டமருகம்‌ ததா! 
சூலகணடா அபயம்‌ வாமே சைவ தத்தே மஹாபுஜா!! 


மாஹேசுவரர்‌ வெள்ளேறது ஏறுபவள்‌. ஐம்முகம்‌ கொண்டாள்‌. முக்கண்ணி. வளர்பிறை வெண்மதியணிந்த சடை 
முடியாள்‌. வெண்ணிற மேனியாள்‌. சகல சுகம்‌ தருவாள்‌. ஆறு கரங்களில்‌ வலமிடமாக அபயம்‌, மணி, சூலம்‌, அட்ச சூத்ரம்‌ 
டமருகம்‌, வரதம்‌ கொண்டவள்‌. பெருந்தோளினாள்‌ என உள்ளக்கிழியில்‌ உருவெழுதி வணங்குக. 


91, மாகேண்வார்‌ 
(பூர்வகாரணாகமம்‌ - 12ஆம்‌ படலம்‌) 


தீறிநேத்ரா சுக்லவர்ணாச சூலபாணிர்‌ வ்ருஜத்வஜா! 
வரதாயஹஸ்தா ௪ சாக்ஷமாலா கரரந்விதர!! 


ஜடாமகுடினீ ஸம்பேோர்பூஜணீ ஸா மகேஸ்வர! 


முக்கண்ணி. வெண்ணிறத்தாள்‌. இடபக்கொடி கொண்டாள்‌. சூலபாணி, வரதம்‌, அபயம்‌, அக்கமாலை கரங்‌ 
கொண்டாள்‌. சம்புவின்‌ அணியானாள்‌. அவளே மகேஸ்வரி. (போற்றுவோம்‌) 


92, மாகேண்வார்‌ 


(ரூபமண்டனம்‌) 


மாஹேஸ்வரீ ப்ரகர்த்தவ்ய வ்ருஷபாஸ ௩ ஸம்ஸ்திதா! 
கபால சூல கட்வாங்க வரஹஸ்தா சதுர்ப்புஜாா!! 


விடையேறி வருபவளாய்‌ மாகேசுவரியைக்‌ கொள்க. & 


வழிபடுக. 


பாலம்‌, சூலம்‌, கட்வாங்கம்‌, வரம்‌ கொண்ட நாற்கரத்தளாய்‌ 


181 


183 


93. கெளமார்‌ீ 
(அம்சுமத்பேதாகமம்‌ - 47ஆம்‌ படலம்‌) 


சதுர்ப்புஜா த்ரிநேத்ரா சரக்தவஸ்த்ர சமந்விதரா! 
ஸர்வா பரண ஸம்யுக்தா வாசிகா USS ETE tel 


ஸக்தி குக்குடஹஸ்தாச வரதாபய பாணிநீ! 
மயூரத்வஜவாஹீ ஸ்யாத்‌ உதும்பர த்ருமாஸ்ரிதா!! 
கெளமாரீ சேதி விக்யர்தா ஸர்வகாமபலப்ரதா।!! 


நாற்கரத்தாள்‌. முக்கண்ணி, செவ்வாடை புனைந்தாள்‌. அனைத்தணிபுனைந்தாள்‌. (உரத்த) சொல்லாள்‌. (இறுகக்‌ 
கட்டிய) வாரணி கொங்கையாள்‌. சக்தி, கோழி, அபயம்‌, வரதம்‌ கொண்ட கரங்கள்‌ உடையாள்‌. மயிலூர்தி, மயிற்கொடி 
கொண்டாள்‌. கடம்ப மர நிழலில்‌ அமர்வாள்‌. அனைத்து விருப்புக்களின்‌ பயனையும்‌ தருபவளாம்‌ கெளமாரி. (அவளைப்‌ 
போற்றுவோம்‌). 


94, onion 
(விஷணுகர்மோத்தரம்‌) 


கெளமாரி ரக்தவர்ணாஸ்யாத்‌ ஷட்வக்த்ரா MES CTF 
ரவிபாஹுர்‌ மயூரஸ்தா வரதா சக்திதாரிணீ! 

பதாகாம்‌ பிப்ரதீம்‌ தண்டம்‌ பாத்ரம்‌ பாணம்‌ ௪ SL Gs 
வாமே சாபம்‌ அதோ கண்டாம்‌ கமலம்‌ குக்குடம்‌ தவத; 
பரசும்‌ பிப்ரதீம்‌ தீக்ஷ்ணம்‌ தவத: து PLUTONS 


கெளமாரி செவ்வண்ணத்தாள்‌. அறுமுகம்‌ கொண்டாள்‌. ஒளிரும்‌ கண்ணினாள்‌. நீண்ட கரங்கள்‌ உடையாள்‌. 
மயில்வாகனங்கொண்டாள்‌. வரம்‌, சக்தி, கொடி, தண்டு, பாத்ரம்‌, பாணம்‌ வலக்கரங்களிலும்‌, இடக்கரங்களில்‌ வில்‌, பணி. 
தாமரை, கோழி, பரசு, அபயம்‌ இவை கொண்டவள்‌. 


95. கெளமா£ 
(தேவீ புராணம்‌) 


கெளமாரீ சைவ கர்த்தவ்யா மயூராஸ௩ா ஸத்திப்ருத்‌! 
த்ரிதண்டீ காலரூபாச ரக்த மால்யாஸ (BFL MI 


கெளமாரியை மயில்‌ மீதமர்ந்தவளாயும்‌, த்ரிதண்டி, காலரூபி, கோழி ஏந்தியவள்‌, சிவந்த மாலை கொண்டவள்‌. 
96. கெளமாரீ 
(பூர்வகாரணாகமம்‌ - 12ஆம்‌ படலம்‌) 


குமாரஸத்ருஸா கந்யாவர்ண வாஹநகேதுமி:। 
வாளிகா பத்த மகுடா [ 2] ஸக்திகாங்குச தாரிணி! 


ரக்தவஸ்திரா மகாவீர்யா ஹார கேயூர பூஜணீ 
வரதாபய ஹஸ்தா ௪ கெளமாரீ குங்கும ப்ரபா! 


184 


குமரனை உருவாலொத்தவள்‌. கன்னி நிறம்‌. வாகனம்‌, கொடி கொண்டவள்‌. சுற்றிக்‌ கட்டிய கொண்டை, சக்தி 
அங்குசம்‌, வரதம்‌, அபயம்‌ கொண்டாள்‌. ஹாரம்‌, கேயூரம்‌ அணிந்தவள்‌. மாவீரம்‌ கொண்டவள்‌. குங்கும நிறத்தாளைப்‌ 
போற்றுக. 


97 கெளம்ாரீ 
(ரூபமண்டனம்‌) 
குமாரரூபா கெளமாரீ மயூரவர armen 
ரக்த வஸ்த்ர தராதத்‌ வத்‌ சூல சக்தி கதாதரா!! 


கெளமாரீ குமாரரூபிணீ. மயூரவாஹிநீ. செவ்வாடை கொண்டாள்‌. சூலம்‌, சக்தி, கதை தரித்தவளாய்க்‌ 
கொள்க. 


(அம்சுமத்பேதாகமம்‌ — 47ஆம்‌ படலம்‌) 


ஸங்கசக்ர தராதேவீ கிரீட மகுடாந்விதரா! 
ஸுஸ்தநா சாரு வதநாஸ்யாமாபா ௪ ஸுஃலோசநா!! 


பீதாம்பரதரா தேவீ கிரீட மகுடரந்விதா! 
ராஜவ்ருட்சம்‌ ஸமாச்ரித்ய கருடத்வஜவாஹிநீ!! 
வைஷ்ணவீ பீடகா தேவீம்‌ விஸ்ணு பூஜண பூவிதாம்‌!! 


வைஷ்ணவி சுடராழியும்‌ சங்கும்‌ ஏந்தி ஒளிரும்‌ உருவுடையாள்‌. வரத அபயம்‌ கொண்டாள்‌. பெருமாமுலையாள்‌. 
அழகு முகத்தாள்‌. இளந்தளிர்ப்‌ பசுமை நிறம்‌ கொண்டாள்‌. தடங்கண்ணி. மஞ்சளாடை கொண்டாள்‌. கிரீட மகுடம்‌ 
கொண்டாள்‌. அரசமரத்தின்‌ இடம்‌ கொண்டாள்‌. கருடவாகனமும்‌ கொடியும்‌ கொள்வாள்‌. வைஷ்ணவீ பீடத்தமர்ந்தாள்‌. 
விஷ்ணுவின்‌ மார்பணியாய்‌ ஒளிர்ந்தாள்‌. 


99. oreo 
(விஷ்ணுதர்மோத்தரம்‌) 


வைஷ்ணவி தார்க்ஷயகா ஸ்யாமா ஷட்புஜா வந௩மாலிநீ! 
வரதா கதினீ தட்சே பிப்ரதீம்‌ ௪ அம்புஜஸ்ரஜம்‌!! 
ஸங்க சக்ராபயாந்வாமே ஸாசேயம்‌ விலஸத்புஜா!! 


வைஷ்ணவீகருடவாகனம்‌ கொண்டாள்‌. இளம்‌ பசுமை நிறத்தாள்‌. ஆறு கரங்களைக்‌ கொண்டாள்‌. துளசிமாலை 


அணிந்தாள்‌. வரம்‌, கதை, தாமரை மாலை ஏந்தினாள்‌. இடத்தில்‌ ஆழி, சங்கு, அபயம்‌ ஏந்தி விளங்கிய பெருந்தோளி. 
(இவளை வணங்குக.) 


700. லைஷ்ணாலீ 
(தேவீ புராணம்‌) 


ஸுஸித்தா வைஷ்ணவி SMUT சங்க சக்ர கதாம்புஜா! 
வகமாலாக்ருதா பீடா பீத வஸ்த்ரா. ஸுஃஸொபிதாரி! 


ட “S 
2 
gil 


ம்‌ ane ( ak Cee ke 
இ நி : eet ர (है 
மி i ३ 
ப த CANON = 
५92 இ மட म 
ES) 


187 


சித்தர்களின்‌ தலைவியாம்‌ வைஷ்ணவிீ சங்கம்‌, சக்ரம்‌, கதை, அம்புஜம்‌ ஏந்தியவளாயும்‌, துளஸி மாலை சூடியவ 
ளாயும்‌, குறையற்ற மஞ்சள்‌ ஆடை அணிந்தவளாயும்‌, நற்காந்தி உடையளாயும்‌ அமைக்க 


101. வை லஒிணஹீ 
(பூர்வ காரணாகமம்‌ — 12ஆம்‌ படலம்‌) 


பத்ம பத்ர விசாலாட்சீ ஸ்யாம்‌ வர்ணா சதுர்ப்புஜா! 
சங்க சக்ர கதா பத்மதர TAM? FFL UN 
கருடத்வஜ ஸம்யுக்தா வைஷ்ணவீ விஷ்ணு பூஜணீ! 


... தாமரை இதழென அகன்ற கண்ணாள்‌; இளந்தளிர்ப்‌ பசுமை நிறத்தாள்‌; சங்‌. ௩. கதை, தாமரைகளை ஏந்திய 
நாற்கரத்தாள்‌. கருடக்‌ கொடியுடையாள்‌. மாலின்‌ மார்பணியாய்‌ அமைந்தாள்‌ என வை... ஸவியைப்‌ போற்றுக. 


102, வைஷ்ணவி 
(ரூபமண்டனம்‌) 


வைஷ்ணவீ விஷ்ணு ஸத்ருஸீ கருடோபரி ஸம்ஸ்திதா 
சதுர்ப்‌ பஹுஸ்ச வரதா சங்க சக்ர கதாதரா!! 


திருமாலினையொத்த உருவுடையாள்‌; கருடவாகநம்‌ கொண்டாள்‌. வரதம்‌, சங்கு, சக்ரம்‌, கதை ஏந்திய 
நாற்கரத்தாள்‌ என வைணவீ வணங்கப்படுவாள்‌. 


103. வாராஹீ 
(அம்‌௬மத்பேதாகமம்‌ - 47ஆம்‌ படலம்‌) 


வராஹ வக்த்ர ஸத்ருஸா ப்ரலயாம்புத நிஸ்வநர! 
கரண்ட மதிடோபேதா வித்ருமாபரணாங்விதா!! 


ஹலம்ச வரதம்‌ ஸவ்யே, வாமே அபய சக்திகே! 
கல்பத்ருமம்‌ ஸமாச்ரித்ய கஜத்வஜ ஸவாஹிநாம்‌!! 
வாராஹீ சேதி விக்யாதா நாம்‌ நாஸர்வ பலப்ரதா! 


வராஹமொத்த முகமுடையாள்‌; பிரளயத்தில்‌ எழும்‌ கடலொலி போன்ற ஒலியுடன்‌ உறுமுவாள்‌. கரண்ட மகுடம்‌ 
கொண்டாள்‌. சிவந்த பவழ நிறங்கொண்டாள்‌. கலப்பையும்‌ வரதமும்‌ வலத்திலும்‌; இடப்புறம்‌ சக்தி, அபயம்‌ கொண்டாள்‌. 
கற்பக மர நிழலில்‌ குடிகொண்டாள்‌. யானைக்‌ கொடியும்‌ யானை ஊர்தியும்‌ கொண்டாள்‌. வாராஹி எனும்‌ பெயர்‌ 
கொண்டாள்‌. அனைத்துப்‌ பலன்களையும்‌ அன்பர்க்கு வழங்கிடப்‌ போற்றுவோம்‌. 


104. வாராஹீ 
(பூர்வகாரணாகமம்‌ - 12ஆம்‌ படல்‌) 
க்ருஷ்ணா பீதாம்பரா ஸார்ங்கிஸவர்வ ஸம்பத்கீரி ந்ருணாம்‌! 
பவித்ரா அலங்க்ருத உரஸ்கா பாத நூபுரஸம்யுதா!! 


ஸவ்யே அபய ஹலம்‌ சைவ மூஸலம்‌ வரதமந்யகே! 
வராஹ வக்த்ரீ வாராஹீ யம பூஜண Lye! 


ae 


188 


கருநிற மேனியாள்‌. மஞ்சள்‌ பட்டுடுத்தாள்‌. வில்லேந்தினாள்‌. மாந்தர்க்கு அனைத்து நற்செல்வமும்‌ நல்குவாள்‌. 
புனிதை. அலங்கரித்த மார்புடையாள்‌. நூபுரச்‌ சீறடியாள்‌. வலப்புறம்‌ அபயம்‌, கலப்பை, இடக்கரங்களில்‌ உலக்கையும்‌ 
வரதமும்‌ கொண்டாள்‌. வராஹ முகத்தாள்‌. அம்‌ வாராஹீ. இயமனை அச்சுறுத்தும்‌ திருமாலின்‌ அணியாவாள்‌. 


105. வாராஹீ 

(தேவீ புராணம்‌) 
வைவஸ்வதீ ப்ரகர்த்தவ்யா துர்த்தரா மஹிஷோபரி 
சூகராஸ்யா கபாலே அஸ்ருக்‌ பிபந்தீ தண்டதாரிணீ! 


வெல்ல முடியாத வாராஹியை ஒளிமண்டலத்திடை இருப்பவளாய்‌, மஹிஷன்‌ மேல்‌ நின்ற நிலையில்‌ அமைக்க 
வராஹமுகத்தினளாய்‌ ஒரு கரத்தில்‌ தண்டமேந்தி, மறுகரத்தில்‌ கபாலத்தில்‌ கொண்ட இரத்தத்தைக்‌ குடிப்பவளாகக்‌ கொள்க. 


106. வாராஹீ 

(ரூபமண்டனம்‌) 
வாராஹீம்‌ து ப்ரவக்ஷ்யாமி மஹிஷோபரி ஸம்ஸ்திதா! 
வராஹஸத்ரு ஸ்ரீதேவீ கண்டா சாமர தாரிணீ! 


கதா சக்ர தரா தத்வத்தா நவேந்த்ர விகாதிநீ! 
தோகாநாம்‌ ௪ ஹிதார்த்தாய ஸர்வ வ்யாதி விநாசினீ! 
மஹிஷத்தின்‌ மேல்‌ நிற்கும்‌ வாராஹியைச்‌ சொல்வோம்‌. வராஹத்தினை ஒத்த தேவி. மணி, சாமரம்‌, கதை, சக்ரம்‌ 


ஏந்தி அசுரர்‌ தலைவர்களை அழிப்பவள்‌. உலக (மக்களின்‌) நன்மையை மனத்தில்‌ கொண்டு அனைத்து நோய்களையும்‌ 
அழிப்பவள்‌ (என உணர்க). 


107. சாமுண்டா 
(அம்சுமத்பேதாகமம்‌) 
சதுர்ப்புஜா த்ரிநேத்ராச ரக்தவர்ண ஊர்த்வகேஸிகா! 
கபால சூல ஹஸ்தா ச வரதாபய பாணிநீ!! 
ஸிரோமாலா உபவீதா ௪ பத்ம பீடோ பரிஸ்திதா! 
வ்யாக்ர சர்மாம்பர தரா வடவ்ருக்ஷ ஸமாச்ரிதாப 
காமுண்டீலட்சணம்‌ ஹி ஏவம்‌ ஏகபேரே ௪ தத்ஸமம்‌! 


வாம பாத ஸ்திதா: ஸர்வா: ஸவ்ய பாத ப்ரலம்பிதா:ஃ॥! 


சாமுண்டி நாற்கரத்தாள்‌. முக்கண்ணி. செந்நிறத்தாள்‌. மேல்‌ நோக்கிய தலை முடியாள்‌. கபாலம்‌, சூலம்‌, வரதம்‌, 
அபயம்‌ கொண்டாள்‌. சிரங்களால்‌ ஆன மாலை கொண்டாள்‌. உபவீதம்‌ கொண்டு பதும பீடத்தின்‌ மேல்‌ அமர்ந்தாள்‌. 
புலித்தோலாடை கொண்டாள்‌. ஆலடியில்‌ விரும்பி அமர்ந்தாள்‌. ஒரே கல்லில்‌ வடிக்கப்‌ படும்‌ அவளுருவத்தை இடது 
பாதம்‌ மடித்ததாயும்‌; வலது பாதம்‌ தொங்குவதாயும்‌ அமைக்க. | 


108, சாமுண்டா 
(பூர்வகாரணாகமம்‌ - 12ஆம்‌ படலம்‌) 


தீர்க்கஜிஹ்வா ஊர்த்வகேஸா ௪ க்ருஷ்ண கா க்ருஷ்ண தம்ஷ்ட்ரிகா! 
நிர்மாம்ஸா வ்யாவ்ருதமுகீ சண்டீ கண்டேந்து மண்டிதா!! 


189 


ह se வூ 


ZS 
Fa 


ए (suture 


<> 


afb 


es 4, 
Ss 
LIL 


ees 


~~ as 


Se 
ze 


OSS 


190 


191 


காலீ கபால மாலா ௪ ஸவாரூடா க்ருசோதர்‌..... }| | 


கெளசிகா ரோஹிணீ வாஸெள சாமுண்டா கீருத்ர கேதுகா!! 


மாம்ஸ கண்ட ஸுஸம்பூர்ணம்‌ கபாலம்‌ வாம பாணிபாக்‌! 
ஸுலாஹி தக்நிணேசைவ வந்ஹிர்‌ வாம கரஸ்தக:11 


வ்யாக்ரசர்‌ மாம்பரா காலி த்ரிநேத்ரீ ஸங்ககுண்டலீ 
லோகாநாம்‌ மாதரஸ்ஸப்த மாதர: கதிதா இமா: 


சாமுண்டா நீள்‌ நாக்குடையாள்‌. மேலெழும்பிய தலை முடியாள்‌. கருமை நிறத்தாள்‌. கரிய பற்களைக்‌ கொண்டாள்‌. 
தசை ஒடுங்கிய மேனியாள்‌. முன்‌ நீண்ட முகத்தாள்‌. பெருங்கோபி; பிறைமதி முடியாள்‌. காலத்தின்‌ தலைவி. கபால 
மாலை அணிந்தவள்‌. ப்ரேதாஸநி; ஒட்டிய வயிறுடையாள்‌; கெளரிகையின்‌ தாய்‌. நல்லாடை அணிந்தாள்‌. கழுகுக்‌ கொடி 
கொண்டாள்‌. இறைச்சித்‌ துண்டுகளால்‌ நிரம்பிய கபாலத்தை இடக்கையில்‌ கொண்டாள்‌. தீச்சுடரினையும்‌ ஒரு கரத்தில்‌ 
ஏந்தினாள்‌. சூலமும்‌ அரவும்‌ வலக்கரங்களில்‌ கொண்டாள்‌. புலித்தோலாடையும்‌ சங்கு குண்டலமும்‌ முக்‌ கண்ணியாம்‌ 
காலீகொள்வாள்‌. உலகத்தின்‌ தாயராம்‌ இவ்வெழுவரும்‌ கூறப்பட்டனர்‌. 


192 


709. சாமுண்டா 77 7क%&क/ ref) 


(ரெளாவோத்தர ஆகமம்‌) 


चामुण्डाप्रतिष्ठादिधि 
अतः परं प्रवक्ष्यामि चामुण्डास्ग्रापनं परम्‌। 
[ ग्रामादौ चामुण्डास्थापतफलम्‌ | 


ग्रामादौ पट्टणे वापि पर्वताग्रे aA च ॥१॥ 
भरूप्रेतपिशाचाइच 'गन्धर्वोचगराक्षसाः। |. 
வன்‌ तद्भयं घोरं विनश्यति न संझयः॥२॥ 
ज्वरमारीप्रवेशे चः महा/स्फोटदिनाशनम्‌ । 
अपस्भार'विनाझइच महा दोषविनाशनस्‌ ॥३॥ 
चासुण्डास्थापनं चेव ग्रामादिषु विशेषतः। 
नवकोटिमहा शश्तिदेदीनां च “प्रियावहम्‌ ॥४॥ 
तासां ஈன்‌ तु चामुण्डा महा என்ன | 
आामादी "स्यापनेताथ "राजसंस्थानकं शुभम्‌ ॥५॥ 


[ तिष्ठाकालः ] 


ठु शुङ्ल्पक्षे शुभे दिने। 
= 


வின पूजयेत्‌ NEN 


उत्तरावणकाले 
Cant 


Sten छ 
[ यायञ्ञाला ] 

अष्टाद्विधानेन मुत्संग्रहणपूर्दकम्‌ । 
Geet ततः உண என்னை सह wen 
"आयाम उर्वीविस्तारं feged "वा त्रिहस्तकम्‌। 
“எக்‌ तथा कार्य दर्षणोदरसंनिभम्‌ ॥ ८।। 

[ कुण्डकल्पनम्‌ | 
greta परितः gaigetiza विशेषतः। 
पूर्वादि “उत्तरान्तं तु “पद्मकुण्ड ` विशेषतः ॥९॥ 
சோர்‌. “கதர்‌ तु योन्याकारेण कल्पयेतू । 

[ यागशालासंस्कारः ] 


गोमयालेपनं कृत्वा पर्यग्निकरणं कुर ॥१०॥ 
पुण्याहं वाचयित्वा ஏ “यायं संप्रोक्षयेत्कमात्‌ । 


[ सप्तविज्ञतिकुम्मस्थापनम्‌ ] 


पञ्दैक"चतुरस्त्रिभिः पञ्चट्वि`चतुरस्त्रिभिः ॥११॥ 
டட ட “grass ` स्थापयेत्तु “factor: 


[ नववर्धनीस्थापनं तत्पूजा च | 


உ “seat "வணி எண "स्मृताः ॥१२॥ 
எனைக்‌ नोए गर्गा देवी எப 

*कराली विकराली च भद्रकाली तथव च॥१३॥ 
महादेवी महारोद्री महाशूला तर्थव च। 

मनोन्मनी महा शक्ति: पूर्वादीशान्तमर्चयेत्‌ ॥१४॥ 
"प्रणवादि नसोऽन्तं च எட்‌ च विशेषतः। 
“arated cle: स्यात्कुटिलान्तं! समर्चयेत्‌ ॥१५॥ 
ணவ झण्डलाधिपति तथा। 

नतस्य मध्ये எளி चामुण्डां पूजयेत्कसात्‌ ॥१६॥ 
mays संएज्य घृषदीपेन पुजयेत्‌। 
>एञ्चावरणमार्गेण ` पुजयित्वा यथादिधि ॥१७॥ 
आवाहनादि सुद्गाश्च दर्शयेत्तु बिचक्षणः। 

झदितबीजं FATT कुम्भनध्ये ठु विन्यसेत्‌ ॥१८॥ 


[-जीवन्यासः षड्विदातिकलान्यासर्च | 


எணண "प्रतिष्ठा च जीव न्यासादिपूर्दकम्‌ । 
षड्विशतिकला “झ्ोताइचासुण्डा“देविमचंयेत्‌ ॥१९७ 


(१) “at ह्लीं “रक्तचारुण्डाद नमः afer 
(x) “at ह्लीं महाचारुण्डये नमः adi 
(३) ओं Gi Fees எல FR 

(४) ஸீ हीं “sek समः எண்ணை | 
(५) at ह्लं “कालाये नमः “எண 
(६) ओं ह्लीं कामरूपिण्ये नसः “गले। 

(७) ओं ot रत्ये नमः हृदये। 

(८) ओ हीं काम“बर्घन्ये नमः ஏன்‌ | 
(९) ओं ह्लीं waz नसः नाभिस्थाने । 
(१०) ओं ह्लीं खड्गहस्तायै नसः दक्षिणहस्ते । 
(११) ओं हं “crea नमः दासहस्ते। 
(१२) at ह्लीं “सत्ये नमः என்ட - 
(१३) ओं ह्लं “कासपालिन्ये नसः எமை, 
(१४) af ह्लीं कालकण्ठ्ये नसः वामोरौ । 
(१५) ओं Gt ளனர்‌ नमः என்‌ 
(१६) at हां கண்ணன்‌ नसः वामजानुनि । 
(१७) ओं ह्लीं मोहिन्यै नमः எண 
१८) यों हीं “என்‌ नसः எணண? 
(१९) ओं ह्लीं तारायै नमः दक्षिणपादे । 
(२०) at ह्लीं विद्याय नमः वामपादे । 

(२१) Sf gi எம்‌ नमः दक्षिण”स्तने। 
(२२) ओं हों என்‌ नमः वास“स्तने । 


Gl Wee नमः என்‌ 


ஊதும்‌ नसः வண 


पिकत x 
ta ்‌ த க [சத 


ia 2 ws 3 | 
| எண मू तमूर्तीसवरीडध्वन्यासाः | 


“तत्त्वतत्त्देशवरीइचंव^ मूर्तिमूर्तोइवरीस्तया^ ॥२०॥ 
ண வன पदमन्त्रकलाः स्मृताः । 
SAMUS साङ्गोपाङ्गं प्रपुजयेत्‌ ॥२१॥ 


[ पञ्चावरणपूजा | 


னை. पूजनीयं ணு 
என்‌ माहेश्वरी चेव வள்‌ वेष्णवी तथा ॥२२॥ 


SITET UN வன்‌ எமன்‌ तथद च। 
द्वितीवावरणे “प्रोरत्तारतुतीयादरणं WE URRU 

wat च னே da योगिनी मोहिनी तथा। 
கண்‌ मालिनी चव “भोगी भोगवती तथा॥२४॥ 
तृतीयावरणे प्रोइताइचलुर्यावरणं शुणु। 

எண்‌ दिता चेव दामाद्या अष्दशवतयः॥र५॥ 
ட ணி “வின: पञ्चसादरणं WLI 

CEN कपालं என்‌ च नाराचं “ஊம்‌ வ ॥२६॥ 
क्ुरिकापाश sa च चकं चेति “எ! 


[em] 


महाशक्ते भहाघोरे* எடி i दसः। 

“எனகக ATT सहा eed என்‌ ARE RCN 
எண்‌ शवारूढे me என்‌ नमः। 
எள: we எனி” नमो Aa ॥२९॥ 
ன! எனனை! ஈன்‌!” नमो नमः। 
எனி னன்‌ च எனி नमो नमः॥३०॥ 


“ug स्तुत्वा विशेषे सर्वकामफलप्रदाम्‌ । 


“eg sag என “seed च பே UAT 
Wea संपुञ्य Hla दत्वा विशेषतः | 


ताम्बूलं च निवेद्यं च “जपात्त पूजयेत्क्रमात्‌ ॥३२॥ 
[ होम: ] 


எண்ணத்‌ wate area எண 
प्रधानकुण्टे “எவன்‌ होमयेत्तु दिचक्षण:॥३३॥ 
எண்ணார்‌ எண்ணிக்‌” | 

बाळारिनि seein: “எனி पूजयेत्कमात्‌ ॥३४॥ 
என்‌ RAAT "एत7लम्पुरःसरस्‌॥ 
“னர்‌ छ 5 ` அமி ॥३५॥ 
फसमसिदाज्यदझूणां च पत्यः 

ணம்‌ चऽ 

ணக औदुस्बरसमित्वह 

Mag मूलेन मन्त्रेण “Aig frie: ॥३७॥ 
ஈண்‌ எள்‌ च எள்‌ "'कृसरान्नकस्‌॥ 
னால்‌ “ஏரணம்‌ होमयेत्तु विशेषतः ॥३८॥ 
“rena da ணன்‌ ETE 


[ चामुष्डामूल्मन्त्रम्‌ ] 


at at Bi श्रां बलों हे Wages எள்‌ 
Mechs हून हुन दह दह आं கன! 


[वयाम्‌] 


எல்‌ च द्विपादेन எண ॥३५९।॥ 
Wedel Gest च रौंद्रदृष्टितिमन्दिताम्‌ | 
aed दक्षिणं पादं எய்ட்‌ ठु எ ॥४०॥ 
axe तु॒ संयुदर्त डमरं पाइसेद च। 
qe pret Sa झूलं चेत्र எண ॥४१॥ 

र ot i दाहृहासिनीर | 

eae Roe மரிய 
SHES Hei ௮ “चामुण्डाध्यात माचरेत्‌। 
एवं ध्यात्वा महादेवीं पूजयेत्तु विशेषतः WAN 


देवीमालामन्त्रम्‌ 


झो हो காணின்‌ छू. என்‌ ओं हे சனனி “el வம்‌ we 


बवाल हस्तां छौं ह्रों श्रीं ब्ला "दरद यरद WEEN HRT! 


होमान्ते चव கொன்‌ देवीं “on प्रपूजयेत्‌ । 
ak என்னை விம்‌ रामाचरेत्‌ WYN 


इति வின்‌ எனச்‌ எங்கக: ப 


194 


110. இந்திராணீ (ஜந்தர்‌) 


(அம்சுமத்பேதாகமம்‌ - 40ஆம்‌ படலம்‌) 


சதுர்ப்புஜா த்ரிநெத்ராச ரக்தவர்ணா கிரீடிநி! 
ஸக்திர்‌ வஜ்ரதரா சைவ வரதாபய பாணிநீ!! 


ஸர்வாபரண ஸம்யுக்கா கஜத்வஜஸ வாஹிநீ! 
இந்த்ராணீ சேதிவிக்யாதா கல்பத்ரும ஸமாச்ரிதா!! 
இந்த்ராணீ நாற்கரத்தாள்‌. செம்மை நிறத்தாள்‌. முக்கண்ணி. கிரீடம்‌ அணிந்தவள்‌. சக்தி, வஜ்ரம்‌, வரதம்‌, அபயம்‌ 


கொண்டாள்‌. அனைத்து அணிகளும்‌ கொண்டாள்‌. : | 
கற்பகத்‌ தருவின்‌ நிழலில்‌ விரும்பி உறைவாள்‌. யானை ஊர்தியும்‌, யானைக்‌ கொடியும்‌ கொண்டவள்‌. இவ்வாறு 


விவரிக்கப்பட்டாள்‌. 


111, இந்திராணி 
(தேவீ புராணம்‌) 


ஐந்த்ரீ MPT வராத்யக்ஷா கஜராஜோபரி ஸ்திதா! 
வஜ்ராங்குச தரா தேவீ ஹாரகேயூர பூஜிதா 


ஐந்த்ரீ (இந்திராணி) தேவர்கள்‌ தலைவனின்‌ உயிர்த்துணை. 


யானைகளின்‌ தலைவனாம்‌ ஐராவதத்தினை ஊர்பவள்‌. வஜ்ரமும்‌ அங்குசமும்‌ ஏந்தியவள்‌. யானைக்‌ 
கொடியுடையாள்‌. ஹாரம்‌ தோள்வளை முதலிய அணிகளை தரித்தவள்‌. 


112. இந்திராணி 
(பூர்வகாரணாகமம்‌ — 12ஆம்‌ படலம்‌) 


வஜ்ரஹஸ்தா கஜாரூடா லோசநத்வய ஸம்யுதா! 
வஸ்த்ராலங்கார ஸம்பந்தா கஜேந்த்ர த்வஜ வாஹநரா! 


வரதாபய சக்த்யாப்த பாஹு கேந்து [ பாஹு கைந்த்ர்திஸ்யாத்‌ ] 
ப்ரகீர்த்திதா! 


ஐந்த்ரீ வஜ்ரம்‌, வரதம்‌, அபயம்‌, சக்தி கொண்ட நாற்கரத்தாள்‌. அழகிய ஆடையணிகள்‌ கொண்டாள்‌. யானை 
வாகனம்‌, கொடி கொண்டாள்‌. நாற்கரத்துடன்‌ ஐந்த்ரீ இவ்வாறு விவரிக்கப்பட்டாள்‌. 


113. இந்திராணீ 


(ரூபமண்டனம்‌) 


இந்த்ராணீ ௪ இந்த்ர ஸத்ருசீ வஜ்ரசூல கதாதரா! 
கஜாஸந கதாதேவீ லோசனைர்‌ பஹ-பிர்யுதா!! 


இந்திரனுக்கொப்பாக உருக்கொண்டவள்‌. அவனை ஒப்பப்‌ பல (ஆயிரம்‌) கண்களைக்‌ கொண்டவள்‌. வச்சிரம்‌, 
சூலம்‌, கதை (முதலியன) ஏந்துபவள்‌. ஐராவதத்தினை ஊர்பவள்‌. (என அறிக.) 


195 


மகேஸ்வரி 


= st 
௮21-225: 


५} த்‌ 
கவ 
அதி 


GS 


क) ५ 


SEED 2 
SO gi A 
அழிவு 8 > A, 
yf SS =) Bg os : 
1525 (0 A Ly 
2123 = 4 Ze 


Eee ग्र-गर्क 9८68) 


வலவ a UI அவளை அம அணை 


910 
न्‍ 114, வீரப்க்திரர்‌ டை.சணம்‌ 
(சப்தமாதர்களோடு விளங்குபவர்‌ - அம்‌சுமத்பேதாகமம்‌ - 47ஆம்‌ படலம்‌) 


சதுர்‌[. ப்‌]புஜம்‌ த்ரிநத்ரம்ச ஜடாமகுட மண்டிதம்‌! 
ஸர்வாபரண ஸம்யுக்கம்‌ ஸ்வேத வர்ணம்‌ வ்ருஷத்வஜம்‌!! 


சூலம்‌ ௪ அபய ஹஸ்தஞ்ச தட்சிணேது கர த்வயம்‌! 
கதாவரத ஹஸ்தம்‌ ௪ வாம பார்ஸ்வே கரத்வயம்‌!! 


ஸ்வேத பத்மாஸநாஸீநம்‌ வடவ்ருக்ஷ ஸமாஸ்ரிதம்‌! 
வீரபத்ரம்‌ இதி க்யாதம்‌ ப்ராம்ஹீ ரூபம்‌ தத: ஸ்ருணு! 
வீரபத்ரர்‌ நாற்கரத்தர்‌. முக்கண்ணர்‌. சடை முடி கொண்டவர்‌. ஸர்வாபரணங்கள்‌ கொண்டவர்‌. வெண்ணிறத்தர்‌ 


ஏற்றுக்‌ கொடியுடையார்‌. வலக்கரங்களில்‌ சூலமும்‌, அபயமும்‌ ஏந்துவார்‌. இடக்கரங்களில்‌: கதையும்‌ வரதமும்‌ கொள்வார்‌. 
ஆல நீழலில்‌ வெண்டாமரை இருக்கை உவந்தார்‌. இவ்வாறு வீரபத்ரர்‌ உருவமைதி சொல்லப்பட்டது. 


115. வீரபத்திரர்‌ டை.சணம்‌ 


(ரூபமண்டனம்‌) 


வீரேஸ்வரஸ்ச பகவான்‌ வ்ருஜாரூடோ தநுர்தர:! 


வீணா ஹஸ்த: த்ரிசூல:௪ மாத்ரூணாம்‌ அக்ரதோ பவேத்‌! 


மத்யேச மாதர: கர்‌[த்‌]தவ்யா: அந்தே தேஷாம்‌ விநாயக; 
பகவான்‌ வீரேஸ்வரர்‌ ஏற்று வாகனத்தார்‌; வில்‌, வீணை சூலம்‌ (வரதம்‌) கொண்டவர்‌. அன்னையார்க்கு முன்னர்‌ 


அமர்வார்‌. அடுத்து அன்னையர்கள்‌ இடங்கொள்வர்‌. அவர்கட்கு அடுத்து விநாயகர்‌ அமர்வார்‌. ( இவ்வாறு பிரதிட்டை 
செய்து வழிபடுக.) 


116. ஜ்யேஷ்டாா (மூட க்த தேவீ) 
(அம்சுமத்பேதாகமம்‌ - 49ஆம்‌ படலம்‌) 


தீவிபுஜா அஞ்ஜந ஸங்காஸா லம்போல்டா துங்க நராஸிகா! 
லம்பமாநஸ்தநர குக்ஷள தீலம்‌ வாரக்த வாஸஸி! 


உத்பலம்‌ தக்ஷிணே ஹஸ்தே பீடேவாம கராஸ்தித:। 
பத்ர பீடஸ்திதாவாபி த்விபாதம்‌ சைவ லம்பினீ! 


ஸர்வாபரண ஸம்யுக்தா வாசிகாபத்தமாகும! 
காகத்வஜ ஸமாயுக்தாஸாலகாதில BONS IT! 


தஸ்யா: தட்சிணே பார்ஸ்வேது வ்ருஷோவை வ்ருஷ வாஹந! 
தீவிபுஜா தட்சிணே ஹஸ்தே தண்டம்‌ வாமே த MDF 


லம்பயேத்‌ தட்சிணம்‌ பாதம்‌ வாமம்‌ உத்கடிகாஸநம்‌/ 
ஸ்வதேவர்ணா மஹாகாயா ஸர்வாப்ரணபூகூவிதா!! 


198 


கிரீடமகுடோபேதா துகூலவஸ நரந்விதா! 
வ்ருஷம்வை தட்சிணம்‌ த்வேவம்‌ வாமேத்வக்நிம்‌ அகோச்யதோ! 


ஸுஸ்தநா யெளவநரங்காச ஸர்வாபரண Lb BT! 
க்ருஷ்ணாஞ்சநநிபா ரக்தவஸ்த்ரேணைவ்‌ து பூஜிதா! 


கரண்ட மகுடா தவயக்ஷீ வாம பத்ரகாந்விதா! 
ஸவ்யேந உத்குடி காஸீநா ஹஸ்தாதுத்‌ பலதாரிணீ! 


ஜ்யேஷ்டா தேவி இருகரத்தாள்‌. கரும்மையணைய காந்தியை உடையாள்‌. தொங்கும்‌ உதடுகள்‌. கூர்த்த நாசி. 
பெருநலமாமுலையாள்‌. இடையில்‌ நீலம்‌ அல்லது சிவந்த ஆடை அணிந்தாள்‌. வலக்கரத்தில்‌ நீலக்‌ குவளை மலரும்‌ 
பீடத்தில்‌ ஊன்றிய இடக்கரமும்‌ கொண்டாள்‌. பத்ர பீடத்தில்‌ நின்ற கோலத்திலோ அன்றி இருபாதமும்‌ தொங்கவிடப்பட்ட 
நிலையிலோ அமைக்க. ஸர்வாபரண சம்யுக்தை. வாக்கினால்‌ கட்டுப்படுத்தும்‌ ஆற்றலாள்‌. காகக்கொடி கொண்டவள்‌. 
சுருண்ட குழலாள்‌. திலகம்‌ கொண்டாள்‌. அவளின்‌ வலப்புறம்‌ அவளின்‌ ஊர்தியாம்‌ வருஷபத்தினை அமைக்க. வலப்புறம்‌ 
தண்டமும்‌ இடக்கரத்தில்‌ பாசக்‌ கயிறும்‌ கொண்டாள்‌. வலப்பாதத்தை தொங்கவிட்டும்‌; இடப்பாதத்தை மடித்தும்‌ உள்ள 
நிலையிலும்‌ அமைக்கலாம்‌. வெண்ணிறத்தாள்‌; பேருடல்‌ கொண்டாள்‌. அனைத்தணிகளும்‌ புனைந்தாள்‌. கிரீட மகுடங்‌ 
கொண்டாள்‌. வெண்டட்டுத்‌ துகில்‌ கொண்டாள்‌. வலப்புறம்‌ விருஷபமும்‌, இடப்புறம்‌ வந்ஹி ஜவாலையும்‌ கொண்டாள்‌. 

திருநலமாமுலை கொண்டாள்‌. இளமை பொங்கும்‌ உருவினாள்‌. கரண்ட மகுடமும்‌ கண்களைக்‌ கவரும்‌ 
காதோலைகளும்‌ கொண்டாள்‌. வலப்புறம்‌ உத்குடிகாஸனமும்‌ இடக்கரத்தில்‌ குவளை மலர்களும்‌ கொண்டாள்‌. (ஏதேனும்‌ 
ஒரு உருவமைதியைக்‌ கொள்க.) 


117. ஜ்யேஷ்டா 


(௬ப்ரபேதாகமம்‌ - 54ஆம்‌ படலம்‌) 


அதாத: சம்ப்ரவ க்ஷ்யாமி ஜ்யேஷ்டாயா: ஸ்நாபணம்பரம்‌! 
அதிசக்தே ஸமுத்பந்தா பஸ்சாத்‌ உததி ஸம்பவா 


உததெள மத்யமா நேது சோத்திநா ஸா கஜாநந। 
காலாஞ்சந BUT தேவீ ஸர்வாபரண பூஜிதா 


காரூடா கவே USS ஸஃகஸ்நா துஹிதா தநு:! 
ஜாநுபார்ஸ்வே மணிர்வாதா! 


வ்ருஜபோரக்தவர்ணஸ்து மணி: காஞ்சந ஸமப்ரபா! 
ரூபாண்யேதா நிக்ருத்‌ வாக்‌ ப்ரதிஷ்டாம்‌ ஸம்யக்‌ ஆசரேத்‌!! 


ஜ்யேஷ்டாதேவியை நிறுவும்‌ முறையைவிவரிப்போம்‌. ஆதிசக்தியினிடமிருந்து முதலில்‌ தோன்றியவள்‌. பின்னர்‌ 
கஜானனே! பாற்கடலில்‌ கடல்‌ கடைகையில்‌ எழுந்தாள்‌. கருநிறமை என ஒளிரும்‌ அவள்‌ ஸர்வாபரண பூஷிதையாவாள்‌. 
கலியின்‌ பத்நீயான சுகஸ்நாவின்‌ மகள்‌. முழந்தாளின்‌ பக்கலில்‌ கழுத்துமணிமாலை கொண்ட வ்ருஷப தேவரைக்‌ கொள்க. 


விருஷப தேவரை செந்நிறங்கொண்ட வராகக்‌ கொள்க இவ்வாறு ட்‌ छ செம்‌ ஈடு i 
று ப்ரதிமைகளைச்‌ செய்துகொண்டு 
செயல்களை முறையாகச்‌ செய்க. 2 Mon 


118, ஜ்யோஷிா தேவி 
(விஷ்ணுதர்மோத்தரம்‌) 
துங்கநாஸா சலிம்போஷ்‌டீ லம்பமாநஸ்தநோதரீ! 


ஆலோறஹிதாஸ்ம்ருதாஹி ஏஷாஜ்யேஷ்டா அலக்ஷமீரிதிஸ்ரியோ 
உத்பலாபய ஹஸ்தா இயம்‌ த்விபுஜா வீர வந்திதா!! 


199 


ஜ்யேஷ்டாதேவி எடுப்பான நீண்ட நாசியுள்ளவள்‌. முன்துருத்திய உதடுகளையும்‌, பெருத்த தனங்களையும்‌ 
உடையவள்‌. சிவந்த மேனியுடையளாய்‌ எண்ணப்படுவாள்‌. திருவின்‌ பொருட்டு அலக்ஷமீ என வணங்கப்படுவாள்‌. 
குவளை மலரும்‌ அபயமும்‌ கொண்ட கரத்தாள்‌. வீரர்களால்‌ வணங்கப்படுவாள்‌. 


119. ஜ்யேஷ்டா தேவீ 


(பூர்வகாரணாகமம்‌- 12ஆம்‌ படலம்‌) 


பீநோர்வீ பீநகண்டா ௪ பீநஸ்தந பரோதரீ! 
BOS அலக ஸீமந்தா ஸதாம்மில்‌ சிரோருஹா!! 


ஸ்நிக்தூஞ்சந BUT ரக்தா பிம்போஷ்டீ துங்க நாஸிகா! 
தீவிபுஜா த்விநேத்ரா ௪ குமுதம்‌ தட்சிணேகரே 
Shur புத்ரான்‌விதா தேவீ தட்சிணே அதட்சிணே ஸபிசா! 


தேவ்யா பாஹு ஸமம்‌ குர்யாத்‌ கந்யகா புத்ர கெளக்ரமாத்‌! 
புத்ரோ வ்ருஷப வக்த்ரஸ்து த்விபுஜெள சத்விநேத்ரகெள! 
ஜயேஷ்டாயா: ஆக்ருதி: ஹிஏவம்‌ பத்ம ஜாக்ருதி: உச்யதோ 


ஜ்யேஷ்டாதேவீ பருத்த தொடையுடையாள்‌. பருத்த பின்புற மேடுகள்‌; பெருநல்‌ மாமுலையாள்‌. பெருத்த 
வயிறுடையாள்‌. கருங்கூந்தலும்‌ பலவித வகைக்‌ கூந்தல்‌ அலங்காரங்களும்‌ கொள்பவள்‌. புதிதாகக்‌ காய்ச்சி இறக்கிய 
சிந்தூர நிறமையனைய மேனியாள்‌. குவிந்த அழகிய உதடுகளுடையாள்‌; எடுப்பான நீண்ட நாசியுடையாள்‌. இரு கரத்தில்‌ 
குவளையும்‌ அபயமும்‌ கொண்டாள்‌. மக்களுடன்‌ கூடியவள்‌. வலத்தும்‌ இடத்தும்‌ தன்‌ தோள்‌ அளவிலான கன்னியர்‌ 
களையும்‌ புத்திர்களையும்‌ கொண்டவள்‌. புத்ரர்கள்‌ வ்ருஷப தேவரின்‌ சாயலுடனும்‌, இரு கரங்கள்‌ கொண்டவர்களாயும்‌, 
இரு விழிகள்‌ கொண்டவர்களாயும்‌ அமைக்க. இவ்வாறு ஜ்யேஷ்டையின்‌ உருவம்‌ கூறப்பட்டது. திருவின்‌ உருவம்‌ 
மேற்சொல்லப்படும்‌. 


120, ஜ்யோஷ்‌ா.. பேதங்கள்‌ 
(விஷ்ணு தர்மோத்தரம்‌) 


ரக்தஜ்யேஷ்டா நீலாச பூதலாபித பாதுகா! 
பூதலம்ஸ்ப்ருசதே தோர்ப்யாம்‌ தீவிபுஜா வீரவந்திதா:।! 


வாமேது கரகம்‌ ந்யஸேத்‌ இதிபாடாந்தீர:! 
லம்பிதாம்‌ இதி ஸ்யாத்‌! 


வ்ருஷாஸ்யம்‌ வ்ருஷபம்‌ ததேதி WED GES) (ஸ-சீம்மாகி ]/ 
ஏதத்பத்யம்‌ ஆதர்சாந்தரே நேது! 


ஜ்யேஷ்டா தேவியர்‌ ரக்தா (சிவந்தவள்‌) நீலா (நீல நிறத்தாள்‌) என இருவகைப்படுவர்‌. வீரர்கள்‌ வெற்றியின்‌ 
பொருட்டு இரு தோள்களும்‌ நிலத்தில்‌ பட வணங்குவர்‌, இரு பாதங்களையும்‌ தொங்கவிட்டவள்‌. எல்லாச்‌ சொல்லடைவு 
களுக்கும்‌ வ்ருஷான்‌வய முறை கொண்டு ஆண்பால்‌ விகுதி கொள்ளப்பட்டது. ஸுசீம்ருகி - பழக்கிய விலங்கால்‌ 
அவ்வினம்‌ சார்‌ பழகாவிலங்கைப்‌ பிடித்தல்‌. “பீநோரு' - பருத்த தொடையுடையாள்‌ எனப்‌ பொருள்‌. (இந்தச்‌ சுலோகம்‌ 
வேறு பிரதிகளில்‌ இல்லை.) 


ஆசை ALS 


200 


121. ஜ்யோஷிா.ு ஸ்தாப்னம்‌ 
(அஜிதாகமத்தில்‌) 


[ज्येष्ठाथापनविधि:] 

[ஜா स्थापनं वक्ष्ये तदुत्पत्तिषुरःसरम्‌ | तन्मन्त्रं च समासेन ஈர सर्व जनार्दन ॥१॥ 

[ea] 
आदिशक्तेः समुत्पन्ना पश्चादृदधिसंभवा | उदधौ मथ्यमाने सा चोत्थिता सुरसत्तम | 2 ॥ 
तदुत्पत्तिरिति प्रोक्ता ஈனா वदामि ते । | 

ज्यिष्ठामन्ला:/] 

तृतीयस्य ठृतीयं எனா संयुतम्‌.॥ ३ ॥ 
प्रथमेकादशेनापि तन्मूलं बिन्दुनादयुक्‌.। तारमादौ समुज्ञार्य ततो கரன்சி च ॥ ४॥ 
Spas चतु्थ्यन्तमन्ते चापि नमःपदम्‌। संयोज्योज्वारयेन्मन्त्नं मूलमन्त्नमिति स्मृतम्‌ ॥५॥ 
जकारेणेव चाङ्गानि हृदयादीनि कस्पयेत्‌ | फलग्रदाये fi पापहन्त्र्यै च थीमहि ॥ ६ ॥ 
तन्नो விறு प्रचोदयाद्वायत्रीयं प्रकीर्तिता | स्वनामाथक्षएं चेव विन्दुनादसमन्वितभ्‌ ॥ ७॥ 
प्रणवादिनमोऽन्तं चाप्यन्येषां raga | एवं मन्त्राः समुद्दिष्टाः प्रतिष्ठावि धिरुच्यते yc 
[्रतिष्ठायोग्थस्थानम्‌ ] 
हिङ्गापनयोग्येषु स्थानेष्वपि शिवालये | ग्रामादिष्वपि चोक्तेषु खानेष्वेनां प्रकरपथेत्‌॥९॥ 
ह [मण्डपः] 

तदग्रे मण्टपं कुयातपूर्ववत्पार्श्वयोस्तथा । तत्र वेद्यास्तु परितः कुर्यात्कुण्ड]चतुध्यम्‌ ॥१०॥ 
योन्‍्याकारं प्रधान स्याच्छेषं पूर्ववदाचरेत्‌ | 

नेत्रोन्मीलनमूर] 

नेत्रोन्मीलनकर्माथ afer” समानयेत्‌ ॥ ११ ॥ 
स्नानमण्टपमध्ये तु 'सण्डिलं परिकर्पयेत्‌ (Rae 'प्रतिमास्तासां नेत्रोन्मीलनकर्म च ॥ 
இளா कारयित्वाथ मध्वाज्याम्यां ऋ पूर्ववत्‌ । तर्षयित्वाक्षिमन्त्रेण तसस्नेत्रेषु देशिकः || 

[जढाधिवासः] 
पूर्ववत्प्रतिमाशुद्धि कृत्वा गत्वा जलाशयम्‌ | तत्तीरे ताश्च विन्यस्य कृत्वा पुण्याहमप्यथ ॥ 
अभिषिच्य என்னன? कूचमालांशु्केस्तथा | எறிவார்‌ ?ता मन्त्री 'जरस्यान्तः प्रविइय च| 
तत्राधिवास॒ चार्चास्ताः कालं नीत्वा तु TATA | स्नानमण्टपमानीय TARA त्यजेत्‌ ॥ 
मूलेन तु श्ञिरस्यध्यं तासां दत्ता क्रमेण तु | अभिषिच्य पुनर्गन्धतोयेन सुसमा द्वितः ॥१७॥ 

[शयनाविवासः] 

कूर्चमालादिकेः ஈசர்‌ कौतुके कृते | கன पुण्याइपूर्व तु वेद्या तत्र प्रकहिपते ॥ १८॥ 
झण्डिले शयने “எனி रम्ये पूर्ववदास्तृते' अ शाययेस्प्रतिमा। எளி ணன ண்ண 


ஆதாரம்‌:-  அஜிதாகமம்‌ (3ம்‌ பாகம்‌) - பதிப்பு: பிரெஞ்ச்‌ இண்டாலஜி, பாண்டிச்சேரி. PEs Sassoon hee Sie ட ப டப 


201 


[வானை] 
तासां Meee உணவ! | வகி னி ண்‌ च विन्यसेद्‌ ॥ २८ ॥ 
तेषु मध्ये यजेज्ञ्येछां நாவன்‌ च पार्थयो। | दिणतगयो यष्ट्या परितः எம்‌ NRT 
तमा मोहा क्रुधा निद्रा मृत्युमाया जरा भया। दिन्यस्य seal eager ணா 
[होमः] 
होमयेच्च ततो मन्त्री எரிய सह पूर्ववत्‌ । set 'इण्डाप्रिसंस्कारं पूर्वा दिष्वथ' पूजयेत्‌ ॥ 
कुण्डेषु वामां 'रोहीं च फालीं कळ्विकरणीमपि | எண்ணம்‌ हेरी ज्येष्ठां यष्ट वा प्रधानक" 
ணர்‌ ततो होगे समारभेत्‌ । समिदाज्यणरुछाजान्सः “ரர ட டி 
मूखादिहेसिपर्यन्तेरणुगिः सप्तभिः फ्रमात्‌ । हुत्वा "गायत्रिया चैव छु. |  ' ततः॥२६॥ 
शतमथ तदर्थं वा प्रधाने 'वृषमान्ययोः । सर्वद्रव्यैश्च जुहुयाचत्तन्मस्त्रेण देशिकः ॥ २७ ॥ 
प्रशिद्रव्यावसाने तु னன்‌ TINE: | भूतिः सह Matta கர்‌ च क्रमाद्‌ 
पशो दुम्बरमश्चस्यं वटं पूर्णादिषु amg । समिदर्थे पछाशं तु अधानस समाचरेत्‌ ॥ २९ ॥ 
होमकाले चतुर्दिक्षु वेदाध्ययनगुण्यते | छुण्डखानां तु ' देवानां हदिरतत्र निवेदयेत्‌ ॥ ३० ॥ 
एवं कुत्वा तु तद्धोमं नीत्वा रात्रि ठु जागरात्‌ | ज्येष्ठामूलेन मन्त्रेण `ततः स््रापनमारभेत्‌ ॥ 
பரவால) 
ग्रभाते தண்ண பென்‌ ght: ce । प्रविश्य wed तन्न காரர்‌ ॥ ३२ |) 
வரர देवता। सर्वाः पूर्णा எண்‌ होमयेत्‌ | अतिमाला। agers त्यकत्वा என்‌ ततः।। 
wis ஏறின कुल्या ஏண்‌ RET | गर्थे ग्रविश्याथ வரிப்‌ च விர்‌ ॥ 
இன வாடி எவனை வ थे । OCU அனி விர 
ஏஜ்‌ AUT शिरः संख्यापकः ஏர | शिस्पिकमणि Mas ஏரண तदी गुर। ॥३६। 
[தனிக்‌] 
स्नात्वायश्य तततः कृत्वा एण्याई तत्र घामाव | TTS संश्ताप्य तसहायत्रिमन्जतः ? ॥ 
சாளர वहित्यांगे तथा गुर। । Vale: सह तद्वारि कृत्वा चापम्रदक्षिणय्‌ | 
अन्तः प्रतिक ee खाप्य च ளிய | पिन्यसेन्मस्त्ररुप तु? ध्यात्वा “कुम्भांश्च சோடு 
तत्तत्कर्था 98 तोयेन प्रातेभाहांद | CASH च GRIT यथासान हु] स्यसेत्‌ WEES 
வரக ततो “म्यस्य எ बृषमान्ययी। | अन्तं पूर्ववदाधाय ततश्च ரின்‌ ॥४१। 


LS eS 


எண்ன a तैः gridit Parry । भोणप्रधानयोरेवुकः साधारणौ विधि।॥४२॥ 


202 
[मधानारुये विशेषः] 
प्रधानेऽपि विशेषोऽयं कथ्यतेऽत्र எண்‌ | ன்‌ கோனி दक्षिणेतर्योरपि ப 
इर्थयोस्त fet रक्षार्थ ணட । எனி வரன்‌ च विपां विश्ुजामपि ॥ 
भाखरां Raat चेय ‘alan என்ட च । पूर्वादिषु ARTE கார்‌ எவ ॥ BU II 
கனவி च ஈசர்‌ “ச்‌ विन्यस्य ஈண்ட । एवं कालेऽधिवास्यैताः என்கோ || 
Tnfagtaeat aft विन्यसेत्परितों ge: । एवं संख्यापयेज्ज्येष्टां என்னை ॥ 
घनधान्यादिकं सर्व पुत्रपौत्रादिकं’ तथा । वर्थते ன देवेश नात्र कायां “विचारणा ee ll 


OD 


என்ரான்‌ महातन्त्रे [क्रियापादे) उ्वेष्ठाथापनविधि- 


equa’ gai || 


காயத்ரி, மதுரை. 


203 


722. ராஜராஜேஸ்வரி” 
(ஷோடசிகல்பம்‌) 


கோடி கந்தர்ப்ப லாவண்யா சிவவாமாங்க நிவாஸிநீம்‌! 
ஏககால உதித அநேக சந்த்ர கோடி அர்க்க கோடி பாம்‌ 


ப்ரபா பாடலித அநேக கோடி ப்ரம்ஹாண்ட மண்டலாம்‌! 
ஜ.பாகுசும சங்காசாம்‌ அஜபாம்‌ அஜ.பாத்மிகாம்‌ 


குங்கும உதரசங்காசாம்‌ தாடிமீ குசுமாருணாம்‌! 
பாலார்க்க கோடிபாம்‌ த்ரயட்சாம்‌ பாலேந்து மகுடோஜ்வல! 


பாச அங்குச இட்சு கோதண்ட பஞ்சபாணல ஸத்கராம்‌। 
யவஞ்சல்‌ தடித்‌ கோடி ப்ரபா பிங்கள வாஸஸாம்‌/ 


ஸம வருத்த ஸுவ்ருத்தோரு ஜகநஸ்தந மண்டலாம்‌! 
கோடீர கோடி கடிதஸுதாகர சுதாப்லுதாம்‌।! 


பாலபூ திலகீ பூத லோசநரம்‌ காமலோசநாம்‌ா। 
கடாக்ஷ சரணீ திர்யக்‌ கருணா பூர்ண லோசநாம்‌!! 


சூர்யேந்து மண்டலாகார மணதாடங்க மண்டிதாம்‌! 
சுக்ரதாரா ஸமாகார நாஸா பரண சோபிநீம்‌!! 


டாடிமீ பீஜஸந்தோஹ ஸந்தேஹ தசநாவளிம்‌। 
வீணாரவ க்ருணாதாதி நிஜவாணீ குணோதயாம்‌ 


கர்ப்பூர வீடிகா கந்தசுகந்தாதி ஸுகந்தராம்‌/ 
மணிதர்ப்பண தர்ப்பக்ந கபோல பலக LTBI 


ப்ரஸந்ந வதநாம்‌ போஜாம்‌ ஸமந்த ஹஸி தேட்சணாம்‌! 
மணிமங்கல சூத்ரேண விலஸத்‌ கம்பு கந்தராம்‌!! 


ச்ரிதகல்ப OF பூத புஜவல்லீ சதுஷ்டயாம்‌! 
ரத்நாங்குலீய நிவஹை: லஸத்‌ அங்குலீ பல்லவாம்‌!! 


தாரா ஹாராஞ்சரை: பாஸ்வத்‌ HSS ஹாடக பூதராம்‌! 
குசபார நமந்‌ மத்ய த்ரிவல்லீ வலிதோதராம்‌!! 


அநதர்க்கரத்த கடிதரஸநா ஐகநஸ்தலாம்‌! 
சுவ்ருத்த ஜங்கோரு கண்டாம்‌ கூட குல்பாம்‌ குடாலகாம்‌!! 


கிஞ்சாமணி மஞ்சீர மஞ்சு பாதாப்‌ஜ மஞ்சுளாம்‌! 
ரத்நக்ரைவேய வலய மகுடாங்கத கங்கணம்‌! 


204 


கம்புகண்டீம்‌ சுகாஸாட்யாம்‌ பிம்போஷ்டீம்‌ உபொநநாம்‌! 
சர்வச்ருங்கார வேஷாட்யாம்‌ ஸர்வாபரண பூஷிதாம்‌!! 


சந்த BSG கர்ப்பூர ம்ருகநாபி சுகந்திநீம்‌! 
காரணேச சிரோரத்ந நிக்ருஷ்ட சரணாம்‌ புஜாம்‌!! 


பஞ்ச ப்ரேதாஸநாஸீநாம்‌ பஞ்சப்ரணவ ரூபிணீம்‌! 


கோடி மன்மதன்களின்‌ அழகையுடைய சிவபெருமானின்‌ இடது மடியில்‌ விற்றிருப்பவளும்‌, ஒரே கால தில்‌ 
உதித்த கோடிக்கணக்கான சந்திரன்‌ கோடிக்கணக்கான சூரியனைப்‌ போன்ற ட து பவ ளும்‌ கக்‌ 
ஒளியினாலே சிவப்பாகச்‌ செய்யப்பட்ட அநேககோடி பிரம்ஹாண்டங்களையுடையவளும்‌, சம்பரத்தம்‌ की 
நிறம்‌ உடையவளும்‌, அஜபையாகவும்‌, அஜபாரூபியாகவும்‌ இருப்பவளும்‌, குங்குமப்பூவின்‌ மத்தியபாகத்தைப்‌ போன்ற 
பிரகாசமுடையவளும்‌, மாதுளம்‌ பூவைப்‌ போன்ற சிவப்பு நிறமுடையவளும்‌, ஒரே ஸமயத்திலுதித்த கோடி ஸூரியனைப்‌ 
போல தேஜோமயமாக பிரகாசிப்பவளும்‌ 3 கண்களையுடையவளும்‌, பாலசந்திரனுடன்‌ கூடிய மகுடத்தையணிந்திருப்‌ 
பவளும்‌, பாசம்‌, அங்குசம்‌, கரும்புவில்‌, புஷ்பபாணம்‌ இவைகளுடன்‌ திகழுகின்ற கைகளையுடையவ ளு ம்‌ ர 
ஆயிரக்கணக்கான மின்னலைப்‌ போன்ற காந்தியுடைய மஞ்சள்‌ நிறமான பட்டாடையையணிந்திருப்பவளு ர हर 
மாகவும்‌, அழகான வட்ட வடிவமாகவும்‌ இருக்கின்ற துடைகள்‌, ஜகநம்‌ (பிருஷ்ட பாகம்‌, அல்லது அடிவயிறு) ஸ்‌ : 
மண்டலம்‌ இவைகளையுடையவளும்‌, மகுடாக்கிரகத்திலிருக்கின்ற சந்திரனிலிருந்து பட ட ல்‌ 


205 


நினைந்திருப்பவளும்‌, நெற்றியில்‌ திலகம்போல்‌ பிரகாசிக்கின்ற கண்ணையுடையவளும்‌, விரும்பியவற்றையளிக்கு 
மாற்றலுள்ள கண்களையுடையவளும்‌, கடைக்கண்‌ வழியாக பெருகுகின்ற கருணை நிறைந்த கண்களையுடையவளும்‌, 
ஸூரியசந்திர மண்டலங்களைப்‌ போன்று விளங்குகின்ற ரத்நங்கள்‌ பதித்த தோடுகளையணிந்திருப்பவளும்‌, சுக்கிர 
நக்ஷத்திரத்தைப்‌ போல்‌ பிரகாசமான நாஸாபரணத்தையணிந்திருப்பவளும்‌, மாதுளை முத்துகளோ என்று ஸந்தேஹிக்கத்‌ 
தக்க பல்வரிசைகளையுடையவளும்‌, வீணையின்‌ ஒலியைப்‌ பழிக்கும்‌ தனது சொற்சுவையையுடையவளும்‌, பச்சைக்‌ 
கர்ப்பூரவாஸனை கமழும்‌ தாம்பூல வடயத்தின்‌ வாஸனையினாலே திகந்தங்களை வாஸனையுள்ளவைகளாகச்‌ செய்கின்ற 
வளும்‌, ரத்நக்‌ கண்ணாடியின்‌ செறுக்கைப்‌ பழிக்கின்ற கபோல பலகத்தின்‌ ஒலியையுடையவளும்‌, அழகு நிறைந்து 
மாசற்று விளங்கும்‌ முக கமலத்தையுடையவளும்‌, புன்சிரிப்புடன்‌ கூடிய கடைக்கண்‌ பார்வையையுடையவளும்‌, மணி 
மயமானமங்கள ஸூத்திரத்தினாலே பிரகாசிக்கின்ற சங்கு போன்ற கழுத்தையுடையவளும்‌, தன்னை அண்டியவர்களுக்கு 
வேண்டியவைகளைக்‌ கொடுக்கின்ற கல்ப விருக்ஷமாக விளங்குகின்ற நான்கு கைகளையுடையவளும்‌, ரத்நங்கள்‌ பதித்த 
மோதிரங்களையணிந்து திகழுகின்ற தளிர்போன்ற விரல்களையுடையவளும்‌, ஒளிமிகுந்த ஹாராவளிகளையணிந்து 
பிரகாசிக்கின்ற தங்க மலைகளைப்போல பிரகாசிக்கின்ற ஸ்தநங்களையுடையவளும்‌, ஸ்தநபாரத்தினாலே வணங்கிய 
மத்திய பாகத்தில்‌ திருவலி (3 மடிப்பு)யினால்‌ மனோஹரமான உதரத்தை (அடிவயிற்றை) யுடையவளும்‌, விலைமதிக்க 
முடியாத ரத்நங்கள்‌ பதித்த அரைநூல்‌ மாலையை ஜகநஸதலத்தில்‌ (அடிவயிற்றில்‌) அணிந்திருப்பவளும்‌, நன்கு வட்டமாக 
இருக்கின்ற துடைகளையுடையவளும்‌, நன்கு (வெளிப்படையாகத்‌ தெரியாமல்‌) மறைந்து காணப்படுகின்ற கணுக்‌ 
காலையும்‌ கணுக்கால்‌ முண்டையுமுடையவளும்‌, ஒலிக்கும்‌ மணிச்சிலங்கையையணிந்து அழகாகத்‌ திகழ்கின்ற பாதங்‌ 
களுடன்‌ விளங்குகின்றவளும்‌, ரத்நங்கள்‌ பதித்த கழுத்தணி, வளையல்‌, கிரிடம்‌, தோள்வளை, கங்கணம்‌, இவைகளை 
யணிந்திருப்பவளும்‌, சங்கம்‌ போன்று அழகான கழுத்தையுடையவளும்‌, அழகான நாஸிகையையுடையவளும்‌, கோவைக்‌ 
கனி போன்ற ஓஷ்டத்தை (உதட்டை) யுடையவளும்‌, சந்திரனைப்‌ போன்ற முகமண்டலத்தையுடையவளும்‌, ச்ருங்கார 
ரஸபாவத்தை விளக்குகின்ற ஸகலவிதமான ஆடை ஆபரணங்களையும்‌ அணிந்து கொண்டு விளங்குகின்றவளும்‌, 
சந்தனம்‌, அகில்‌, பச்சைக்கற்பூரம்‌, புனுகு இவைகளாலே நறுமணம்‌ கமழும்‌ கந்தத்தை தரித்திருப்பவளும்‌, காரணேச 
னுடைய சிரஸ்ஸிலுள்ள ரத்நங்களாலே வருடப்பட்ட பாதபத்மங்களையுடையவளும்‌, பஞ்சப்ரேதாஸநத்தில்‌ வீற்றிருப்‌ 
பவளும்‌, பஞ்சப்ரணவ ஸ்வரூபிணியமான (ராஜராஜேசுவரீ தேவியை வணங்குகின்றேன்‌.) (ஸிந்தூர வர்ணம்‌). 


723. சாமுணடேசுனர்‌ 
(நிருசிம்ஹப்ரஸாதம்‌) 


கத்யதே அத்ரதா சண்டி ஹேமாபா சுஸ்வரூபிணீ 
த்ரிணேத்ரா யெளவநாவஸ்தா ௪ கருத்தா சோர்த்வ ஸ்திதா மதா! 


க்ருஸத்யா விஸாலாக்ஷ£ சாரு பீஈபயோதரா! 
ஏகவக்த்ராது சுக்ரீவா பாஹு விம்சதி சம்யுதா!! 


Gorn) சக்தி சக்ராணி பாணசங்க பவீநபி! 
அபயம்‌. டமரும்‌ சைவ சுரிகாம்‌ தக்ஷிணை: கரை:!! 


ஊர்த்வாதி BIO யோகேந பிப்ரதீ ஸா ஸதாசுபா! 
நாகம்‌ பாசம்‌ ததா கேடம்‌ குடார அங்குச கார்முகான்‌! 


கண்டா த்வஜ கதா ஆதர்சான்‌ பிப்ராணா காமரூபிணி 
தததோ மஹி: சிந்நமூர்த்தா பதித IT: 


SIMS உத்யத கரா கருத்தா தத்‌ க்ரீவா சம்பவ: புமான்‌! , 
சூல பிந்ந: வமத்ரக்த: ரக்த. ப்ரூ ஸ்மச்ரு Caren: 


७0180 0907 கரத்யமா நஸ்து பாசபத்தோ களே ப்ருசம்‌! 
வாமாங்க்ர்யா க்ராந்த. ஸிம்ஹாச ஸவ்யாங்க்ரீ லீடகா சுரா! 
சண்டீ ௪ உத்யத ஸஸ்த்ரா இயம்‌ அசேஷரிபு நாசினி! 


இங்கு சாமுண்டி என்று கூறப்படும்‌ தேவியானவள்‌ ஸுவர்ண நிறமும்‌ அழகிய ஸ்வரூபமுடையவளாவாள்‌. 3 
கண்களும்‌, யெளவநப்‌ பருவமும்‌ கோபமும்‌ கொண்டு, உயர (ஆகாயத்தில்‌) நிற்பவளாவாள்‌. சிறுத்த இடையும்‌, 
விசாலமான கண்ணும்‌, பருத்து அழகான ஸ்தநங்களும்‌, ஒரே முகமும்‌, அழகான கழுத்தும்‌, 20 கைகளுமுடையாள்‌ ஆவாள்‌. 


வலது பக்கம்‌ கைகளில்‌ மேலேயிருந்து முறையே சூலாயுதம்‌ 1, கத்தி 2, சக்தியாயுதம்‌ 3, சக்ராயுதம்‌ 4, பாணம்‌ 5, 
சங்கம்‌ 6, வஜ்ராயுதம்‌ 7, அபயம்‌ 8, உடுக்கை 9, சுரிகை (சிறிய கத்தி) 1௦ இவைகளையும்‌, இடது கரங்களில்‌ (மேலேயிருந்து 
முறையே, நாகம்‌ 1, பாசம்‌ 2, கேடயம்‌ 3, குடாரம்‌ (கோடரி), 4 அங்குசம்‌ 5, வில்‌ 6, மணி 7, துவஜம்‌ 8, கதாயுதம்‌ 9, கண்ணாடி 
10 இவைகளையும்‌ தரித்திருப்பவளாவாள்‌. நினைத்த உருவம்‌ எடுக்கும்‌ சக்தியுள்ளவளாவாள்‌. 


அந்த தேவியின்‌ கீழே மஹிஷாஸுரன்‌, துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்த தலையையுடையவனாகவும்‌, அந்தக்‌ 
கழுத்தில்‌ தோன்றிய மனித உருவமுடையவனாகவும்‌, பயத்துடன்‌ தூக்கிய கைகளையுடையவனாயும்‌, கோபமடைந்த 
வனாயும்‌, சூலத்தினாலே குத்தப்பட்டு ரத்தத்தைக்‌ கக்கிக்‌ கொண்டிருப்பவனாயும்‌, சிவப்பான புருவம்‌, மீசை, கண்‌ 
இவைகளையுடையவனாயும்‌, (அல்லது, புருவம்‌, மீசை, கண்‌ இவைகளில்‌ வழியும்‌ ரத்தத்தையுடையவனாயும்‌) கழுத்தில்‌ 
பாசத்தினாலே கட்டப்பட்டவனாயும்‌, (தேவியின்‌ வாஹனமான) சிங்கத்தினாலே கடிக்கப்பட்டவனாயுமிருப்பவன்‌ 
ஆவான்‌. 


207 


124. மகாகாளி of 


(சண்டீகல்பம்‌) 


கட்கம்‌ சக்ர கதா இஷுசாப பரிகான்‌ சூலம்‌ புசுண்டீம்‌ Ag: 
சங்கம்‌ ஸந்தததீம்‌ கரை: த்ரிநய நாம்‌ ஸர்வாங்க பூஷாவ்ருதாம்‌!! 


நீலாஸ்ம த்யுதிம்‌ ஆஸ்ய பாததசகாம்‌ ஸேவே மஹா காலிகரம்‌/ 
யாமஸ்தெளவத்‌ ஸ்வபிதே ஹரெள கமலஜ: ஹந்தும்‌. மதும்‌ கைடபம்‌!! 


கத்தி1, சக்தி 2, கதை 3, அம்பு 4, வில்‌ 5, பரிகம்‌ 6, சூலம்‌ 7, புஸுண்டி 8, சிரஸ்ஸு 9, சங்கு 10, ஆகிய ஆயுதங்‌ 
களைத்‌ தரிப்பவளும்‌, 3 கண்களையுடையவளும்‌, ஸகல அங்கங்களிலும்‌ ஆபரணங்களையணிந்திருப்பவளும்‌, இந்திர 
நீலக்கற்களைப்‌ போல நீலமான சரீரகாந்தியையுடையவளும்‌, 10 முகங்களும்‌, 10 கால்களுமுடையவளும்‌, மஹா 
விஷ்ணுவானவர்‌ தூங்கிக்‌ கொண்டிருக்கையில்‌ (தன்னை ஹிம்ஸிக்க வந்தவர்களான) மது-கைட்பர்களை வதம்‌ 
செய்வதற்காக (விஷ்ணுவை விழித்தெழும்படி செய்யவேண்டுமென்று) பிரம்ஹாவினாலே துதிக்கப்பட்டவளுமான 
மஹாகாளியை வணங்குகின்றேன்‌. (நீலநிறம்‌). at 


208 


125, மகாலெட்சுமி தேவீ 


(சண்டீகல்பம்‌) 


அட்சஸ்ருக்‌ பரசும்‌ கதேஷு குலிசம்‌ பத்மம்‌ தந: குண்டிகாம்‌! 
தண்டம்‌ சக்திம்‌ அஸிம்‌ ௪ சர்மம்‌ ஜலஜாம்‌ கண்டரம்‌ சுராபாஜந௩ம்‌!! 


சூலம்‌ பாச ஸுதர்ச நே ச தததீம்‌ ஹஸ்தை: ப்ரவாளப்ரபாம்‌। 
ஸேவே ஸைரிப மர்த்திரீம்‌ இஹ மஹாலக்ஷமீம்‌ ஸரோஜஸ்திதாம்‌!! 


ஜபமாலை 1, அங்குசம்‌ 2, கதை 3, அம்பு 4, வஜ்ராயுதம்‌ 5, தாமரைமலர்‌ 6, வில்‌ 7, கில 5 
a | வ ்‌ >, தாம6 லா 6, வில்‌ 7, கிண்டி 8, தடி 9, சக்தி 7 
ae கத்தி 1 1, கேடயம்‌ 12, சங்கு 13, மணி 14, ஸுராபாஜநம்‌ (மது பாத்திரம்‌) 15, சூலம்‌ 16, பாசம்‌ ர ராட்‌ 
ஷம (18 கைகளில்‌) தரித்திருப்பவளும்‌, தளிர்‌ அல்லது பவழம்‌ போன்ற நிறமுடையவளும்‌ 
ரஸுரனை வதைத்தவளும்‌, பத்மாஸநத்தில்‌ ப்பவ ாலக்ஷமீ (5 5 की 66 (810 60 3 
Ee 5த்தில்‌ இருப்பவளுமான DT வப்‌ தேவியை ஸேவிக்கின்றேன்‌. (பவழம்‌ 


209 


126. மகாசரசுவதி 


(சண்டீகல்பம்‌) 


கண்டா சூல ஸலாநி சங்க முஸலெள சக்ரம்‌ தநு: ஸாயகம்‌/ 
ஹஸ்தாப்‌ ஜைர்‌ தததீம்‌ கநாந்த விலஸத்‌ சீதாம்சு துல்ய ப்ரபாம்‌!! 


கெளரீ தேஹஸமுத்பவாம்‌ தரிஜகதாம்‌ ஆதாரபூதாம்‌ மஹா பூர்வாம்‌! 
அத்ர ஸரஸ்வதீம்‌ அநுபஜே சும்பாதி தைத்யார்க்திரீம்‌!! 


AD 


SMG 


மணி 1, சூலம்‌ 2, கலப்பை 8, சங்கம்‌ 4, உலக்கை 5, சக்கிரம்‌ 6, வில்‌ 7, அம்பு 8, ஆகிய 8 ஆயுதங்களையும்‌, (8 
கைகளில்‌) தரித்தவளும்‌, சரத்காலத்தில்‌ பிரகாசிக்கும்‌ சந்திரனைப்‌ போன்ற காந்தியையுடையவளும்‌, கெளரி தேவியின்‌ 
தேஹத்திலிருந்து தோன்றியவளும்‌ மூன்று உலகங்களுக்கும்‌ ஆதாரமாக இருப்பவளும்‌, சும்பன்‌ முதலிய தாநவர்களை 


27 வதைத்தவளுமான மஹாஸரஸ்வதீ தேவியைப்‌ போற்றுகிறேன்‌. (வெளுப்பு நிறம்‌). 


210 


127, அணியாதி சித்தி தேனீ 
( லலிதோபாக்கியானத்தில்‌ ஸ்ரீசக்தி தேவதைகள்‌) 


அணிமா மஹிமா சைவ கரிமா லகிமா ததா! 
ப்ராப்தி: ப்ராகாம்யம்‌ ஈசத்வம்‌ வசித்வம்‌ சாஷ்டசித்தய:।! 


முக்தி ஸித்தி: ஸர்வஸித்தி: ௪ தசசித்தய: MGT: 
ஏதா CHUM: சதுர்பாஹா: ஜபா GED சந்நிபா:!! 


சிந்தாமணிம்‌ கபாலம்‌ ௪ த்ரிசூலம்‌ சித்த கஜ்ஜுலம்‌/ 
ததாநா: தயயா பூர்ணா: யோகிபிஸ்ச நிலேவிதா: 


அணிமா 1, மஹிமா 2, கரிமா 3, லகிமா 4, பிராப்தி 5, பிராகாமியம்‌ 6, FA i 5 ம்‌ 8 2 Hs) 9 
| ட > ப பய ' , ஈசித்துவம்‌ 7, வசித்துவம்‌ 8, முக்திஸித்தி 9, 
ஸர்வஸித்‌ 10, என்று பலவிதமான ஸித்திதேவதைகள்‌ கூறப்பட்டிருக்கின்றன. இந்த தேவிகள்‌ எல்லோரும்‌ 4 can 
சம்பரத்தம்‌ பூவைப்‌ போன்ற நிறமுமுடையவர்களாகவும்‌, சிந்தாமணி 1, மண்டையோடு 2, முச்சூலம்‌ 3, சித்தகஜ்ஜனம்‌ 
(கஜஜளம்‌ - மை) இவைகளை தரித்திருப்பவர்களாகவும்‌, கருணை நிறைந்தவர்களாகவும்‌ யோகிகளாலே ஸேவிக்கப்‌ 
பட்டவர்களாகவும்‌ இருப்பவர்கள்‌. (சிவப்பு நிறம்‌.) र 


211 
128. அஷ்டமாத்ருகா தேனீ 
(மகாலெட்சுமியுடன்‌ அஷ்டமாத்ருகைகள்‌) 


ப்ராம்ஹீ மாஹேஸ்வரீ சைவ கெளமாநீ வைஷ்ணவீ ததா! 
வாராஹீ சைவ மாறஹேந்த்‌ரீ சாமுண்டாசைவ சப்தமி 


மஹாலக்ஷமீ: அஷ்டமீச தவிபுஜா: சோணவிக்ரஹா:! 
கபாலம்‌ உத்பலம்‌ சைவ பிப்ராணா ரக்தவாஸ்ஸா:ா! 
அதவா அந்ய ப்ரகாரேண கேசித்‌ த்யாநம்‌ ப்ரசட்‌ 
ப்ரம்ஹாதி ஸத்ருசாகாரா: ப்ரம்ஹாதி MEG சாயுத 
ப்ரம்ஹாதீநாம்‌ பரம்‌ சிந்ஹம்‌ தாரயந்த்ய: ப்ரகீர்த்திதா:।! 


இ. 


பிராம்ஹீ 1, மாஹேந்திரீ 2, கெளமாரீ 8, வைஷ்ணவி 4, வாராஹி 5, மாஹேந்திரீ 6, சாமுண்டீ 7, மஹாலக்ஷமீ 8, 
என்ற அஷ்டமாதாக்களும்‌, 2 கைகளும்‌, சிவப்பு நிறமும்‌, சிவப்பு ஆடையுமுடையவர்களாவ ரர்கள்‌. கபாலம்‌, நீலோத்பலம்‌ 
இவைகளை கைகளில்‌ தரித்துமிருப்பவர்களாவார்கள்‌. அல்லது வேறுவிதமாகவும்‌ சிலர்‌ தியானத்தைக்‌ கூறுகிறார்கள்‌. 
பிராம்ஹீ முதலியவர்கள்‌, (பிரம்ஹா முதலி யவர்களின்‌ சக்திகளாகையால்‌, அவர்கள்‌) பிரம்ஹா முதலியவர்களைப்‌ போன்ற 
ஆசிருதியும்‌, பிரம்ஹா முதலியவர்களைப்‌ போன்ற ஆயுதங்களும்‌, பிரம்ஹா முதலியவர்களுக்குச்‌ சிறப்பான அடையாளங்‌ 
களும்‌ உடையவர்களாகவும்‌, இருப்பவர்களாவார்கள்‌ என்று கூறப்பட்டிருக்கின்றார்கள்‌. (சிவப்பு நிறம்‌) 


212 


129, தசமுகீரா தேவீ 
(ஸர்வ ஸம்க்ஷோபிணீ முதலான தசமுத்ரா தேவீகள்‌) 


முத்ராவிரசநா யுக்தை: ஹஸ்தை: கமல காந்திபி:! 
தாடிமீ புஷ்ப ஸங்காஸா: பீதாம்பர மநோஹரா:!! 
கதுர்ப்புஜா புஜத்வந்த்வ த்ருத சர்ம க்ருபாணிகா:! 
மதரக்த விலோலாக்ஷ்ய: தாஸாம்‌ நாமாநி ஸம்ச்ருனு!! 
ஸர்வஸம்க்ஷோபிணீ சைவ ஸர்வவித்ராவிணீ ததா! 
ஸர்வாகர்விணீ முத்ராச ததாஸர்வவஸங்கரீ! 
ஸர்வோன்மாதினீ முத்ராச ஜஷ்டீ ஸர்வ மஹாங்குஸா! 
ஸர்வ கேசரீ முத்ராச ஸர்வபிஜா ததாபரா!! 
ஸர்வயோநிஸ்ச நவமி ததா ஸர்வ த்ரிகண்டிகா! 
இத்யேதா: கதிதா: விப்ர தசமுத்ராதி தேவதா: 


x 7 | A 
கி i A 7 J 


3 
as 


க 
<a 


Eo; ட்‌ ட है A 
Ath இ 


ட 


ர்‌ 
| 


முத்திரைகளின்‌ அதிதேவதைகள்‌, தாமரை மலர்‌ போன்ற கைகளில்‌ அந்தந்த முத்திரைகளை வஹிச்‌ is 
ளாகவும்‌, மாவு மலர்‌ போன்ற மேனியையுடையவர்களாகவும்‌, பீதாம்பரத்தையணிந்து மனோஹரமான ஆ னா 
யுடையவர்களாகவும்‌, 4 கைகளையுடையவர்களாகவும்‌, 2 கைகளில்‌ கத்தியையும்‌, கேடயத்தையும்‌ வஹி mya ன்‌ 
ளாகவும்‌, (மது) மதத்தினாலே சிவந்த கண்களையுடையவர்களாகவும்‌, இருப்பவர்களாவார்கள்‌ அவர்களின்‌ பட்ட க 
ர்க பானி க “25६8 an ஸர்வவித்திராவிணீ 2, ஸர்வகர்ஷிணி 3, ஸர்வசங்கரீ 4, ஸர்வோந்மாதிநீ 5 i 
மஹாங்குசா 6, ஸர்வகேசர்‌ 7, ஸரவபிஜை 8, ஸர்வே ஸா டிகை 10 எல்‌ ர்கள்‌ தச 5 र्‌ 
Ged mn ema யாநி 9, ஸர்வதிரிகண்டிகை 10 என்ற இவர்கள்‌ தசவித முத்திரைகளின்‌ 


213 


130, குப்கயோகினிீ தேனீ 


காமாகர்ஷவிணிகா சைவ புத்யாகர்ஜிணிகா கலா! 
அகங்காராகர்விணீச சர்வாகர்‌ ௨ணிகா கலர! 

ஸ்பர்சா கர்ஷிணிகா நித்யா ரூபாகர்ஜிணிகா கலா! 
ரஸாகர்ஷிணிகா சைவ கந்தாகர்ஷிணிகா கலாப 
சித்தாகர்விணிகா நித்யா தைர்யாகர்ஷஜிணிகா கலா! 
ஸ்ம்ருத்‌ யாகர்விணிகா நித்யா நாமாகர்ஷிணிகா கலரா 
பீஜாகர்ஜிணிகர நித்யாச ஆத்மாகர்ஷிணிகர கலா! 
அம்ருதா கர்விணீ நித்யா சரீராகர்விணீ பரா 

ஏதா: ஷோடச நித்யா: ஸ்யு: கலாரூபாஸ்ச சக்தய:। 
வித்ரும த்ருமஸங்காஸா: மத்த ப்ரஹஸிதா IBM: 
சதுர்ப்புஜாஸ்‌ த்ரிணேத்ரா:ச சந்த்ரார்த்த மகுடோஜ்வலா:। 
சாப பாணெள சர்ம கட்கெள ததாநா திவ்ய கரந்தய:॥! 


காமாகர்ஷிண 1, புத்தியாகர்ஷிணீ 2, அஹங்காராகர்ஷிணீ 3, ஸர்வாகர்ஷிணீ 4, ஸ்பாசாகர்ஷிணீ 5, ரூபா கர்ஷிணீ 
6, ரஸாகர்ஷிணீ 7, கந்தாகர்ஷிணீ 8, சித்தாகர்ஷிணீ 9, தைரியாகாஷிணீ 10; ஸ்மிருத்தியாகர்ஷிணீ 11, நாமாகர்ஷிணீ 112. 
பீஜாகர்ஷிணீ 13, ஆத்மாகர்ஷிணீ 14, அமிருதாகர்ஷிணீ 15, சரீராகர்ஷிணீ 16 ஆகிய இந்த 16 தேவதைகளும்‌, ஷோட 
நித்தியா தேவிகளென்றும்‌, ஷோடச கலாரூபிணிகளென்றும்‌ (குப்தயோகினிகளென்றும்‌) கூறப்படுவார்கள்‌. இவர்கள்‌, 
பழவ மரத்தைப்‌ போன்ற (பவழச்சாற்றின்‌) நிறமும்‌, புன்சிரிப்புடைய முகமும்‌, 4 கைகளும்‌, 3 கண்களும்‌, அரைவட்ட 
சந்திரனுடன்‌ கூடிய கிரிடமும்‌, வில்‌, அம்பு கத்தி, கேடயம்‌, இவைகளைத்‌ தரித்த கைகளும்‌ தெய்வத்தன்மை வாய்ந்த சரீர 
காந்தியையுமுடையவர்களாவார்கள்‌. (சிவப்புநிறம்‌) 


214 
131, சூப்ககரயோகினி தேவி 


அநங்க குஸுமா அநங்கமேகலாச த்விதீய கா! 

அநங்க மதநா அநங்க மதநாதுர[ஈ]யா MAD! 

அநங்க ரேகா ௪ அநங்கவேகா அநங்காங்குசா NE 
அநங்கமாலிநி அபராசைவ ஏதா: தேவ்யோ ஜபாத்விஓ: 
இக்ஷு சாப புஷ்பஸராம்‌ புஷ்ப கந்துகம்‌ உத்தமம்‌! 
Migs: தப்ரவிக்ராந்தி ஸாலிந்ய: லலிதாஜ்ஞயயா!! 


- ஷூ. 1 b> Se Sa | ஆ 
IR 


च्ल 


அநங்ககுஸுமை 1, அநங்கமேகலை 2, அநங்கமதனை 3, அநங்கமது J : J i 

1 . ப மத 5 நாதுரை 4, அநங்கரேகை 5, அநங்கவேை 
6, அநங்காகுசை 7, அநங்கமாலிநீ 8, ஆகிய 8 தேவிகளும்‌ சம்பரத்தம்பூவைப்‌ போன்ற நிறமும்‌, கரும்பு வில்‌ con ண்ட்‌ 
புஷ்பகந்துகம்‌ குந்துகம்‌-பந்து) நீலோத்பலம்‌ இவைகளை தரித்த கைகளும்‌, லலிதாதேவியின்‌ ஆணையினால்‌ அடைர்‌ 
சிறந்த பராக்கிரமமுமுடையவர்களாவார்கள்‌. (இவர்களுக்கு குப்ததரயோகிநிகள்‌ என்று பெயர்‌.) (சிவப்பு நிறம்‌) கத 


215 
132, enya ras யோகினி தேனீ 


ஸர்வ ஸம்க்ஷோபிணி முக்யா: ஸம்ப்ரதாயா க்யயாயயுதா! 
வேணிக்ருத கசஸ்தோமா: ஸிந்தூரதில கோஜ்வலா:॥! 
அதிதீவ்ரஸ்வபாவா: ச காலாநல ஸமத்விஷஃ! 

வந்ஹி சாபம்‌ வந்ஹிபாணம்‌ வந்ஹி ரூபம்‌ அஸிம்ததா!! 
வந்ஹி சக்ராக்ய பலகம்‌ ததாநா: தீப்ரவிக்ரஹா:।! 
அஸு௩ரேந்தரம்‌ ப்ரதிக்ருத்தா: ( பண்டாஸ ரன்‌ ] காம பஸ்ம ஸமுத்பவம்‌!! 
ஆக்ஞா சக்தய TOAST: லலிதாயா: மஹெளஜஸ:। 
ஸர்வஸம்‌ க்ஷோபிணீ சைவ ஸர்வவித்ரா விணீ ததா. 
ஸர்வாகர்விணிகா ஸக்தி: ஸர்வாஹ்லாதி நிகரா ததா! 
ஸர்வஜ்ரும்பிணிகா சக்தி: ததா ஸர்வவசங்கரி!! 
ஸர்வஸம்மோஹிநீ ஸக்தி: ஸர்வஸ்தம்பிநிகா ததா! 
ஸர்வரஞ்ஜிநிகா ஸக்தி: ஸர்வோம்மாதிநிகா ததா 
ஸர்வார்த்த ஸாதிகா சக்தி: ஸர்வஸம்பத்‌ ப்ரதாயிநீ! 
ஸர்வமந்த்ரமயீ சக்தி: ஸர்வத்வந்த்வ க்ஷயங்கரீ! 
இத்யேவம்‌ ஸம்ப்ரதாயாநாம்‌ BONE கதிதாதி வை 


ஸர்வஸம்கேஷோபிணீ முதலிய ஸம்பிரதாய யோகிநிகள்‌, பின்னிய கூந்தலும்‌, ஸிந்தூர திலகம்‌ தரித்த அழகிய 
முகமும்‌, மிகக்‌ கொடூரமான ஸ்வபாவமும்‌, பிரளய காலத்தீயைப்‌ போன்ற சரீர்‌ காந்தியும்‌, வந்ஹிசாபம்‌, வந்ஹி பாணம்‌, 
வந்ஹி ரூபமான கத்தி, வந்ஹி சக்கிரமென்னும்‌ பலகை, இவைகளை தரித்த கைகளும்‌, (வந்ஹி - அக்கினி, சாபம்‌- வில்‌,) 
ஒளிவீசும்‌ தேஹ காந்தியும்‌, எரிந்த மன்மதனுடைய பஸ்மத்திலிருந்து உண்டான பண்டாஸுரனிடத்தில்‌ கோபமுமுடைய 
வர்களாவார்கள்‌. இவர்கள்‌ லலிதா தேவியின்‌ ஆஜ்ஞையைச்‌ செய்யும்‌ சக்திகளாவார்கள்‌. எனவே, இவர்களுக்கு ஆஜ்ஞா 
சக்திகள்‌ என்று பெயராம்‌. இவர்களுக்கு:- 

ஸர்வஸம்சேஷோபிணீ 1, ஸர்வவித்திராவிணீ2, ஸர்வாகர்ஷிணீ 3, ஸர்வாஹ்லாதிநீ 4, ஸர்வஸம்மோஹிநீ 5, ஸர்வ 
ஸ்தம்பிநீ 6, ஸர்வஜரும்பிணீ 7, ஸர்வவசங்கரி 8, ஸர்வ ரஞ்சிநீ 9, ஸர்வோத்மாதிநீ 10, ஸர்வார்த்த ஸாதிகை 11, 
ஸர்வஸம்பத்பிரபூரிணீ 12, ஸர்வமந்திரமமீ 13, ஸர்வ துவந்துவக்ஷயங்கரீ 14 என்று பெயர்களாகும்‌. இவர்களுக்கு 
ஸம்பிரதாய யோகிநிகள்‌ என்று பெயர்‌. (சிவப்பு நிறம்‌) ்‌ : 


216 
733. குலோத்தீர்ணா யோகினி C5 of 


தாஸ்ச ஸ்பாடிக ஸங்காஸா: பரசும்‌ பாசமேவ FI 
கதாம்‌ கண்டாமணிம்‌ சைவ ததாநா: தீப்தவிக்ரஹா:1 
தேவத்விஷம்‌ அபிக்ருத்தா: ப்ருகுடீ குடில ஆநாநா! 
ஏதாஸாம்‌ அபி நாமாநி ஸமாகர்ணயச கும்பஜு! 
ஸர்வஸித்தி ப்ரதாதேவீ ஸர்வஸம்பத்‌ ப்ரதாததா! 
ஸர்வ ப்ரியங்கரீ தேவீ ஸர்வ மங்களகாரிணி! 
ஸர்வகாம ப்ரதாதேவீ ஸர்வ துஷ்க விநாசிநீ! 

ஸர்வ ம்ருத்யுப்ரசமநீ ஸர்வவிக்ந நிவாரிணீ! 
ஸர்வரங்க *சுந்தரீ தேவீ ஸர்வ ஸெளபாக்யதாயிநீ! 
தஸ ஏதா: கதிதா: தேவ்யா: தயயா பூரிதா Furi 


| a 


இந்த யோகினிகள்‌, ஸ்படிகத்தின்‌ நிறமும்‌, பரசு (ம i 1 

| पर த்தி 3 மு) பாசம்‌-கதை-கண்டாமணி இவைகளை தரிச்‌ i 
பிரகாசமான உடலும்‌, அஸுரனிடத்தில்‌ கோபமும்‌, வளைந்த புருவமுமுடையவர்களாவார்கள்‌. ஹே தத தக 
இவர்களின்‌ பெயர்களைக்‌ கூறுகிறேன்‌ கேட்பாயாக. ஸர்வஸித்திரப்ரதா 1, ஸர்வஸம்பத்பிரதா 2, ஸர்வப்பிரியங்கரீ 3, 
பரக வழு 4, ஸர்வகாமப்பிரதா 5, ஸர்வதுக்கவிநாசிநீ 6, ஸர்வமிருத்தியுப்பிரசமநீ 7 SOME நிவாரிணீ 8, 
ஸர்வாங்கஸுந்தரீ 9, ஸர்வ ஸெளபாக்கியதாயி 10, என்ற 10 பெயர்களும்‌ த்தீர்‌ யாக்‌ ட டெ ; 

வாங்‌ 6 3 ம்‌ குலோத்தீரண யோகி பெயர்‌ i 
இவர்கள்‌ தயை நிறைந்த மனமுடையவர்களாவார்கள்‌. (வெளுப்பு நிறம்‌). ES TS ய வால்‌ 


217 
134. நிகர்ப்ப யோகினீதேனி 


நிகர்ப்ப யோகிநீ நாம்நா ப்ரதிதா தசகீர்த்திதா! 
ஸர்வஜ்ஞா ஸர்வஸக்திஸ்ச ஸர்வைஸ்வர்ய ப்ரதாயிநீ!! 
ஸர்வஜ்ஞாநமயி தேவீ ஸர்வவ்யாதி நிவாரிணீ விநாஸிநீ! 
ஸர்வாதார ஸ்வரூபாச ஸர்வ பாபஹராததர!! 
ஸர்வாநந்தமயி தேவீ ஸர்வரட்சா ஸ்வரரூபிணீ! 
ஸர்வேப்ஸிதப்ரதா தேவீ முக்தாகெளரஸமத்விஷ:।! 

ஏதா: சதுர்ப்புஜா: க்ஞேயா: வஜ்ரம்‌ ஸக்திம்‌ ச சே ரம்‌! 
சக்ரம்‌ சைவச பிப்ராணா: பண்டாஸுர வதோத்யத। 


நிகர்ப்பயோகிநிகள்‌ என்பவர்கள்‌, பத்துப்பெயர்களாவார்கள்‌. அவர்களின்‌ பெயர்கள்‌:- 

ஸர்வஜ்ஞை 1, ஸர்வசக்தி 2, ஸர்வைசுவரியபிரதாயிநீ 3, ஸர்வஜ்ஞாநமமீ 4, ஸர்வ வியாதிவிநாசிநீ 5, ஸர்வாதார 
ஸ்வரூபை 6, ஸர்வபாபஹரை 7, ஸர்வாநந்தமயீ 8, ஸர்வரக்ஷாஸ்வரூபிணீ 9, ஸர்வேப்ஸிதபிரதை 10 என்பனவாகும்‌. 

இவர்கள்‌, முத்தைப்‌ போன்ற வெளுப்பு நிறமும்‌, 4 கைகளும்‌ உடையவர்களாவார்கள்‌. வஜ்ராயுதம்‌ - சக்தியாயுதம்‌ 
- தோமரம்‌-சக்திராயுதம்‌ இவைகளை தரித்திருப்பார்கள்‌. பண்டாஸுரனை வதைப்பதற்கு முயற்சியுடையவர்களாவார்கள்‌. 
(வெளுப்பு நிறம்‌). 


218 


135. ரகஸ்ய யோகினி தேவீ 


ரஹஸ்ய யோகிநீ நாம்நா வாகீஸ்வர்யோ ஹி ஸும்ருதா:। 
ரக்த அசோக LM OPN: பாண கார்முக பாணய:।! 
கவசாச்சந்நஸவர்வாங்க்ய: வீணா புஸ்தக சோபிதா:। 
வஸிநீசைவ காமேஸீ மோதிநீ விமலா ததா! 

அருணா சைவ ஜயிநீ ஸர்வேஸீ கெளலிநீததா! 

அஸஷ்டெள ஏதா: ஸம்ருதா தேவ்ய: தைத்யஸம்ஹார CAMS: 


a ‘ 
COR 
BORD 
Re 


Pie யோகிநிகளுக்கு, வாகீசுவரிகள்‌ என்று பெயராம்‌. இவர்கள்‌ சிவப்பு அசோக புஷ்பத்தைப்‌ பே rei நிறமும்‌ 
அம்பு, வில்‌, வீணை, புஸ்தகம்‌ இவைகளை தரிச்‌ ல Es : if EO FM 
a தகம்‌ இ தரித்த கைகளும்‌, கவசம்‌ தரித்த ஸகல அங்கங்களையும்‌ ला 
வசிநீ 1, காமேசீ 2, மோதிநீ 3, விமலா 4, அ fi டு रे 
| தக தட வடர : , அருணா 5, ஜயிநீ 6, ஸர்வேசீ 7, கெளலிநீ 8 என்று இவர்களின்‌ பெயர்‌ 
ளாகும்‌. இவர்கள்‌ பண்டாஸுர வதத்திற்குக்‌ காரணமானவர்களாவார்கள்‌. (சிவப்பு நிறம்‌) நீ று இவர்களின்‌ பெயர்க 


219 
136. அகிரகஸ்ய யோகினீதேவி 


திஸ்ரா: தரீபீடநிலயா: அஷ்டபாஹ ஸமந்விதா:! 

சாப பாணெள பரநபாத்ரம்‌ மாதுலிங்கம்‌ க்ருபாணகம்‌!! 
LOS நாகபாசம்‌ ச கண்டாம்‌ சைவ மஹாத்வஙிம்‌! 
பிப்ராணா: மிஹிரோந்மத்தா: து அதிபூர்வ ரஹஸ்யகா:!! 
காமேஸீ சைவவஜ்ரேஸீ பகமாலிந்யதா பரா! 

திஸ்ர ஏதா: ஸ்ம்ருதா: தைத்யே பண்டா கோபஸமர்விதா:॥! 
லலிதா ஸம மாஹாத்ம்யா: லலிதாஸம தேஜஸ:! 

ஏதாஸ்து நித்யம்‌ ஸ்ரீதேவ்யா: அந்தரங்கா: URIS: 


8 பீடங்களிலிருக்கும்‌ 3 தேவிகளும்‌, 8 கைகளுடையவர்களாவார்கள்‌. வில்‌ 1 » அம்பு 2, பாநபாத்திரம்‌ 3 
மாதுளம்பழம்‌ 4, கத்தி 5, பலகை 6, நாகபாசம்‌ 7, அதிக ஒலியுள்ள மணி8 இவைகளை தரித்திருப்‌ Lie LST eset இவர்கள்‌ 
மிஹிரையினால்‌ (மதுபானத்தினால்‌) திமிர்கொண்டவர்களாவார்கள்‌. இவர்களுக்கு அதிரஹஸ்ய யோகிநிகள்‌ என்று பெயர்‌. 

காமேசீ 1, வஜ்ரேசீ2, பகமாலிநீ 3, என்று இவர்களின்‌ பெயர்களாம்‌. இந்த மூன்று போகளும்‌ பண்டாஸுரனிடத்தில்‌ 
கோபமுடையவர்களாவார்கள்‌. இவர்கள்‌ லலிதாதேவிக்கு ஸமானமான மஹிமையும்‌ லலிதாதேவிக்கு ஸமமான 
தேஜஸ்ஸும்‌ (தேஜஸ்‌ - சத்துருவை வெற்றி கொள்ளுமாற்றல்‌) உடையவர்களாவார்கள்‌. இவர்கள்‌ எப்பொழுதும்‌ 
ஸ்ரீதேவிக்கு (ஸ்ரீலலிதாதேவிக்கு) அந்தரங்கமானவர்களாகக்‌ கூறப்பட்டிருக்கிறார்கள்‌. (ஸிந்தூர வாணம்‌) 


220 


137. நித்யகீஸின்னா தேவீ 


(லலிதோயாக்கியானம்‌) 


லலிதோபாக்யாந ரீத்யா சக்ரேஸ்வர்யா:। 
த்ரிபுரஸஃந்தர்யா: ஸாகம்ஷோடமா நாமி 
தேவீஸம நிஜாகாரா: தேவீஸமநிஜாயுதா! 
ஜகதாம்‌ உபகாராய வர்த்தமாநா: யுகே யுகோ 


a 
நட பட 


4 


லலிதோபாக்கியாநத்தில்‌ கூறியிருப்பதைப்‌ போல்‌ சக்கிரேசுவரியான திரிபுரஸுந்தரியுடன்‌ 16 பேர்களின்‌ 


தியாநம்‌:- 
இவர்கள்‌ எல்லோரும்‌, லலிதாதேவியைப்‌ போன்ற உருவமும்‌, லலிதாதேவியின்‌ ஆயுதங்களைப்‌ போன்ற 


ஆயுதங்களும்‌ உடையவர்களாவார்கள்‌. உலகங்களுக்கு உபகாரம்‌ செய்வதற்காக யுகந்தோறுமிருப்பவர்களாவார்கள்‌ 


221 


138, காமேசி தேனீ 


பாசேக்ஷஃ சாபெள மது பூர்ண பாத்ரம்‌! 
மஹாங்குஸம்‌ புஷ்பஸரம்‌ வரஞ்சா! 
கரைர்‌ ததாநாம்‌ அருணாம்‌ த்ரிணேத்ராம்‌! 
காமேஸ்வரீம்‌ நித்யம்‌ அஹம்‌ பஜாமி!! 


( பேருண்டாயாஸ்து சரப தந்த்ரே அநுக்தத்வே அபி! 
ஜ்நாநார்ணவே சந்த்ர ஜ்ஞாந வித்யாயாம்‌ உக்தவத்லிகிதம்‌।! ] 


பாசம்‌, கரும்புவில்‌, மது நிறைந்த பாத்திரம்‌, மஹாங்குசம்‌, புஷ்பபாணம்‌, வரத ஹஸ்தம்‌ இவைகளை தரித்திருப்ப 
வளும்‌, சிவப்பு நிறமும்‌, 3 கண்களும்‌ உடையவளுமான காமேசுவரீதேவியை நான்‌ தினந்தோறும்‌ பூஜிக்கிறேன்‌. (தியாநம்‌ 
செய்கிறேன்‌ அல்லது வணங்குகிறேன்‌.) (சிவப்பு நிறம்‌) 
இவர்களுக்கே, சரப தந்திரத்தில்‌ கூறியிருப்பது போல தியாநம்‌ துவக்கப்‌ படுகிறது. 
பேருண்டா தியானமானது சரபகல்பத்தில்‌ கூறப்படாவிட்டாலும்‌, ஜ்ஞாநார்ணவத்தில்‌, சந்திர ஜ்ஞாந 
வித்தியையில்‌ கூறப்பட்டிருப்பதனால்‌, இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 


222 


139. பகமாஸினி தேவீ 


கல்ஹார பங்கஜ ஸபாஸ ஸ்ருணீஞ்ச சாபம்‌! 
புஷ்பா யுதஞ்ச தததீம்‌ நிஜ பாஹு ஒட்கை:॥! 
பந்தாக புஷ்பருசிராம்‌ அதி சுந்தராங்கீம்‌! 
அம்பாம்‌ பஜாமி ஹ்ருதயே பகமாலினிம்‌ தாம்‌ 


ஆறு கைகளிலும்‌, செங்கழிநீர்‌ புஷ்பம்‌, தாமரைமலர்‌, பாசம்‌ ங்குசம்‌ ட்‌ 1 
: 7 2 ல்‌ £, பாசம்‌, அங்குசம்‌, வில்‌, புஷ்ப பாணம்‌ இலை 2 
தரித்தவளாயும்‌, சம்பரத்தம்‌ பூவைப்‌ போன்ற நிறமுடையவளாயும்‌, மிகச்‌ சிறந்த ப்‌ a ட ee 
பகபாலிநீ தேவியை ஹிருதயத்தில்‌ பூஜிக்கிறேன்‌. (தியாநம்‌ செய்கிறேன்‌) (சிவப்பு நிறம்‌) ணி 


223 


140, நித்யக்லின்னா தேவீ 
(சந்த்ரஜ்ஞானம்‌) 
உத்யத்‌ சூர்யாருண கிரண நிபாம்‌ த்ரீஈ்க்ஷணாம்‌ இந்து கண்டா: 
பீடாம்‌ காஞ்சீ வரமணி விலஸத்‌ பூஜணாலங்க்ருதாங்கீம்‌! 
தோர்பி: பாஸம்‌ ஸ்ருணிம்‌ வரம்‌ அபயம்‌ பாந௩பாத்ரம்‌ ததாநாம்‌ 
நித்யக்லிந்நாம்‌ அஹம்‌ அநுதிவஸம்‌ மாநஸே பாவயாயி!! 


இ 


௮ 1 
இ: = | 


AG. a = 
CON 


உதிக்கும்‌ சூரியன்‌ அருணன்‌ இவர்களின்‌ கிரணங்களைப்‌ போன்ற சரீர காந்தியையுடையவளாயும்‌, மூன்று 
கண்களையுடையவளாயும்‌, சந்திர கண்டத்தைத்‌ தரித்தவளாயும்‌, அரைநூல்‌ மாலை, ரத்தினங்களால்‌ பிரகாசிக்கும்‌ 
ஆபரணங்கள்‌, இவைகளாலே அலங்கரிக்கப்பட்ட அங்கங்களையுடையவளாயும்‌, பாசம்‌, அங்குசம்‌, அபயம்‌, பாநபாத்திரம்‌, 
இவைகளை கைகளில்‌ தரித்திருப்பவளாயும்‌, இருக்கிற நித்திய கலிந்நா தேவியை நான்‌ தினந்தோறும்‌ மனதில்‌ தியானம்‌ 
செய்கிறேன்‌. (சிவப்பு நிறம்‌) 


224 


141, பேோருண்டா தேனீ 
(ஜ்ஞாநார்ணவம்‌ - சந்த்ரஜ்ஞான வித்யை) 


முக்தா குந்தேந்து கெளராம்‌ மணிமய மகுடாம்‌ ரத்நதாடங்க யுக்தாம்‌! 
அட்சஸ்ரக்‌ புஷ்பஹஸ்தாம்‌ அபயதர கராம்‌ சந்த்ரசூடாம்‌ த்ரிணேத்ராம்‌!! 
குஞ்ஜாமாலா MITES குசபரநமந உத்மத்யாம்‌ அப்ஜஸம்ஸ்தாம்‌! 
நாநரலங்கார யுக்தாம்‌ சுரமகுட மணித்யோதித ஸ்வர்ணபீடரம்‌!! 
பக்தாபீஷ்டாதி தேவீம்‌ பரமசுககரீம்‌ ஸ்வாக்ருதிம்‌ ஸுந்தராஸ்யாம்‌। 
பேருண்டாம்‌ முக்தேஸீம்‌ த்ரிபுவந ஜநநீம்‌ சேதஸா சிந்தயாயி!! 


MACEDON EDN 


a aera நர்‌ ae 


முத்து, முல்லை, சந்திரன்‌ இவைகளைப்‌ போல வெண்மையான நிறமுடையவளும்‌, ரத்தினங்கள்‌ பதித்‌ 
கிரிடத்தைத்‌ தரித்தவளும்‌, ரத்தினங்கள்‌ பதித்த ஓலை அல்லது தோட்டையணிந்தவளும்‌, ஜபமாலை, புஷ்பம்‌ ( ட 
மலர்‌) அபய ஹஸ்தம்‌, சங்கம்‌ இவைகளுடன்‌ கூடிய கைகளையுடையவளும்‌, சந்திரனை ரரி வட்‌ 3 கண்க னாய்‌ 
வளும்‌, குஞ்ஜா மாலைகளாலே (குஞ்ஜா - குன்றிமணி) பிரகாசிக்கும்‌ ஸ்தந பாரத்தினாலே வணங்கிக்‌ Secure த்திய 
பாகத்தையுடையவளும்‌, (மத்தியம்‌ - இடுப்பு) தாமரை மலரில்‌ வீற்றிருப்பவளும்‌, நாநாவிதமான ட அடு | 
திருப்பவளும்‌, தேவர்களின்‌ மகுடங்களிலுள்ள ரத்திநங்களாலே பிரகாசிக்கும்‌ ஸுஃவர்ண பீடத்தையுடையவ ளு रे 
பக்தர்களின்‌ விருப்பத்தையளிக்கும்‌ தெய்வமானவளும்‌, உத்தமமான ஸுகத்தை அளிப்பவளும்‌, அழகிய ஆகாரத்‌ை 
யுடையவளும்‌, அழகான முகத்தையுடையவளும்‌, அவிழ்ந்த கூந்தலையுடையவளும்‌, மூன்று கரட்‌ படைச்‌ a 
வளுமான பேருண்டா தேவியை மனதால்‌ நினைக்கின்றேன்‌. (வெளுப்பு நிறம்‌) त 


225 
142, வந்ஹீ வாசினீ தேவீ 


பத்மம்‌ சங்க இட்சுசாபம்‌ ஹிமகிரணம்‌ அதோ வாமஹஸ்தை: ததாநாம்‌:! 
கல்ஹாரம்‌ ஹேமஸ்ருங்கம்‌ குஸமமயஸரம்‌ மாதுலிங்கம்‌ ச தைய 

தப்த உத்யத்‌ காஞ்சகாபரம்‌ மணிமய மகுடாம்‌ அஷ்ட ஹஸ்தாம்‌ த்ரிநேத்ராம்‌! 
நித்யாம்‌ சித்தாரவிந்தே ப்ரதி திவஸ்ம்‌ ௮ஹம்‌ வந்ஹி வாஸி[ நீ]ம்‌ பஜாமி!! 


இ Ss 


28 4) 


AB ०६०2 ட 


இடது கைகளில்‌ தாமரை மலர்‌, சங்கம்‌, கரும்புவில்‌, ஹிமகிரணம்‌ (அமிருதம்‌) இவைகளையும்‌, வலது கைகளில்‌ 
சங்கழநீர்‌, ஹேமசிருங்கம்‌ (தங்கக்கொம்பு), புஷ்பபாணம்‌, மாதுளம்பழம்‌ இவைகளையும்‌ தரித்தவளாயும்‌, குகையி 
லிருக்கும்‌ தங்கத்தைப்‌ போன்ற நிறமுடையவளாயும்‌, ரத்தினங்கள்‌ பதித்த மகுடமுடையவளாயும்‌, 8 கைகள்‌ 3 கண்கள்‌ 
உடையவளாயும்‌, நித்தியா என்ற பெயருடையவளுமான வந்ஹி வாஸிநீ தேவியை, சித்தாரவிந்தத்தில்‌ தினந்தோறும்‌ 
தியானம்‌ செய்கிறேன்‌. (ஸுவர்ண நிறம்‌) 


226 
143. மகாவனஜ்ரேஸ்வர்‌ தேவி 


ரக்தாம்‌ போதிஸ்த போதே நவமணி விலஸத்‌ பத்மபீடே நிஜண்ணாம்‌! 
பாசம்‌ கோதண்டம்‌ இட்சூ த்ருத்‌ புவமபிச ஸ்ருணிம்‌ தாடிமீஜம்பலம்சா! 
பிப்ராணாம்‌ ரக்தவர்ணாம்‌ த்ரிபிரபி ஈயை: ஸாதரம்‌ பிப்ரதீம்‌ தாம்‌! 

வஜ்ரேஸீம்‌ பாவயே அஹம்‌ ஸுரகண முஙிபி: ஸ்தரயமாநாம்‌ பவாநீம்‌!! 


ரக்த சமுத்திரத்தில்‌ ஓடத்தில்‌ நவரத்திநங்களுடன்‌ பிரகாசிக்கும்‌ பத்மா த்தில்‌ வீர ்‌ i 
| நட தமாஸநத்தில்‌ வீற்றிருப்பவள , பாசம்‌ 
கரும்புவில்‌, அங்குசம்‌, மாதுளம்பழம்‌ இவைகளை தரித்திருப்பவளாயும்‌, சிவப்பு நிறமும்‌ 3 ர ககா 


தேவர்களாலும்‌ முநிவர்களாலும்‌, துதிக்கப்பட்டவளாயுமிருக்கிள்‌ i 
ன ப யுமிருக்கின்ற பவாநியான வஜ்ரேசுவரீ தேவியை தியானம்‌ 


227 
144, சிவதூகீ 


வாமாதோ ரத்நபாத்ரம்‌ ததுபரிச கதாம்‌ கேட பாஸெள ததாநாம்‌। 
தட்சை: பத்மம்‌ குடாரம்‌ ததுபரி மஹா கட்கம்‌ அபி அங்குசம்சா! 
உத்யத: ஸா அர்க்கப்ரபாபாம்‌ நவமணிவிலஸத்‌ பூவணாம்‌ அஷ்டஹஸ்தாம்‌! 
தூதீம்‌ நித்யாம்‌ த்ரிணேத்ராம்‌ ஸஃரகணமநிபி: ஸ்தூலமாநாம்‌ பஜே அஹம்‌! 


இ 


i Fos 
De I (8 


இடது பக்கம்‌ கீழ்க்‌ கையில்‌ ரத்ன பாத்திரமும்‌, அதற்கு மேலேயுள்ள கைகளில்‌ கதை, கேடயம்‌, பாசம்‌ இவை 
களையும்‌, வலது பக்கம்‌ கீழ்கைகளில்‌ தாமரை மலரும்‌, குடாரமும்‌ (கோடரியும்‌), அதற்கு மேலேயுள்ள கைகளில்‌ பட்டாக்‌ 
கத்தியும்‌ பாசமும்‌ தரித்தவளாயும்‌, நடுப்பகல்‌ சூரியனைப்‌ போன்ற ஒளியுடையவளாயும்‌, நவரத்திநங்களால்‌ பிரகாசிக்கும்‌ 
ஆபரணங்களையுடையவளாயும்‌, 8 கைகளையுடையவளாயும்‌, 3 கண்களை உடையவளாயும்‌, தேவகணங்களாலும்‌ 
முனிவர்களாலும்‌ துதிக்கப்படுபவளுமான, சிவதூதி என்னும்‌ நித்யா தேவியை பூஜிக்கின்றேன்‌. (பாடல வர்ணம்‌) 


228 
145, தூவாரிதா தேவீ 


நாகை: கல்பித பூஜணாம்‌ த்ரிநயநாம்‌ குஞ்சா குணாலங்க்ருதாம்‌! 
ஸ்யாமாம்‌ பாஸவராங்குச அபய வரான்‌ தோர்பிர்யுதாம்‌ பாலிகாம்‌!! 
ஸ்ரீதாம்‌ பல்லவவாஸிநீம்‌ ஸிகிஸிகா சூடாவதம்‌ ஸோஜ்வலாம்‌! ன்‌ 
த்யாயாமி அந்வஹம்‌ ரட்சஸிம்ஹ நிவஹை: பீடஸ்திதாம்‌ ஸுந்தரிம்‌ 


நாகங்களை (பாம்புகளை) ஆபரணங்களாக அணிந்திருப்பவளும்‌, 3 கண்களையுடையவளும்‌, குன்றிமணி 
மாலையையணிந்திருப்பவளும்‌, யெளவந மத்திய பருவத்திலிருப்பவளும்‌, பாசம்‌, அங்குசம்‌, அபயம்‌, வரம்‌ இவைகளை 
கைகளில்‌ வஹிப்பவளும்‌, பாலிகையாக இருப்பவளும்‌, மஞ்சள்‌ நிறமாக இருப்பவளும்‌, தளிரின்‌ மேலே அல்லது 
பல்லவர்களெனப்படுபவர்களுடன்‌ வஸிப்பவளும்‌, மயில்‌ தோகையை தலையில்‌ கூட்டிக்‌ கொ 
சிங்கம்‌ இவைகளின்‌ கூட்டத்துடன்‌ பீடத்திலிருப்பவளும்‌, சிறந்த அழகு வாய்ந்தவ 
தோறும்‌ த்யாநம்‌ செய்கிறேன்‌. (மஞ்சள்‌ நிறம்‌) 


ண்டிருப்பவளும்‌, கரடி, 
ளுமான துவரிதாதேவியை தினந்‌ 


229 
746. சூசைந்தர்‌ தேவீ 


பாலாதித்ய நிபாருணாம்‌ த்ரியநாம்‌ பாலேந்து சூடாந்விதாம்‌। 
ஹாலா கந்திஸு கோமலாதரயுதாம்‌ லீலாவதீம்‌ சுஸ்மிதாம்‌!! 
மாலாம்‌ புஸ்தகம்‌ அபி அபீஷ்டம்‌ அபயம்‌ ஸம்பிப்ரதீம்‌ பாஹுபி:। 
பாலாம்‌ தாம்‌ அகிலாங்க பூஷண தராம்‌ த்யாயாமிஸம்ஸித்திதாம்‌।! 


SI 


८1 


ஜ்‌ 
hc 


ம 
2 
५ 


பாலசூரியனைப்‌ போன்ற சிவப்பு நிறமும்‌, மூன்று கண்களுமுடையவளும்‌, பாலசந்த்ரனை அணிந்தவளும்‌, 
மத்தியத்தின்‌ வாஸனையுடைய உதட்டையுடையவளும்‌, விளையாட்டு ஸ்வபாவமும்‌ சிரித்த முகமுடையவளும்‌, 
புஷ்பமாலை - புஸ்தகம்‌ - வரதம்‌ - அபயம்‌ இவைகளை கைகளில்தரித்திருப்பவளும்‌, பாலைப்பருவமுடையவளும்‌, 
ஸகல ஸித்திகளையும்‌ கொடுப்பவளுமான குலஸுந்தரீதேவியை தியாநம்‌ செய்கிறேன்‌. (சிவப்பு நிறம்‌) 


230 
147. நித்யா தேவீ 


உத்யத்‌ பாநுஸமப்ரபாம்‌ ரஸமுகாம்‌ பாஸாட்ச சூத்ரம்‌ தது! 
கேடம்‌ சூலம்‌ அபீஷ்டதம்‌ ௪ தததீம்‌ வரமைஸ்ச ஷட்பிங்‌ க 
தட்சை: அங்குச புஸ்தக இஷுகுஸுமம்‌ கட்கம்‌ கபால அபயம்‌! 
மாணிக்யா பரணோஜ்வலாம்‌ த்ரிநயதாம்‌ நித்யாம்‌ பவாநீம்‌ பஜோ 


உதய ஸூர்யனைப்‌ போன்ற நிறமும்‌, 6 முகங்களும்‌ உடையவளாயும்‌, இடது பக்கத்திலுள்ள (6) கைகளில்‌ பாசம்‌ 
-ஜபமாலை - வில்‌ - கேடயம்‌ - சூலம்‌- வரதம்‌ இவைகளையும்‌, வல 


து பக்கத்திலுள்ள (6) கைகளில்‌ அங்குசம்‌ - புஸ்தகம்‌ 
£யும்‌, மாணிக்கங்கள்‌ பதுப்பித்த ஆபரணங்களாலே 
டய மனைவியுமான நித்தியாதேவியை பூஜிக்கிறேன்‌. 


- புஷ்பம்‌ - கத்தி - கபாலம்‌ - அபயம்‌ இவைகளையும்‌ தரித்தவள। 
ப்ரகாசிப்பவளாயும்‌, 3 கண்களையுடையவளாயும்‌, பரமேசுவரனுை 


(சிவப்பு நிறம்‌) 


231 
148. நீலஙய்காகா தேவி 


நீலாபரம்‌ அருணாம்சுகாம்‌ த்ரிஈயநாம்‌ பஞ்சாநநரம்‌ ஸஃஸ்மிதாம்‌! 
வாமே பாச பதாகா பத்மவிலஸத்‌ சாபம்‌ வரம்‌ பிப்ரதீம்‌!! 
தட்சே ச அங்குச கட்க சக்தி WONT பாண அபயார்‌! 

பத்மஸ்தாம்‌ மணி மெளத்திக ஆவ்ருத குசாம்‌ நீலத்வஜாம்‌ ஆச்ரயோ 


நீல நிறமும்‌, சிவப்பு ஆடையும்‌, 8 கண்களும்‌, முகங்களும்‌, சிரித்த முகமும்‌ உடையவளாயும்‌, இடது கைகளில்‌ 
- (யாவட்டா) - தாமரை மலர்‌ - வில்‌ - வரதம்‌ இவைகளையும்‌, வலது கைகளில்‌ அங்குசம்‌ - கத்தி - 
ளயும்‌ தரிப்பவளாயும்‌, மணிமாலைகளாலும்‌, முத்து 


மாலைகளாலும்‌ மறைக்கப்பட்ட ஸ்தநங்களையுடையவளாயும்‌, பத்மாஸநத்திலிருப்பவளுமான நீலபதாகி தேவியை 
ஆச்ரயிக்கிறேன்‌. (அடைகிறேன்‌.) ( நீலநிறம்‌) 


பாசம்‌ - பதாகை 
சக்தியாயுதம்‌ - மிகப்பெரிய அம்பு - அபயஹஸ்தம்‌ இவைகை 


232 


149, விஜயா தேவீ 


சங்கம்‌ சக்ரம்‌ ௪ பாசம்‌ ச்ருணிமபி ஸஃமஹாகேட கட்கெளஸ சாப! 

பாணம்‌ கல்ஹாரபுஷ்பம்‌ ததஙகர கதம்‌ மாதுலிங்கம்‌ ததாணாம்‌।! 

உத்யத்‌ பாலார்க்க வர்ணாம்‌ த்ரிபுவக விஜயாம்‌ பஞ்சவக்த்ராம்‌ த்ரிநேத்ராம்‌! 
தேவீம்‌ பீதாம்பராட்யாம்‌ குசபரநமிதாம்‌ ஸந்ததம்‌ பாவயாமி!! 


சங்கம்‌ - சக்கரம்‌ - பாசம்‌ - அங்குசம்‌ - பெரிய கேடயம்‌ - பட்டாக்கச்‌ \ i 
= 2 . : த்தி Aig ட] ப 
(சங்கழி நீர்ப்பூ) - மாதுளம்‌ பழம்‌ இவைகளைகைகளில்‌ தரித்தவளாயும்‌, உதிக்கும்‌ A நிக (0 को 
है மூன்று உலகங்களையும்‌ வெற்றி கொள்கிறவளும்‌, 5 முகங்களுடையவளும்‌, 3 கண்களு க 
தாம்பரத்தை தரித்திருப்பவளும்‌, குசாபாரத்தினாலே வணங்கியிருப்பவளுமான விஜயாதேவி ரல ட்‌ 
தியானிக்கின்றேன்‌. (சிவப்பு நிறம்‌) RR கை 


30 


233 
150. சர்வமங்களா தேனி 
ஹேமாபி பூர்ண நயநாம்‌ மாணிக்ய பூஷோஜ்வலாம்‌ 
த்வாத்ரிம்சத்‌ தள ஷோடச அஸ்டாதச தளபத்மஸ்திதாம்‌ சுஸ்மிதாம்‌! 


பக்தாநாம்‌ தநதாம்‌ வரம்‌ சரம்‌ தததீம்‌ வாமேஈ ஹஸ்தேந தத்‌ 
தட்சேண அபயம்‌ மாதுலிங்கம்‌ சபலம்‌ ஸ்ரீமங்களாம்‌ பாவயோ! 


தங்கம்‌ போன்ற நிறமும்‌, கருணை நிறைந்த கண்களும்‌ உடையவளும்‌, மாணிக்க ஆபரணங்களாலே பிரகாசிப்‌ 
பவளும்‌ 32 தளங்கள்‌, 16 தளங்கள்‌, 8 தளங்களுடன்‌ கூடிய பத்மாஸநத்திலிருப்பவளும்‌, புன்சிரிப்புடையவளும்‌, பக்தர்‌ 
களுக்கு தனத்தையும்‌ வரத்தையும்‌ கொடுப்பவளும்‌, இடது கைகளில்‌ தனம்‌, வரதம்‌ இவைகளையும்‌ வலது கைகளில்‌ 
அபயம்‌, மாதுளம்பழம்‌ இவைகளையும்‌ தரிப்பவளுமான ஸர்வ மங்களாதேவியை பாவிக்கின்றேன்‌. (தியாநம்‌ செய்கிறேன்‌) 


(ஸுவர்ண வாணம்‌) 


234 


151. ஜ்வாலாமாலிணீ தேனீ 


கல்பாந்தாக்கி ஸமப்ரபாம்‌ ஸ்மித முகைர்‌ ஜட்பிஸ்ச புஜை: த்வாதசை:। 
யுக்தாம்‌ பாச கேடகம்‌ ஜஸுஸரம்‌ தநு: சூலம்‌ வரம்‌ வாமத:11 

தட்சேது அங்குச கட்க சக்தி ஸுஃசராந்‌ ௪ ஆபா தண்டா அபயே பிப்ரதிம்‌! 
ஜ்வாலா wrens சம்ஜ்ஞிதாம்‌ மணிமயீ பூஜாந்விதாம்‌ ஆச்ரயோ 


பிரளயகால அக்னியைப்‌ போன்ற காந்தியும்‌, சிரித்‌ ்‌ i 5 

யும்‌, சிரித்த 6 முகங்களும்‌, 12 கைக டையவளும்‌ பக்கம்‌ 
கைகளில்‌, பாசம்‌, கேடயம்‌, தாமரைமலர்‌, அம்பு (வில்‌), சூலம்‌, வரதம்‌ இவைகளையும்‌, ea ak ன்‌ en 
கத்தி, சக்தியாயுதம்‌, அம்பு, வில்‌, (தண்டம்‌) அபய ஹஸ்தம்‌ இவைகளையும்‌ தரித்திருப்பவளும்‌ டா 
ஆபரணங்களை தரித்திருப்பவளுமான ஜுவாலாமாலிநீ தேவியை ஆசிரயிக்கின்றேன்‌. (பூஜிக்கின்றேன்‌) (சிவப்பு நிறம்‌) 


235 
152. மிதீரா / சித்ரா தேனீ 


பாலார்க்ககாந்தி சசிலாஞ்சித வக்த்ர சோபாம்‌ 
பாசாங்குசெள ச வரமபி அபயம்‌ ததராநாம்‌! 
சித்ராம்‌ சுகாம்ச BOBS பூஷிதாங்கீம்‌ 
சித்ராம்பிகாம்‌ த்ரிகயநாம்‌ ஹ்முதி பாவயாமி!! 


பால ஸூரியனைப்‌ போன்ற காந்தி, சந்திராலங்காரத்துடன்‌ கூடிய முக சோபை, இவைகளையுடையவளும்‌ பாசம்‌, 
அங்குசம்‌, வரதம்‌, அபயம்‌ இவைகளை தரித்தவளும்‌, சித்திர வர்ணமான ஆடையையணிந்திருப்பவளும்‌, நவரத்திரங்‌ 
களாலலங்கரிக்கப்பட்ட அங்கங்களையுடையவளும்‌, 3 கண்களையுடையவளுமான சித்திரமாம்பிகாதேவியை மனதில்‌ 
பாவிக்கின்றேன்‌. (சிவப்பு நிறம்‌) 


236 
153. திரிபுரசுந்தரி தேவீ 


ராஜ ராஜேஸ்வரீவத்‌ - பாசாங்குச இஷஸுசாப புஷ்ப பாண ஹஸ்தா 
ஸிந்தரரவர்ணா காரியா!! 


இ | ௫ y, | 
GG. Ga ऐ Sf 
| ~ RO 


(திரிபுரஸுந்தரீ தேவியை) ராஜ ராஜேசுவரியைப்‌ போல பாசம்‌, அங்குசம்‌, கரும்பு வில்‌, புஷ்ப பாணம்‌, 
இவைகளைக்‌ கையிலுடையவளாகவும்‌, சிந்தூரம்‌ போன்ற நிறமுடையவளாகவும்‌ கல்பிக்கவேண்டும்‌. 


237 
154, ஒதா.ஙீக தேனீ 


ஹ்ருத்‌ தேவீச சிரோதேவீ சிகாதேவீ ததைவ का 

ர்வர்ம தேவீ 2த்ருஷ்டி தேவீ ஹி அஸ்த்ர தேவீ ஜடீரிதா:! 
நவலாவண்ய பூர்ணாங்கய: 3ஸாவதாந த்ருதாயுதா:! 
பரிதோ பிந்து பீடம்ச ப்ராம்யந்தோதீப்த மூர்த்தயே 


[1 கவச தேவி, 2-நேத்ர தேவி, 3— அபயவரத முத்திரைகள்‌] 
ஹிருதயதேவீ 1, சிரோ தேவீ 2, சிகாதேவீ 3, வர்ம தேவீ 4, திருஷ்டி தேவீ 5, அஸ்திர தேவீ 6, என்ற 6 அங்க 
தேவிகளும்‌, புதிய அழகு நிறைந்த அங்கங்களையுடையவர்களாகவும்‌, கவநத்துடன்‌ ஆயுதங்களை ஏந்தி நிற்பவர்க 


ளாகவும்‌, பிந்து பீடத்தைச்‌ சுற்றிலும்‌ சுற்றிக்‌ கொண்டிருப்பவர்களாகவும்‌ ஒளி நிறைந்த சரீரத்தையுடையவர்களாகவும்‌ 
இருப்பவர்களாவார்கள்‌. (சிவப்பு நிறம்‌) 


155, யொகநித்ரா தேனீ 
(பாஞ்சராத்திரத்தில்‌ பாத்மஸம்ஹிதையில்‌) 


நித்ராம்து சயநாரூடா ஸுஃஸெளம்யா து அமலேக்ஷணா! 
யாசபாத்ர தராசேயம்‌ த்விபுஜா ச்யாமளா ஸ்ம்ருதா!! 


(யோகநி த்ராதேவியானவள்‌) தூங்குவதற்காகப்‌ படுக்கையில்‌ உட்கார்ந்திருப்பவளும்‌, நல்ல அழகுடையவளும்‌, 
தாமரை மலர்போன்ற கண்களையுடையவளும்‌, பாசம்‌, பாத்திரம்‌ இவைகளை தனது இரண்டு கைகளிலும்‌ வைத்திருப்‌ 
பவளும்‌, பச்சை நிறமுடையவளுமாவாள்‌. (பச்சை நிறம்‌) 5 


238 


156. பக்ரகாளீ தேவீ (_ 18 கரங்கள்‌, ) 
(நிருஸிம்ஹ ப்ரஸாதம்‌) 


அல்டாதசபுஜா கார்யா பத்ர காளீ மநோ ஹரா! 
ஆலீடஸ்தாந ஸம்ஸ்தாநா சதுஸ்ஸிம்ஹரதே ஸ்திதா!! 
அட்சமாலாம்‌ த்ரிசூலம்‌ ௪ கட்கம்‌ சர்மச ஸர்வதா! 

பாண சாபெளச கர்த்தவ்யே சங்க பத்மே ததைவ சா! 
ஸ்ருக்ஸ்ரவெளது ததா கார்யெள ததா திவ்யம்‌ கமண்டலும்‌! 
தண்ட சக்திச கர்த்தவ்யே க்ருஷ்ணாஜிக ஸுதாசநெளா!! 
ஹஸ்தாநாம்‌ பத்ரகாள்யாஸ்து பவேத்‌ 1சாந்தி கரோவர:! 

(1. சாந்திகரவர முத்ரை - அபயமுத்திரை ] 


AN Se 


பத்திரகாளியை மனோஹரமான உருவமுடையவளாகவும்‌ 1 5 i 

னோ £கவும்‌, 18 கைகளுடன்‌ கூடியவளாகவும்‌, ஆலீட ஸ்‌. தாநத்தி 
லிருப்பவளாகவும்‌, 4 ஸிம்ஹங்களுடன்‌ கூடிய ரதத்திலிருப்பவளாகவும்‌ கல்பிக்கவேண்டும்‌. வல்‌ கைகளில்‌ 
ஜபமாலை 1, முச்சூலம்‌ 2, கத்தி 8, கேடயம்‌ 4, அம்பு 5, வில்‌ 6, சங்கம்‌ 7, பத்மம்‌ 8, ஸ்ருக்கு 9, ஸ்ருவம்‌ 10, கமண்டலம்‌ 
11, தண்டம்‌ 12, சக்தியாயுதம்‌ 13, மான்தோல்‌ 14, அக்கிநி 15, சாந்திகரம்‌ (அபய ஹஸ்தம்‌) 16, வரத ன ன்ட்‌ 17, ரத்திந 


பாத்திரம்‌ 18, ஆகிய 18 ड 5 கல்பிக்‌ SO : . தவல்‌ 
க ஆ ஆயுதங்களையும்‌ கல்பிக்கவேண்டும்‌. இவ்விதமாக பத்திரகாளியைக்‌ கல்பிக்கவேண்டும்‌. (நீல 


239 


157. மூலாதாரம்‌ - சாகினீ தேனீ 


(மூலாதாரம்‌ - சப்தபீடே சுவர்களின்‌ தியானம்‌) (ஷோடச கல்பம்‌) 


மூலாதாரஸ்த பத்மே ஸ்ருதி தளஸஹிதே பஞ்சவக்த்ராம்‌ த்ரிணேத்ராம்‌! 
ஸ்வர்ணாபாம்‌ அஸ்திசம்ஸ்தாம்‌ ஸ்ருணிமபி கமலம்‌ புஸ்தகம்‌ ஜ்ஞாநமுத்ராம்‌!! 
பிப்ராணாம்‌ பாஹு தண்டை: சுலலித வரதா த்யாபிவீதாம்‌ மநோக்ஞாம்‌! 
முத்காந்ந ஆஸக்தசித்தாம்‌ மதுமத முதிதாம்‌ ஸாகிநீம்‌ பாவயேத்‌ தாம்‌! 


மூலாதாரத்தில்‌ 4 இதழ்களுடன்‌ கூடிய பத்மத்தில்‌, 5 முகங்களும்‌, 3 கண்களும்‌, ஸுவர்ணத்தைப்‌ போன்ற 
நிறமுடையவளாயும்‌, அஸ்தியில்‌ (எலும்பில்‌) இருப்பவளாயும்‌, அங்குசம்‌, தாமரை மலர்‌, புஸ்தகம்‌, ஞானமுத்திரை 
இவைகளைக்‌ கைகளில்‌ வஹிப்பவளாயும்‌ மிக லலிதமான வரதாதிகளாலே சூழப்பட்டவளாயும்‌, மனதைக்‌ கவரக்கூடிய 
வளாயும்‌, முத்காந்நத்தில்‌ (பயத்தம்‌ பருப்பு பொங்கலில்‌) ஆசையுடையவளாயும்‌, மதுமதத்தினாலே சந்தோஷிப்பவளாயும்‌ 
இருக்கின்ற சாகிநீ தேவியை பாவிக்கின்றேன்‌. (தங்க நிறம்‌) 


240 


158. ஸ்வாதிஷ்டானம்‌ — காகினி தேனீ 


ஸ்வாதிஷ்டாநாக்யபத்மே 1ரஸதல லஸிதே 2வேதவக்த்ராம்‌ த்ரிநேத்ராம்‌! 
பீதாபாம்‌ தாரயந்தீம்‌ த்ரிசிக குணகபாலாபயான்‌ ஜ்ஞாநாந்த வர்க்காம்‌!! 
மேதோ தாது ப்ரதிஷ்டாம்‌ மலிமதமுதிதாம்‌ பந்திநீம பூகசக்த்யாம்‌। 
பீதாம்‌ தத்யந்நஸக்தாம்‌ அபிமத பலப்ரதாம்‌ காகிநீம்‌ பாவயேத்தாம்‌।! 


(1. ரஸதலம்‌- ஆறிதழ்‌; 2. வேதவக்த்ரா - நான்முகி ] 


6 இதழ்களுடன்‌ கூடிய ஸ்வாதிஷ்டாந பத்மத்‌ d i ட்‌ i OTE 
'களுட த்திலிருப்பவளாயும்‌, 4 முகங்களும்‌, 3 கண்களும்‌, மஞ்சள்‌ 
வையில்‌ முச்சூலம்‌, பாசம்‌, கபாலம்‌, அபயம்‌ இவைகளைத்‌ தரித்தவளாயும்‌, ஞகாரம்‌ ண கறு 
Fa ana மேதோ தாதுவுக்கு (ஊந்தண்ணுக்கு) அதிஷ்டான தேவதையாக இருப்பவளாயும்‌ 
தத்தினாலே ஸந்தோஷிப்பவளாயும்‌, பூத சக்தியினாலே பந்தநம்‌ செய்பவளாயும்‌, மஞ்சள்‌ ப்‌ 
ப I ( ; யும்‌, மஞ்சள்‌ நிறமுடையவளாயும்‌, தயிரச்‌ 
சாதத்தில்‌ ஆசையுடையவளாயும்‌, விரும்பியதைக்‌ கொடுப்பவளாயுமிருக்கின்ற காகிநியை ட ரு ன்‌ நிறம்‌ 


241 


159. மணிடூரகம்‌ — ஸாகினீ தேவி 


நாபெள திக்பத்ர பத்மே த்ரிவதநவிலஸத்‌ த்ரீஈக்ஷணரம்‌ கருஷ்ணவர்ணாம்‌/ 
சக்திம்‌ தம்‌ போபி தண்ட அபயமபிசபுஜை: தாரயந்தீம்‌ மஹோக்ராம்‌ 
டாமரீ ஆத்யை: பரீதாம்‌ பசுஜ௩பயதாம்‌ மாம்ஸதாது ஆஸநஸ்தாம்‌. 
கெளடாந்த ஆஸக்த சித்தாம்‌ ஸகல ஸுககரீம்‌ ஸம்ஸ்மரேதீ லாகிநீம்‌ தாம்‌! 


FY 


நாபி தேசத்தில்‌ 8 தள கமலத்தில்‌ 3 கண்களுடன்‌ கூடிய 3 முகங்களுடனும்‌, கருப்பு நிறத்துடனுமிருப்பவளாயும்‌, 
சக்தி, இடி, தண்ட! ண்‌ _ம்‌, அபயம்‌, இவைகளுடன்‌ கூடிய கைகளையுடையவளாயும்‌, அதிபயங்கரமான ஸ்வரூபமுடையவளாயும்‌, 
டாமரீ முதலிய கணங்களாலே சூழப்பட்டவளாயும்‌, பசுக்களுக்கும்‌, ஜனங்களுக்கும்‌, (அல்லது பசுப்பிராயமான அறிவற்ற 
மக்களுக்கும்‌) பயத்தைக்‌ கொடுப்பவளாயும்‌, மாம்ஸ தாதுவிலிருப்பவளாயும்‌, குளாந்நத்தில்‌ பிரீதியுடையவளாயும்‌, ஸகல 
ஸுகங்களையும்‌ கொடுப்பவளாயுமிருக்கின்ற லாகி நீதேவியை ஸ்மரிக்கின்றேன்‌. (கருப்பு நிறம்‌) 


242 


160. அனாகதம்‌ - ராகினி தேவி 


ஹ்ருத்‌ பத்மே பாநுபத்ரே த்விவதநவிலஸத்‌ தம்ஷ்ட்ரிணீம்‌ ச்யாமவர்ணாம்‌! 
டங்கம்‌ சூலம்‌ கபாலம்‌ டமரும்‌ அபி புஜை: தாரயந்தீம்‌ த்ரிநேத்ராம்‌!! 
ரக்தஸ்தாம்‌ காலராத்ரி ப்ரப்ருதி பரிவ்ருதாம்‌ சுத்தரக்தே ப்ரவ்ருத்தாம்‌! 
ஸ்ரீமத்‌ வீரேந்த்ர வந்த்யாம்‌ அபிமத பலதாரம்‌ ராகிநீம்‌ பாவயேத்‌ தாம்‌! 


12 தளங்களுடன்‌ கூடிய ஹிருத்பத்மத்தில்‌ இருப்பவளாயும்‌, தெத்திப்‌ பற்களுடன்‌ கூடிய 2 முகங்களையுை 

வளாயும்‌, பச்சை நிறமுடையவளாயும்‌, டங்கம்‌, (மழு அல்லது உளி) சூலம்‌, கபாலம்‌, உடுக்கை இவைகளை தக்‌ 
தரித்திருப்பவளாயும்‌, ps கண்களுடையவளாயும்‌, ரக்தத்திலிருப்பவளாயும்‌, ராத்திரி மு ரத்‌ ee, 
சூழப்பட்டவளாயும்‌, சுத்தமான ரக்தத்தில்‌ பிரவிருத்திப்பவளாயும்‌, வீரசிரேஷ்டர்களாலே டட எ டப்‌ 
விரும்பிய வரத்தையளிப்பவளாயுமிருக்கின்ற ராகிநீ தேவியை பாவிக்கின்றேன்‌. (சியாம்‌ வாணம்‌). iC 


243 


161. esis - டாகிணீ தேவீ 


க்ரீவா கூபே விசுத்தே ஸ்வர தலகமலே ரக்தவர்ணாம்‌ த்ரிநேத்ராம்‌! 
ஸ்ரீகட்வாங்கம்‌ கபாலம்‌ த்ரிசிகாமபி மஹாசர்ம ஸந்தாரயந்திம்‌।! 

வக்த்ரை கேணயுக்தாம்‌ பசுஜன பயதாம்‌ பாயஸாந்நப்ரஸக்தாம்‌/ 

த்வக்ஸ்‌ தாம்‌ வந்தே அம்ருதெளகை: பரிவ்ருத வபுஷாம்‌ டாகிநீம்‌ வீரசண்டாம்‌!! 


நெஞ்சாங்குழியில்‌ 12 இதழ்களுடனிருக்கும்‌ தாமரை மலரிலிருப்பவளும்‌, சிவப்பு நிறமும்‌ 3 கண்களுமுடைய 
வளும்‌, கட்வாங்கம்‌, கபாலம்‌, முச்சூலம்‌, கேடயம்‌ இவைகளை தரிப்பவளும்‌, ஒரே முகத்துடன்‌ கூடியவளும்‌, பசு 
ஜனங்களுக்கு பயத்தைக்‌ கொடுப்பவளும்‌, பாயஸாந்நத்தில்‌ விருப்பமுடையவளும்‌, சதையிலிருப்பவளும்‌, அமிருத 
பிரவாஹத்தினாலே சூழப்பட்ட சரீரத்தையுடையவளும்‌, மஹாவீரமுடையவளுமான டாகிநீ தேவியை வணங்குகிறேன்‌. 
(சிவப்பு நிறம்‌) 


244 
162. ஆக்ஞா பீடம்‌ -ஹாகிணீ தேவீ 


ப்ரூமத்யே பிந்து பத்மே த்விதல விலஸிதே சுப்ரவர்ணாம்‌ கராப்ஜை:! 
பிப்ராணாம்‌ க்ஞாதமுத்ராம்‌ டமருகம்‌ அமலம்ச அட்சமாலாம்‌ கபாலம்‌! 
ஜட்வக்த்தாம்‌ அப்ஜஸ்தாம்‌ த்ரிநய௩லலிதாம்‌ ஹம்ஸகத்யாதி யுக்தாம்‌! 
ஹாரித்ராந்ரே ப்ரஸக்தாம்‌ ஸகல சுரநுதாம்‌ ஹாகிநீம்‌ பாவயேத்‌ தாம்‌! 


புரூமத்தியத்தில்‌, இரண்டு தளங்களுடனிருக்கும்‌ பிந்து பத்மத்திலிருப்பவளும்‌, வெளுப்பு நிறமுடையவளும்‌, 
கைகளில்‌ ஞாந முத்திரை, உடுக்கை, ஜபமாலை, கபாலம்‌ இவைகளை தரிப்பவளும்‌, 6 முகங்களுடையவளும்‌, தாமரை 
மலரிலிருப்பவளும்‌, 3 கண்களுடையவளும்‌, ஹம்ஸகதி முதலியவர்களுடன்‌ கூடியவளும்‌ மஞ்சள்‌ அந்தத்தில்‌ 
ஆசையுடையவளும்‌, ஸகல தேவர்களாலேயும்‌ துதிக்கப்பட்டவளாக இருப்பவளுமான ஹாகிநீ தேவியை பாவிக்கின்றேன்‌. 
(வெளுப்பு நிறம்‌) 


163. ஜாலந்தர பீடம்‌ - யாகினி' தேவீ 


முண்ட வ்யோமஸ்த பத்மே ஸகல தலயுதே யாகிநீம்‌ பைரவீம்‌ தாம்‌! 
யக்ஷின்யாத்யாம்‌ ஸமஸ்தாயுதலஸீதகராம்‌ ஸர்வவர்ணாம்‌ ஸமஷ்டிம்‌!! 
ராதீநாம்‌ ஸர்வ வக்த்ராம்‌ ஸகல சுககரீம்‌ ஸர்வதாது ஸ்வரூபாம்‌/ 
ஸர்வாந்நே MES சித்தாம்‌ பரசிவ ரஸிகாம்‌ பாவயேத்‌ யாகிநீம்‌ தாம்‌ 


சிரஸ்ஸின்‌ ஆகாசத்திலிருக்கும்‌ ஸகல தளங்களுடனும்‌ கூடிய தாமரை மலரிலிருப்பவளும்‌, யகஷிணீ முதலியவர்‌ 
களுடன்‌ கூடியவளும்‌, ஸகல ஆயுதங்களுடன்‌ விளங்கும்‌ கைகளையுடையவளும்‌, ஸகலவித வர்ணங்களின்‌ ஸமஷ்டியாக 
இருப்பவளும்‌, ரகாரம்‌ முதலான அக்ஷரங்களின்‌ உருவமானவளும்‌ ஸகலவிதமான முகங்களையுடையவளும்‌, ஸகல 
விதமான ஸுகத்தையும்‌ கொடுப்பவளும்‌, ஸகலதாதுக்களின்‌ ஸ்வரூபியானவளும்‌, ஸகலவிதமான அந்நங்களிலும்‌ 
ஆசையுடையவளும்‌, பரசிவத்தினிடம்‌ ரஸிப்பவளுமான பைரவியான யாகிநியை பாவிக்கின்றேன்‌. (சித்திர வர்ணம்‌) 


245 


164. பரராற்ஹீி 
(ஸப்தமாத்ரு தேவதா தியானங்கள்‌ — நிருஸிம்ஹ ப்ரஸாதம்‌) 


தத்ர ப்ராம்ஹீ சதுர்வக்த்ரா ஷட்புஜா ஹம்ஸ ஸம்ஸ்திதா! 
பிங்காபா பூஷணோ பேதா ம்ருக சர்மோத்தரீயகா! 

வரம்‌ ஸுத்ரம்‌ ஸ்ருவம்‌ தத்தே தட்ச பாஹுத்ரயே கரமாத்‌। 
வாமேது புஸ்தகம்‌ குண்டீம்‌ பிப்ரதிம்‌ ச அபயம்‌ கரம்‌! 


ஜ்‌ இற கதா. 
armas 


பிராம்ஹீதேவியானவள்‌, 4 முகங்களும்‌, 6 கைகளும்‌, ஹம்ஸ வாஹநமும்‌, மஞ்சள்‌ நிறமும்‌, ஆபரணாலங்காரமும்‌ 


மான்தோல்‌ மேலாடையுமுடையவளாவாள்‌. வலது பக்கத்திலுள்ள 3 கைகளில்‌ முறையே வரதம்‌, ஸூத்திரம்‌, (கயிறு) 
ஸ்ருவம்‌, இவைகளையும்‌, இடது கைகளில்‌ புஸ்தகம்‌, கண்டிகை (கிண்டி), அபயம்‌ இவைகளையும்‌ தரிப்பவளாவாள்‌. 


(மஞ்சள்‌ நிறம்‌) 


246 
765. மாஹேண்வார்‌” 


மாஹேஸ்வரீ வ்ருஷாரூடா பஞ்சவக்த்ரா த்ரிலோசநா! 
ஸ்வேத வர்ணா தசபுஜா சந்த்ர ரேகா விபூக்ஷிதா!! 
கட்கம்‌ வஜ்ரம்‌ த்ரிசூலம்‌ ச பரசும்‌ ௪ அபயம்‌ வரம்‌! 
பாசம்‌ கண்டாம்‌ ததா நாகம்‌ அங்குசம்‌ பிப்ரதீம்‌ கரை 


ஜீ med a ey 
Is हि ர்‌ 


(இ பத்‌ 
நின 
SiN 
BRS &= 


மாஹேசுவரீதேவியானவள்‌, வ்ருஷப வாஹநமும்‌ 5 முகங்களும்‌ 5 f ப்‌ ns ee 
வருவ : SEHD, 3 கண்களும்‌, வெளுப்பு நிறமும்‌, 10 ளும்‌ 
சந்திரகலா பூஷணமுமுடையவளாவாள்‌. கத்தி 1, வஜ்ராயுதம்‌ 2, முச்சூலம்‌ 3, கோடரி 4, அபயம்‌ ன்ன 6, பாசம்‌ 7, மணி 
8, நாகம்‌ (ஸர்ப்பம்‌) 9, அங்குசம்‌ 10, இவைகளைக்‌ கைகளில்‌ தரிப்பவளாவாள்‌. (வெளுப்பு நிறம்‌) ட பம்‌ 


247 


166. கெள்மாரீ 


ஒடா௩நநாது கெளமாரீ பாடலாபா சுசீலகா! 
ரவிபாஹுர்‌ மயூரஸ்தா வரதா சக்தி தாரிணீ 
பதாகாம்‌ பிப்ரதீ தண்டம்‌ பாத்ரம்‌ பாணம்‌ ௪ தக்நிணே 
வாமே சாபம்‌ அதோகண்டாம்‌ கமலம்‌ குக்குடம்‌ ததர! 
பரசும்‌ பிப்ரதீ சைவ தததஸ்‌ த்வபயாந்விதா! 


கெளமாரீ தேவியானவள்‌ 6 முகங்களும்‌, பாடல (வெண்சிவப்பு) வர்ணமும்‌, நல்ல ஸ்வபாவமும்‌, 12 கைகளும்‌, 
மயில்‌ வாஹநமும்‌ உடையவளாவாள்‌. வலது பக்கம்‌ கைகளில்‌ (கீழேயிருந்து) வரதம்‌ 1 சக்தி 2, பதாகை (பாவட்டா) 3, 
தண்டம்‌ 4, பாத்திரம்‌ 5, அம்பு 6, இவைகளையும்‌, இடது பக்கம்‌ கைகளில்‌ (மேலேயிருந்து) வில்‌ 7, மணி 8, தாமரை மலர்‌ 
9, கோழி 10, பரசு (மழு) 1 1, அபயம்‌ 12 இவைகளையும்‌ தரிப்பவளாவாள்‌. (பாடல வாணம்‌) 


248 


167. வைஷ்ணவ்‌ 


வைஷ்ணவி தார்க்ஷயகா ஸ்யாமா ஜட்புஜா வநமாலிநீ! 
வரதா கதிநீ தக்ஷ பிப்ரதீச கரேஅம்புஜம்‌।! 
சங்க சக்ர அபயாம்‌ வாமே MTF இயம்‌ விலஸத்புஜா! 


ry \ ER 504 
18900 
CAG 


வைஷ்‌ ணவீ தேவியானவள்‌, கருட வ ம்‌, நீல ம்‌, 6 கைகளு ம்‌, வன 
ee a 7 த Teor உரு : ஈஹநமும, நீ நிறமு . (சூம்‌, மாலையும்‌ உடையவளாவாள்‌ 
வலது கைகளில்‌, வரதம்‌, கதை, தாமரை மலா இவைகளையும்‌ இடது 60), சங்கம்‌ 5 ர்‌ i 
ஐ! न த > ககளில்‌ சங்கம்‌, சக்கரம்‌ (1 5 ம்‌ 
ட்‌ ர ‘ , சககரம, அபயம்‌, இவைகளையும்‌ 


249 


168. வாராஹீ 


க்ருஷ்ணவர்ணா து வாராஹீ மஹிஷஸ்தா மகோதரீ 
வரதம்‌ தண்டிநீ கட்கம்‌ பிப்ரதீ தட்சிணேகரோ! 
கேடபாத்ரா பயாந்‌ வாமே ஸ3கராஸ்யா ச ஷட்புஜா ( லஸ்திபுஜா )॥/ 


வாராஹீ தேவியானவள்‌, கருப்பு நிறமும்‌, மஹிஷ (எருமை) வாஹநமும்‌, பருத்த வயிறும்‌, 6 கைகளும்‌, பன்றி 
முகமுடையவளாவாள்‌. வலது கைகளில்‌, வரதம்‌, தண்டம்‌, கத்தி, இவைகளையும்‌, இடது கைகளில்‌ கேடயம்‌, பாத்திரம்‌, 
அபயம்‌ இவைகளையுமுடையவளாவாள்‌. (கருப்பு நிறம்‌) 


250 


169. ஜந்திரீ('இந்திராணி) 
ஐந்த்ரீ ஸஹஸ்ர FGF ஸெளம்யா ஹேமாபா கஜஸம்ஸ்திதா! 


வரதா ஸூத்ரிணீ வஜ்ரம்‌ பிப்ரந்த்‌ யூர்த்வே து sf Coors! 
வாமேது கமலம்‌ பாத்ரம்‌ ஹி அபயம்‌ த்வத: கரோ 


a 
i} 
y} 


ae 


ப்‌] 


BY க்காக 
ப அரவு 


ஐந்திரீ தேவியானவள்‌ 1000 கண்களும்‌, அழகான வடிவமும்‌, தங்கநிற மேனியும்‌, யானை வாஹநமும்‌ 
உடையவளாவாள்‌. வலது பக்கம்‌ கைகளில்‌, (கீழேயிருந்து) வரதம்‌, ஸூத்திரம்‌ (கயிறு), வஜ்ராயுதம்‌, இவைகளும்‌, இடது 
பக்கம்‌ கைகளில்‌ தாமரை மலர்‌, பாத்திரம்‌, அபயம்‌ இவைகளுமுடையவளாவாள்‌. (தங்க நிறம்‌) 


251 
170, சாமுண்டா தேவீ 


சாமுண்டா ப்ரேதகா க்ருஷ்ணா விக்ருதா ச அஹிபூஜணா! 
தம்ஷ்ட்ரா லாக்்ண தேஹாச கர்த்தாட்சீ காமரூபிணீ! 
திக்பாஹு: க்ஷ£மகுட்சிஸ்ச முஸலம்‌ சக்ர சாமரே 
அங்குசம்‌ பிப்ரதீ கட்கம்‌ தக்திணே ச அதவாமதோ! 

கேடம்‌ பாசம்‌ தநுர்தண்டம்‌ குடாரம்‌ சாபி பிப்ரதீ!! 


& 


YY aes 


இ sme ZILLI 
S17 4P aie 


சாமுண்டா தேவியானவள்‌, பிரேத வாஹநமும்‌, கருப்பு நிறமும்‌, விகாரமான உருவமும்‌, பாம்புகளாலான 
ஆபரணமும்‌, தெத்திப்‌ பல்லும்‌, ஒல்லியான சரீரமும்‌, குழி விழுந்த கண்ணும்‌, காமரூபமும்‌ (இஷ்டமான உருவம்‌ எடுக்கும்‌ 
சக்தியும்‌) 10 கைகளும்‌, ஒட்டிய வயிறும்‌ உடையவளாவாள்‌. வலது கைகளில்‌ முஸலம்‌, (உலக்கை) சக்ரம்‌, சாமரம்‌, 
அங்குசம்‌ (மாவெட்டி), கத்தி இவைகளையும்‌, இடது கைகளில்‌, கேடயம்‌, பாசம்‌, வில்‌, தண்டம்‌ (தடி), கோடரி இவை 
களையும்‌ தரித்திருப்பவளாவாள்‌. (கருப்பு நிறம்‌) 


252 


171. சண்டிகா தேவீ 


சண்டிகா ஸ்வேத வர்ணாபா ஸிவரூபாச ஸிம்ஹகா! 
ஜஐடிலாவர்த்துலா ஷட்புஜா த்ரியட்சா சூலதாரிணீ! 
வரதா கர்த்தரீம்‌ பரதீ தட்சே பாசபாத்ர அபயாந்விதா!! 


சண்டிகா தேவியானவள்‌, வெளுப்பு நிறமும்‌, சுபகரமான ஸ்வரூபமும்‌, ஸிம்ஹ வாஹநமும்‌, சடை முடியம்‌, வட்ட 
fee (ஆறு கைகளும்‌) 3 கண்களும்‌, அல்லது வட்ட வடிவமான 3 கண்களுமுடையவளாவாள்‌. வலது ளில்‌ 
வாதம்‌, சூலம்‌, கத்தரிக்கோல்களையும்‌, இடது கைகளில்‌ பாசம்‌, பாத்திரம்‌, அபயங்களையும்‌ தரிப்பவளாவாள்‌ (CO 


நிறம்‌) 


253 


172. சைல புத்ரீதூர்க்கா 
(சைவாகமத்தில்‌ நவதுர்க்கைகள்‌ - எல்லோரும்‌ பச்சை நிறம்‌) 
சைலபுத்ரீ- 


வந்தே வாஞ்சித லாயாய சந்த்ரார்த்த SOS சேகராம்‌! 
வ்ருஷாரூடாம்‌ சூலதராம்‌ சைலபுத்ரீம்‌ யஸஸ்விநீம்‌!! 


அரைவட்டமான சந்திரனை சிரஸ்ஸில்‌ தரிப்பவளும்‌ விருஷப வாஹநநத்திலிருப்பவளும்‌, சூலத்தை தரிப்பவளும்‌ 
புகழுடையவளுமான சைல ராஜாவின்‌ புத்திரியான துர்கையை, இஷ்டார்த்த ஸித்தியின்‌ பொருட்டு வணங்குகிறேன்‌. 


173. எிரம்ஹசாரிணிீதூரக்கா 


ப்ரம்ஹசாரிணீ 
ததாநா கரபத்மாப்யாம்‌ அட்சமாலா கமண்டலூ! 
தேவீ ப்ரஸீதது மயி ப்ரம்ஹசாரிணீ ச அநுத்தமா 


தாமரை மலர்‌ போன்ற இரு கைகளிலும்‌ ஜபமாலையும்‌ கமண்டலமும்‌ தரிக்கும்‌ பிரம்ஹசாரிணீ துர்காதேவி 
யானவள்‌ என்னிடத்தில்‌ கருணை செய்யட்டும்‌. 


254 


174. சணா . கண்ட. தூர்க்கா 


அண்டஜ ப்ரவராரூடா சண்டகோபா அர்ப்படீ யுதா! 
ப்ரஸாதம்‌ தநுதாம்‌ மஹ்யம்‌ சண்ட கண்டேதி விஸ்ருதா!! 
கருட வாஹநத்திலிருப்பவளும்‌, கடுங்‌ கோபத்தின்‌ ஆர்பாட்டத்தையுடையவளுமான, சண்ட கண்டை என்று 
வழங்கப்படுகின்றவளுமான துர்கையானவள்‌, என்னிடம்‌ கருணை செய்யட்டும்‌. 


775. ஸ்கந்த துர்க்கா 


ஸிம்ஹாஸ௩ கதா நித்யம்‌ பத்மாஞ்சித கராத்வயா! 
சுபதா அஸ்து சதா தேவீ ஸ்கந்த மாதா யஸஸ்விநீ!! 


ட 
`<] (> 
IES 


SN =) 
pen வடு 


எப்பொழுதும்‌ ஸிம்ஹாஸனத்திலிருப்பவளும்‌, இரு கைகளிலும்‌ தாமரை மலர்களை தரிப்பவளும்‌, புகழுடை 
ப வளும்‌, ஸகந்தருக்குத்‌ தாயுமான துர்காதேவியானவள்‌ எப்பொழுதும்‌ நன்மையைக்‌ கொடுக்கட்டும்‌. 


255 


176. கூஸ்மாணைட்‌. தூர்க்கா 


ஸுராஸம்பூர்ண கலசம்‌ ருதிராப்லுத CIDA 
ததாநா ஹஸ்த பத்மாப்யாம்‌ கூஸ்மாண்டா சுபதாஸ்துமே!! 


தூமரை மலர்‌ போன்ற இரண்டு கைகளிலும்‌, ஸுரை (கள்‌) நிறைந்த குடத்தையும்‌, ரத்தம்‌ நிறைந்த குடத்தையும்‌ 
வைத்துக்கொண்டிருக்கும்‌ கூஸ்மாண்ட துர்கையானவள்‌, எனக்கு நன்மைகளைச்‌ செய்யட்டும்‌. 


256 


177. காத்யாய்னீதூர்கா 


சந்த்ரஹாஸோஜ்வல கார ஸார்த்தூரல வரவாஹகா 
காத்யாயநீ சுபம்‌ தத்யாத்‌ தேவீ தாகவ SMI 


கத்தியினாலே பிரகாசிக்கும்‌ கையும்‌, சிங்க வாஹநமுமுடையவளாய்‌, தாநவர்களையழிப்பவளான காத்தியாயனீ 
துர்கையானவள்‌ சுபத்தைக்‌ கொடுக்கட்டும்‌. 


178. காலராகரீ தூர்கா 


கராலரூபா காலாப்ஜ ஸமாநாக்ருதி விக்ரஹா! 
காலராத்ரீ: ஸுபம்‌ தத்யாத்‌ தேவீ சண்டாட்ட ஹாஸிநீ!! 


பயங்கரமான உருவமும்‌, நீலத்‌ தாமரையையொக்கும்‌ சரீரமும்‌, பயங்கரமான பேய்ச்‌ சிரிப்பும்‌ உடைய காலராத்திரி 
துர்கையானவள்‌, சுபத்தைக்‌ கொடுக்கட்டும்‌. 


179. மகாகெளரீதுூர்கா 


ஸ்வேத ஹஸ்தி ஸமாரூடா ஸ்வேதாம்பரதரா ஸுசி:! 
மஹாகெளரீ சுபம்‌ தத்யாத்‌ மஹாதேவ ப்ரமோததர।!! 


வெள்ளை வாரணத்தின்‌ மீது வீற்றிருப்பவளும்‌, வெள்ளைச்‌ சேலையுடுத்தியவளும்‌, தூய்மையானவளும்‌ 
அல்லது வெள்ளை நிறமானவளும்‌, மஹாதேவனுக்கு ஸந்தோஷத்தையளிப்பவளுமான மஹாகெளரீ துர்கையானவள்‌ 
சுபத்தைக்‌ கொடுக்கவேண்டும்‌. ்‌ 


180. சித்திதாயினீதுர்கா 


ஸித்த கந்தர்வ யட்சாத்யை: அஸுரை! அமரைரபி! 
ஸேவ்யமாநா ஸதா பூயாத்‌ சித்திதா ஸித்தி தாயிநீ!! 


ஸித்தர்கள்‌, கந்தர்வர்கள்‌, யக்ஷர்கள்‌ முதலியவர்களாலும்‌, அஸுரர்கள்‌, தேவர்களாலும்‌ ஸேவிக்கப்படுகின்ற. 
வளும்‌, ஸகல ஸித்திகளையுமளிப்பவளுமான ஸித்திதாயிநீ துரகையானவள்‌ எப்பொழு, D 60, ஸி தி களையும்‌ 
கொடுப்பாளாக. ம ப ப பட்‌ 


257 


181. நவதூர்க்கா ( 18 கரங்கள்‌ ) 
(ஸ்கந்தயாமளத்தில்‌ சொல்லியபடி காரணாகமத்தில்‌) 
தத்ர பத்மாந்விதே ஸ்தாநே பூஜ்யா: துர்க்காஸ்‌ து மூர்த்தித:। 

அல்டாதச புஜாத்வேகா பீநவக்ஷோ புஜோருஹா!! 
ஸர்வாலங்காரஸம்யுக்தா ஸர்வஸித்தி ப்ரதாயினீ 
மூர்த்தஜம்‌ கேடகம்‌ கண்டாம்‌ ஆதர்சம்‌ தர்ஜநீம்‌ தந: 
SGD டமருகம்‌ பாஸம்‌ பிப்ரதீ வாமபாணிபி:! 

சக்தி முத்கர சூலாநி வஜ்ரம்‌ சங்கம்‌ அத அம்புஜம்‌! 
ஸலாகரம்‌ மார்க்கணம்‌ சக்ரம்‌ ததாநா தக்திணை: ர: 
ஸேஷா: ஷோடச ஹஸ்தா! ஸ்யு: சரம்‌ டமருகம்‌ வி. 
ஜயம்‌ இச்சத்பி: ஏதாஸ்து பூஜநீயாமநீஷிபி/ 

1 ஏதாஸாம்‌ நாமர்நி வர்ணாஸ்ச 11 

௯ுத்ரா சண்டா யசீயைவா சண்டீக்ரூரா நுசண்டிகரா! 
நவமீ சோக்ர சண்டாது நவதுர்க்கா: ப்ரகீர்த்திதா:!! 
பாவகா பா அஞ்சநா க்ருஷ்ணா நீலா சுக்லா FHS 
பீதாச பாண்டுரா க்ஞேயா: ஹி ஆலீடா: தா: ஹரித்வ்ருதா!! 


| = - = - 
துர்க்கா மூர்த்திகளை பத்மத்துடன்‌ கூடியவிடத்தில்‌ பூஜிக்கவேண்டும்‌. அந்த நவ துர்கைகளில்‌ ஒரு துர்கை 
யானவள்‌ 18 கைகளுடையவளாவாள்‌. அவளுடைய வக்ஷோஜம்‌ (கொங்கை) புஜம்‌ (கை) துடை - இவைகள்‌ பருத்திருப்ப 
தாகும்‌. ஸகலவிதமான ஆபரணங்களையுமணிந்திருப்பவளாவாள்‌. ஸகல ஸித்திகளையும்‌ கொடுப்பவளாவாள்‌. இடது 
பக்கம்‌ கைகளில்‌ சிகை 1, கேடயம்‌ 2, மணி 3, கண்ணாடி 4, தர்ஜநீ முத்திரை 5, வில்‌ 6, துவஜம்‌ (பாவட்டகம்‌) 7, உடுக்கை 
8, பாசம்‌ 9 இவைகளையும்‌, வலது கைகளில்‌ சக்தி 10, முத்கரம்‌ 11, சூலம்‌ 12, வஜ்ராயுதம்‌ 13, சங்கு 14, தாமரை மலர்‌ 15, 
சலாகை 16, அம்பு 17, சக்ராயுதம்‌ 18 இவைகளையும்‌ தரிப்பவளாவாள்‌. மற்ற 8 துர்கைகளும்‌ 16 கைகளுடையவர்க 
ளாவார்கள்‌. இவர்கள்‌ கீழே கூறப்பட்ட 18 ஆயுதங்களில்‌, அம்பு, உடுக்கை நீங்கலாக மற்ற 16 ஆயுதங்களை தரிப்பவர்க 
ளாவார்கள்‌. ஜயத்தை விரும்பும்‌ அறிவாளிகள்‌ இந்த துர்கைகளை பூஜிக்கவேண்டும்‌. இவர்களின்‌ பெயர்களும்‌ நிறங்களும்‌:- 
ருத்திரா 1, சண்டா 2, சசீ 3, சைவா 4, சண்டீ 5, க்ரூரா 6, அநுசண்டிகா 7, நவமீ 8, உக்கிரசண்டா 9, என்று 
இவர்களின்‌ பெயர்களாம்‌. இவர்கள்‌ (முறையே) தீச்சுடர்‌ 1, மை 2, கருப்பு 3, நிலம்‌ 4, வெளுப்பு 5, புகை நிறம்‌ 6, மஞ்சள்‌ 7, 
வெளுப்பு 8, பச்சை 9 ஆகிய நிறங்களுடையவர்களாவார்கள்‌. இவர்கள்‌ ஆலீடஸ்தாநத்திலிருப்பவர்களாவார்கள்‌. 


258 
182, லேகா...” புஜ தூர்க்கா (; 16 கரங்கள்‌”) 
(துர்கா கல்பம்‌) 


SAGUG பந்தக யுக்தாம்‌ சூலாஸ்யாக்ராம்‌ புஜைஸ்ச கோடஸபி:। 
பந்நகவலய வி பூஷாம்‌ நீலக்ரீவாம்‌ திகம்பராம்‌ பஜே 


4 1» 3 


P 3 கண்களுடையவளும்‌, பாம்பை தரிப்பவளும்‌, சூலத்தை வைத்துக்கொண்டிருப்பவளும்‌, 16 கைகளுடைய 
வளும்‌, बम னை யணிந்திருப்பவளும்‌, நீலமான கழுத்தையுடையவளும்‌, திகம்பரையுமான (ஆடையின்றி 
இருப்பவளுமான) துர்காதேவியை வணங்குகின்றேன்‌. (பச்சை நிறம்‌) ்‌ | 


259 


183, ௬ுதராம்ச தூர்க்கா 
(காரணாகமம்‌) 
ரக்தாம்‌ பராம்‌ ஸ்யாமலிநீம்‌ த்விநேத்ராம்‌ க்ரீட ரத்நாங்கித்‌ ஹேம பூலாம்‌! , 


ஸஸூில கட்காம்‌ த்ருத சங்க சக்ராம்‌ ம்ருகேந்த்ர யாநாம்‌ ரவி சந்த்ர பூஜாம்‌! 
இஷ்டார்த்த தாத்ரீம்‌ சுரவந்த்ய பாதாம்‌ ருத்ராம்ச துர்க்காம்‌ மநஸாஸ்மராமி!! 


சிவப்பு நிற ஆடையையணிந்தவளும்‌, பச்சை நிறமுடையவளும்‌, 2 கண்களுடையவளும்‌, கிரீடம்‌, ரத்திநங்க 
ளிழைத்த தங்க நகைகளையணிந்தவளும்‌, கைகளில்‌ சூலம்‌, கத்தி, சங்கம்‌, சக்கிரம்‌ இவைகளை தரித்தவளும்‌, ஸிம்ஹத்தை 
வாஹநமாக உடையவளும்‌, சூரியனையும்‌ சந்திரனையும்‌ ஆபரணமாகக்‌ கொண்டவளும்‌, விரும்பியபொருளைக்‌ கொடுப்‌ 
பவளும்‌, தேவர்களாலே வணங்கப்பட்ட பாதங்களையுடையவளுமான ருத்திராம்ச துர்கையை மனதாலே ஸ்மரிக்‌ 
கின்றேன்‌. (பச்சை நிறம்‌) 


260 


184. அஷ்ட (8) புஜ காளீ 
(காரணாகமம்‌) 
RL பாஹுர்‌ மகாகாயா காளமேக ஸமப்ரபா! 


சங்க சக்ர கதா கும்ப (PMO அங்குஸ பாஸ யுக 
வஜ்ரம்‌ கரே பிப்ரதீ ஸாமஹாகாலீ ஸாமுதே அஸ்து 15:1) 


ஓ Ke), 


8 கைகளும்‌, பெரிய உடம்பும்‌, கருமேகம்‌ போன்ற நிறமும்‌ உடையவளும்‌, சங்கு 1, சக்கரம்‌ 2, கதை 8, கும்பம்‌ 
(குடம்‌) 4, உலக்கை 5, அங்குசம்‌ 6, பாசம்‌ 7, வஜ்ஜிராயுதம்‌ 8 இவைகளை கைகளில்‌ வஹிப்பவளுமான மஹா 
காளியானவள்‌, நமக்கு ஸந்தோஷத்தைக்‌ கொடுப்பாளாக. (மேகம்‌ போன்ற கருப்பு நிறம்‌) ர 


261 


185. வனதுர்க்கா தேவி 
(ஆம்நாயம்‌) 


அஸிசங்க க்ருபாண கேட பாணான்‌ MSL: சூலக தர்ஜநீம்‌ ததாநா 
மம ஸா மஹிஷோத்தமாங்க ஸம்ஸ்தா நவதூர்வாஸ த்ருஸீ ஸ்ரீயேஸ்து துர்க்கா! 


சக்ரம்‌, சங்கம்‌, கத்தி, கேடயம்‌, அம்பு, வில்‌, சூலம்‌, ST இவைகளைத்‌ தரிப்பவளும்‌, புதிய அருகின்‌ நிறமுடைய 
வளும்‌, மஹிஷாஸுரனுடைய தலையின்‌ மிது நிற்பவளும்‌, நவதுர்கைகளுக்கு ஒப்பானவளுமான துர்கையானவள்‌, எனக்கு 
ஸம்பத்தைக்‌ கொடுப்பாளாக. (தங்க நிறம்‌) 


262 


186, பிரத்தியாங்கிரா தேவீ 


(பிரத்யங்கிரா கல்பம்‌) 


ஸ்யாமா பாஞ்ச த்ரிநேத்ராம்‌ தாம்‌ ஸிம்ஹவக்த்ராம்‌ சதுர்ப்புஜாம்‌। 
ஊர்த்வ கேசீம்‌ ச ஸிம்ஹஸ்தாம்‌ சந்த்ராங்கி த சிரோருஹாம்‌!! 
கபால கூல டமரு நாக பாச SIMD சுபாம்‌! 

ப்ரத்யங்கிராம்‌ பஜே நித்யம்‌ ஸர்வ சத்ரு விநாசிநீம்‌!! 


CT TILT) 


DP 


பச்சை நிறமும்‌, 3 கண்களும்‌, ஸிம்ஹ முகமும்‌, 4 கைகளும்‌ i i i 

்‌ ட » ன ளும்‌, ஊர்துவ கேசமும்‌, ஸிம்ஹ வாஹநமும்‌, சர்‌ ; 
தரித்த கூந்தலும்‌, கபாலம்‌, சூலம்‌, உடுக்கை, நாகபாசம்‌, இவைகளை தரித்த கைகளுமுடைவ me ட்ட a சந்‌ திரனை 
மழிப்பவளுமான பிரத்தியங்கிராதேவியை தினந்தோறும்‌ பூஜிக்கின்றேன்‌. (பச்சை நிறம்‌) RRR 


263 


187. சூலினி தேவீ 
(சூலினி கல்பம்‌ / பிரத்தியங்கிரா கல்பம்‌) 


பிப்ரராணா சூலபாணாஸ்யாரி சதர கதா பாஸ சாபான்‌ கராக்ரை:! 
மேகஸ்யாமா கிரீடாஜ்வல்லஸித ஜலதரா வீஷணா பூஜணாட்யா!! 
ஸிம்ஹஸ்கந்தாதிரூடா ௪ தஸ்ரூபி: அஸி கேடரநிவிதாபி: பரீதா! 
கற்யாயிர்‌ பிந்நதைத்யா பவது பவ பயத்வம்ஸிநி சூலிநீ:।! 


ன்‌ 


சூலம்‌, அம்பு, கத்தி, சக்கரம்‌, சங்கம்‌, கதை, பாசம்‌, வில்‌ இவைகளை கையில்‌ வஹிப்பவளும்‌, மேகம்‌ போன்ற 
கருப்பு நிறமுடையவளும்‌, கிரீடத்தில்‌ பிரகாசிக்கும்‌ மேகங்களையுடையவளும்‌, பயங்கரமான தோற்றமுடையவளும்‌, 
ஆபரணங்களையணிந்திருப்பவளும்‌, ஸிம்ஹத்தின்‌ தோளில்‌ வீற்றிருப்பவளும்‌, கையில்‌ கத்தியும்‌ கேடயமும்‌ வைத்தி 
ருக்கும்‌ கன்னிகைகளாலே சூழப்பட்டவளும்‌, அஸுரர்களை வதைப்பவளுமான, Goh தேவியானவள்‌ நம்முடைய 
ஸம்ஸார பயத்தை அழிக்கவேண்டும்‌. (மேகசியாம வாணம்‌) 


264 


188, தூம்ராவதீ தேவீ 
(பிரத்தியங்கிரா கல்பம்‌) 


ரக்தாங்கீம்‌ ரக்த வஸ்த்ராம்‌ கரிகரவிலஸத்‌ குண்டலாம்‌ சண்ட தம்ஷ்ட்ராம்‌! 
கண்டோத்யத்‌ ருண்டமாலாம்‌ பரிஸரவிலஸத்‌ ஸோபி பைஸாச ப்ருந்தாம்‌!! 
கோராம்‌ கோராட்ட ஹாஸாம்‌ கரகல்பித கபாலாஸி ரெளத்ராம்‌ த்ரிணேத்ராம்‌! 
ஸத்ரூணாம்‌ ப்ராணஹந்தரீ ச ஸஸி ஸிஸு மகுடாம்‌ பாவயேத்‌ தும்ரகாலிம்‌!! 


A. 
* , im 


னர்‌ = : ४८ : 
Hi வப்பு நிறமுடையவளாயும்‌, சிவப்பு ஆடையணிந்தவளாயும்‌, யானையின்‌ துதிக்கையைப்‌ போன்று விளங்கும்‌ 
குணடலங்களையுடையவளாயும்‌, கொடூரமான தெத்திப்‌ பற்களையுடையவளாயும்‌ தில்‌ ல 
மாலையையுடையவளாயும்‌, பக்கங்களில்‌ சூழ்ந்திருக்கின்ற பைசாசக்‌ கூட்டத்‌ आलम een பக்த 
யவ ட்டத்தையுடையவளாயும்‌ ்‌ ர i 
பயங்கரமான (8 i க்கும்‌ i a Vere en 
ae ர பச்சிரிப்பையுடையவளாயும்‌, கையிலிருக்கும்‌ கபாலம்‌, கத்தி இவைகளாலே பயங்கரமாக இ mee 
ண்க D, சத்‌ 1 | a 
ளுடையவளாயும்‌, சத்துருக்களின்‌ பிராணனை வதைப்பவளாயும்‌, இளம்பிறைச்‌ a ee 
, நதிரனை மகுடத்தில்‌ 


தரிப்பவளாயும்‌ இருக்கின்ற தூமிர காளியை பாவிக்கின்றேன்‌. (சிவப்பு நிறம்‌) 


265 


189. வசியமுகி தேவி 
(மகாலக்ஷ்மி ரத்நகோசம்‌) 


சந்த்யாய[த ] ஸுமநேோர பாணம்‌ கர்ஷந்திம்‌ ஐக்ஷவம்‌ தநு:! 
ஜகத்‌ ஜைத்ரீம்‌ ஜபாரக்தாம்‌ தேவீம்‌ வஸ்ய முகீம்‌ பஜே 


கரும்பு வில்லில்‌ புஷ்ப பாணத்தை வைத்து இழுத்துக்‌ கொண்டிருப்பவளும்‌, உலகத்தை வெற்றி கொள்ளும்‌ 
ஆற்றலுடையவளும்‌, சம்பரத்தைப்‌ பூவைப்‌ போன்ற நிறமுடையவளுமான வசியமுகீ தேவியை பூஜிக்கின்றேன்‌. 
(ஸேவிக்கின்றேன்‌) (சிவப்பு நிறம்‌) 


266 


190. உக்ரதாரா தேனீ 
(ஆம்நாயத்தில்‌) 
ப்ரத்யாலீட பதார்ப்பிதாங்க்ரி ஸவப்ருத்‌ கோராட்டஹாஸா சதா! 
சங்க இந்தீவர சூலகர்ப்பரதரா ஹுங்கார பீஜோத்பவா!! 


கர்வா நீலவிசால பிங்கல ஜடா BOLT உக்ரநாகைர்‌ வருதா! 
ஜாட்யம்‌ ந்யஸ்ய கபாலகே த்ரிஜகதாம்‌ ஹந்த்யுக்ர தாரா ஸ்வயமா! 


பிரத்தியாலீட பதமாக வைக்கப்பட்டிருக்கும்‌ காலில்‌ சவத்தை தரிப்பவளாயும்‌, (சவத்தின்‌ மீது, இடது காலை 
நீட்டியும்‌ வலது காலை வளைத்தும்‌ வைத்துக்கொண்டிருப்பவளாயும்‌,) பயங்கரமான அட்டஹாஸத்தைச்‌ செய்பவளாயும்‌, 
சிறந்தவளாயும்‌, சங்கு, நீலோத்பலம்‌, சூலம்‌, மண்டையோடு இவைகளை தரிப்பவளாயும்‌, ஹுங்கார்‌ பீஜத்திலுதித்தவ 
ளாயும்‌, குட்டையானவளாயும்‌, நீலமாக விரிந்து செம்பட்டை நிறமாக இருக்கும்‌ சடைமுடியைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ கொடிய 


நாகங்களாலே சூழப்பட்டவளாயுமிருக்கிற உக்கிரதாரா தேவியானவள்‌, 


| மூன்று உலகத்திலுமிருக்கும்‌ மடமையை 
கபாலத்தினுள்‌ வைத்து அழிக்கின்றாள்‌. (அழிப்பாளாக) (ஸிந்தூர வர்ணம்‌) 5 


267 


191, குருகுல்லா தேனீ (நெனகேசுவ! ) 


(லலிதோயாக்யானம்‌) 


தத்ர நளகேஸ்வரீ தேவீ குருகுல்லேதி விச்ருதா! 
SOTO ஸ்யாமலா காரா ஸ்யாம்‌ கஞ்சுக தாரிணீ 
ரக்தாரித்ர கரா நித்யமுல்லஸந்‌ மதமாம்ஸலா 
பரிதோ ப்ராம்யதி முநே மணி நெளகாதி ரோஹிணி 


ஹே முனிவரே! அங்கு, குருகுல்லை என்று கூறப்படுகிற நெளகேசுவரீதேவியானவள்‌, தமால மரத்தைப்‌ போன்ற 
(தமாலம்‌ - பச்சை இலை மரம்‌) நிறமுடையவளும்‌, சியாம (கருப்பு) நிறமான ரவிக்கையையணிந்தவளும்‌, ரத்திநமும்‌ 
கத்தியும்‌ தரிப்பவளும்‌, மதுமதமும்‌ சதைப்பற்றுமுள்ள சரீரமுடையவளுமான குருகுல்லையானவள்‌, மணிமயமான 
ஓடத்தில்‌ ஏறிக்கொண்டு எங்கும்‌ சுத்திக்கொண்டிருப்பவளாவாள்‌. (நீல நிறம்‌) 


268 


192. வாருணி தேவீ 


(லலிதோயாக்யானம்‌) 


ஸாக்ஷாத்‌ ௪ வாருணி தேவீ தத்ர நெளகாதி நாயிகா! 

யாம்‌ சுதாமாலிநீம்‌ ஆஹ: யாம்‌ Bont அம்ருதே ச்வரீம்‌!! 
ஸாத்தீர மணி கெள காஸ்தா சக்தி ஸேநா ஸமாவ்ருதா! 
FST லோக மாத்ரேண த்ரைலோக்யம்‌ மத uf 
தருணாதித்ய ஸங்காசா மதரக்த கபோல பூ: 

பாரிஜாத ப்ரஸநாஸ்ருக்‌ பரிவீத கசோத்வயரா!! 

வஹந்தி மதிரா பூர்ணம்‌ சஷகம்‌ வோலதுத்பலம்‌! 

பக்வம்‌ பிஸித கண்டம்‌ ச மணிபாத்ரே ததாந்யகே!! 
வாருணீ தருணீ ஸ்ரேணீ நாயிகா தத்ர ராஜதோ! 


அங்கு, வாருணீதேவியானவள்‌, நெளகாதிநாயிகை (ஓடங்களுக்கு அதிதேவ தை) யாவாள்‌. இவளை ஸுதாமாலிநீ 


என்றும்‌, அமிருதேசுவரீ என்றும்‌ கூறுகிறார்கள்‌. இவள்‌ சிறிது பார்‌ ்‌ 
| : 1 து பார்வையினாலேயே மூன்று உலகங்களுக்கும்‌ மதச்‌ 5 
Speen ee இவள்‌, தருணாதித்தியனை (நடுப்பகல்‌. சூரியனை)ப்போன்ற வி a டட a 
வந்த கன்னங்களையுடையவளாவாள்‌. பாரிஜாதப்‌ பூக்களாலே தொடுக்கப்பட்ட மாலையாலே டச்‌ க eae ல 
யுடையவளாவாள்‌. மதுவினால்‌ நிறைந்த பாந பாத்திரமும்‌ அசையும்‌ நீலோத்பலமும்‌ இரண்டு ய்‌ ह 
ITB 


களில்‌ பக்குவம்‌ செய்யப்பட்ட மாமிச கண்டமும்‌ வஹிப்பவ 1 5 
5 ளாவாள்‌. கை மு! விய i ளின்‌ 
தொகுதிக்கு நாயிகையாகப்‌ பிரகாசிப்பவளாவாள்‌. (சிவப்பு நிறம்‌) ப ரப. அ MR 


269 


193. அபராஜிதா தேனீ 
(நாரத சம்ஹிதை) 


நீலோத்பல நிபாம்‌ தேவீம்‌ நித்ரா முத்ரி தலோசநாம்‌! 
நீலகுஞ்சித கேசாக்ராம்‌ நிம்ந நாபி வலித்ரயம்‌!! 
வராயய கராம்‌ போஜாம்‌ ப்ரண தார்த்தி விநாஸிநீம்‌! 
பீதாம்பரோ பேதாம்‌ பூஜண ஸ்ரக்‌ விபூஷிதாம்‌ 
வரசக்த்யாக்ருதம்‌ செளம்யாம்‌ பரஸைந்ய ப்ரபஞ்சிநீம்‌! 
சங்க சக்ர கதா அபீதி ரம்ய ஹஸ்தரம்‌ த்ரிலோசநரம்‌!! 
ஸர்வ காமப்ரதாம்‌ தேவீம்‌ த்யாயேத்‌ தாம்‌ அபராஜிதாம்‌! 


நீலோத்பலத்தைப்‌ போன்ற நிறமுடையவளாயும்‌, தூக்கம்‌ படர்ந்த கணகளையுடையவளாயும்‌, நீலமாகவும்‌ 
சுருண்டுமிருக்கின்ற கூந்தலையுடையவளாயும்‌, ஆழமான தொப்புளுடன்‌ கூடிய திரிவலி (3 மடிப்பு) களையுடையவ 
ளாயும்‌, வரத, அபயங்களுடன்‌ கூடிய கைகளையுடையவளாயும்‌, வணங்கியவர்களின்‌ துன்பங்களைப்‌ போக்குகிறவளாயும்‌. 
பீதாம்பரத்தையணிந்திருப்பவளாயும்‌, ஆபரணங்களையும்‌ மாலைகளையுமணிந்திருப்பவளாயும்‌, சிறந்த சக்தியின்‌ 
உருவத்தையுடையவளாயும்‌, அழகாக இருப்பவளாயும்‌, சத்ரு சேனைகளையழிப்பவளாயும்‌, சங்கம்‌, சக்கரம்‌, கதை, 
அபயம்‌, இவைகளாலே அழகான கைகளையுடையவளாயும்‌, மூன்று கண்களையுடையவளாயும்‌, ஸகலவிதமான விருப்பங்‌ 
களையும்‌ பூர்த்தி செய்து வைப்பவளாயுமிருக்கிற அபராஜிதா தேவியை தியானம்‌ செய்கின்றேன்‌. (நீல நிறம்‌) 


270 


194, சத்ருவித்துவம்ஸினி தேனீ 
(சுதர்சன சம்ஹிதை) 


MSG வித்வம்ஸிநீ ரெளத்ரா த்ரிசிரா ரக்த லோசன! 
வந்ஹி ஜ்வாலா ரெளத்ர முகீ கோரதம்ஷ்ட்ரா த்ரிலோசநா!! 
திகம்பரா ரக்தகேசீ ரக்தபாணிர்‌ மஹோதரீ 

TOS: ஆவில்க்ருதை: போரை: சீக்ரமுச்சாடயேத்‌ தீவி: 


சத்ரு வித்துவம்ஸிநீ தேவியானவள்‌, பயங்கரமான உருவமும்‌, 3 தலைகளும்‌, சிவந்த கண்களும்‌, தீச்சுடரைப்‌ 
போன்ற அல்லது தீச்சுடரைக்‌ கக்கும்‌ பயங்கரமான முகமும்‌, பயங்கரமான தெத்திப்‌ பற்களும்‌, 3 கண்களுமுடையவளும்‌, 
ஆடையில்லாதவளும்‌, சிவப்பான கூந்தலுடையவளும்‌, சிவப்பான கைகளுடையவளும்‌, பெருவயிறுடையவளுமாவாள்‌. 
இவள்‌ இந்த ரூபங்களாலே சீக்கிரத்தில்‌ பகைவர்களை உச்சாடனம்‌ செய்பவளாவாள்‌. (நீல நிறம்‌) 


195. ஸ்வஸ்தா வேசினீ தேவீ 
(அஹிர்புத்ந்ப சம்ஹிதை) 


ரக்தாங்கீம்‌ ஸவவாஸிநீம்‌ த்ரிசிராம்‌ ரெளத்ரீம்‌ மஹாபைரவீம்‌/ 
தூம்ராக்ஷீம்‌ பயஹாரிணீம்‌ கநசிகா நீலாலகாலங்க்ருதாம்‌!! 
டக்கா சூல தராம்‌ மஹாபல ரிபுத்வம்‌ ஸாம்‌ க்ருஸாங்கீம்‌ மஹீம்‌! 
பீமாங்கீம்‌ தீரிஜடாம்‌ தவாநலமயீம்‌ த்யாயேத்‌ பிநாகிஸ்துநாம்‌!! 


வி பப்பு நிறமுடையவளும்‌, சவத்தின்மீதிருப்பவளும்‌, 8 தலைகளுடையவளும்‌, பயங்கரமானவளும்‌ மஹா 
பைரவி என்ற பெயருடையவளும்‌, புகை நிறமான கண்களையுடையவளும்‌, நெருடா னால்‌ ளும்‌, மல 


மயிர்களாலே அலங்கரிக்கப்பட்டவளும்‌, உடுக்கையும்‌ சூலமும்‌ தரிப்பவளும்‌, அதிக பலமுடைய நிரம்‌ 
பவளும்‌, கிருசமான (ஒல்லியான) அங்கங்களையுடையவளும்‌, பயங்கரமான அங்கங்களையுடையவ க 
சடைகளையுடையவளும்‌, காட்டுத்‌ தீயைப்‌ போன்றவளும்‌, பரமேசுவரனாலே துதிக்கப்பட்டவளுமான மஹிதேவி : ய 

(பூமியின்‌ அதி தேவதையை) தியானம்‌ செய்கின்றேன்‌. (சிவப்பு நிறம்‌) 77778 பல்கு 


271 


196. தண்ட்நாதா வாராஹீ 


(லலிதா உபாக்யானம்‌) 


தண்டநாதா தத்ரதேவீ சதஸ்நம்‌ பாட்ய மண்டபே 

கார்த்த ஸ்வர மயாம்‌ போஜ கர்ணிகாமத்ய ஸம்ஸ்திதம்‌।! 
பிந்து த்ரிகோண வ்ருத்தாட்யம்‌ ஷட்தளம்‌ வ்ருத்தயுக்மகம்‌! 
சக்ரம்‌ விராஜதே தத்ர தப்த காஞ்சத ஸந்நிபா! 
ஸந்த்யாருண லஸத்சேலா ஸர்வாபரண மண்டிதர! 

சங்க சக்ராபய வரான்‌ ஹலம்‌ F முஸலம்‌ ததர 
பாசாங்குஸெள ௪ 555 சந்த்ர ரேகாவதம்‌ ஸிநீ! 

வராஹ MEET ஸம்யுக்தா தண்டிநீ தத்ரவர்த்ததோ!! 


ஜி 


100 தூண்களுள்ள மண்டபத்தில்‌ தங்கத்தினாலான தாமரை மலரின்‌ கர்ணிகையின்‌ நடுவில்‌ பிந்து, திரிகோணம்‌, 
விருத்தம்‌, ஷட்தளம்‌, விருத்தயுக்மம்‌ இவைகளுடன்‌ கூடிய சக்ரமானது விளங்குகின்றது. அதில்‌ தண்டநாதையான வாராஹீ 
தேவியானவள்‌ குகையிலிட்ட தங்கத்தைப்‌ போன்ற நிறமுடையவளாயும்‌, ஸந்தியா காலத்தைப்‌ போன்று விளங்கும்‌ 
ஆடையையுடையவளாயும்‌, ஸகல ஆபரணங்களையும்‌ அணிந்தவளாயும்‌ சங்கம்‌; சக்கரம்‌, அபயம்‌, வரதம்‌, கலப்பை, 
உலக்கை, பாசம்‌, அங்குசம்‌ இவைகளை வஹிப்பவளாயும்‌, இளம்பிறைச்‌ சந்திரனை சிரோபூஷணமாகக்‌ கொண்டவளாயும்‌, 
வராகத்தைப்‌ போன்ற முகத்தையுடையவளாயும்‌ இருக்கின்றாள்‌. (தங்க நிறம்‌) i ie : (if 2 


272 


197. ஸ்வப்ன வாராஹீ 
(லலிதா உபாக்யானம்‌) 


மேகஸ்யாமருசிம்‌ மகோஹரகுசாம்‌ நேத்ர த்ரயோத்பாஸிதாம்‌! 
கோலாஸ்யாம்‌ ஸஸிஸேகராம்‌ அபிலஸத்‌ தம்ஷ்ட்ரா ப்ரபா சோயிநீம்‌।! 
பிப்ராணாம்‌ ஸ்வகராம்ஜை: அஸவதாம்‌ சர்மாபிபாசம்‌ ஸ்ருணி! 
வாராஹீம்‌ அநுசிந்தயேத்‌ ஹயவராரூடாம்‌ சுபாலங்க்ருதிம்‌!! 


மேகத்தைப்‌ போல கருப்பு நிறமுடையவளும்‌, அழகிய கொங்கைகளையுடையவளும்‌, 3 கண்களும்‌, பன்றி 
முகமும்‌ உடையவளும்‌, சந்திரனையணிந்தவளும்‌, நன்கு பிரகாசிக்கும்‌ தெத்திப்‌ பற்களின்‌ காந்தியினாலே பிரகாசிப்‌ 
பவளும்‌, தனது கைகளில்‌ கத்தி, கேடயம்‌, பாசம்‌, அங்குசம்‌ இவைகளை வஹிப்பவளும்‌, சிறந்த குதிரையின்‌ மிது வீற்றி 
i பவளும்‌, அழகான அணிகளையணிந்திருப்பவளுமான வாராஹீதேவியை சி ந்திக்கவேண்டும்‌. (மேகம்‌ போன்ற கருப்பு 
றம்‌) 


198. சுக்கு வாராஹீ தேவீ 
(வாராஹீ கல்பம்‌) 
தம்ஷ்ட்ரோஜ்வலத்‌ வராஹாஸ்யாம்‌ ரக்தவஸ்த்ர உத்தரீயகாம்‌! 


சூலம்‌ கபாலம்‌ முஸலம்‌ நாகம்‌ ஹஸ்தைஸ்து பிப்ரதீம்‌!! 
இந்து ரேகா லஸந்‌ மெளலிம்‌ வாராஹிம்‌ தாம்‌ அஹம்பஜோ 


4 


CTY) 3 


தெத்திப்‌ பற்களுடன்‌ பிரகாசிக்கும்‌ ்‌ 

்‌ a | கும்‌ வராஹ முகததையுடையவளும்‌, சிவப்பு வஸ்திரம்‌ |; 

a கைகளில்‌ சூலம்‌ - கபாலம்‌ - முஸலம்‌ - நாகம்‌ இவைகளை வின்‌ ளும்‌ த மேலாடைகளையணிந்‌ 
ரஸ்ஸையுடையவளுமான அந்த வாராஹீ தேவியை பூஜிக்கின்றேன்‌. ( நீலநிறம்‌) LOR தலமான 


273 


199. லருசியாமளா தேவீ 


(சியாமனா கல்பம்‌) 


ஸ்மரேத்‌ ப்ரதம புஷ்பிணிம்‌ ருசிர பிந்து சோணாம்பராம்‌! 
GS மதுபாத்ரிகாம்‌ மத்வி கூர்ண நேத்ராஞ்சலாம்‌!! 
கரஸ்புரித வல்லகீம்‌ விமல சங்க தாடங்கிநீம்‌! 
கநஸ்தநபராலஸாம்‌ கலித சூலிகாம்‌ ஸ்யாமலாம்‌!! 


EZ BS k CET 
srw afarei | 


புஷ்பவதியானவளும்‌, அழகிய புஷ்பங்களுடன்‌ கூடிய சிவப்பு நிறமான ஆடையையணிந்தவளும்‌ மததிய 
பாத்திரத்தை கையில்‌ வஹிப்பவளும்‌, மறு கையில்‌ வீணையை வஹிப்பவளும்‌, மாசற்ற சங்கு ஓலையை அணிந்திருப்‌ 
பவளும்‌, நெருக்கமான ஸ்தனங்களின்‌ பாரத்தினாலே சோர்ந்தவளும்‌, நழுவிய ஓலையையுடையவளுமான சியாமளா 
தேவியை ஸ்மரிக்கவேண்டும்‌. (பச்சை நிறம்‌) 


35 


274 


200. ராஜமாதங்கீ கேணி 


(மாதங்கீ கல்பம்‌) 


ரக்தாஸநாம்‌ ஸ்யாம காத்ரீம்‌ ஸ்ருண்வதிம்‌ ஸுகஜல்பிதம்‌/ 
அப்ஜந்யஸ்த ஏகசரணாம்‌ சாருசந்த்ரா வதம்ஸகாம்‌!! 
வீணாமாலா பயந்தீம்‌ ச திலகோத்பாஸி பாலகாம்‌! 
ஸளெளகந்திகஸ்ரக்‌ கலிகா சூளிகாம்‌ ரக்த வாஸலாம்‌!! 
விபூஜணைர்‌ LSND ௪ மாதங்கீம்‌ ப்ரணமாம்‌ யஹம்‌ 


= & ககக கைக கள ளை 


_ரத்திநங்களாலான ஆஸநத்திலிருப்பவளும்‌, பச்சை நிறமுடையவளும்‌, கிளி பேசுவதைக்‌ கேட்டுக்‌ கொ வபரும்‌ 
ன த்‌ ஒரு காலை தாமரை மலரில்‌ வைத்திருப்பவளும்‌, அழகான சந்திரனை சிரஸ்ஸில்‌ அணிர்‌ ன டா நட்‌ 

(ணையை ஆலாபநம்‌ செய்துகொண்டிருப்பவளும்‌, திலகத்தினாலே விளங்கும்‌ நெற்றியையுடையவ ன்‌ Ga ட 
அல்லது ர்க பூக்களாலே தொடுத்த மாலையையணிந்தும்‌ அதன்‌ மொட்டை காதிலணிந்து மி குப்‌ கவ்‌ 
ஆடையைய ருப்பவளும்‌, ஆபரணக்‌ ள்‌ வி ea ares i es OE ESE 
ட்டர்‌ ளும்‌, ஆ ங்களையணிந்திருப்பவளுமான மாதங்கீதேவியை நமஸ்கரிக்கின்றேன்‌. (பச்சை 


275 


201. பாஸலாதேவீ 
(திரிபுரசுந்தரீ கல்பம்‌) 


ஜபாகுஸும ஸங்காஸாம்‌ புல்ல பத்மாஸநஸ்திதாம்‌! 
அட்சஸ்ரக்‌ புஸ்தக அபீதி வரஹஸ்தாம்‌ துபாலிகாம்‌!! 


ஜ்‌ 7) 


aoe zm | 


பாலா தேவியானவள்‌, சம்பரத்தம்‌ பூவைப்‌ போன்ற நிறமுடையவளும்‌, மலர்ந்த தாமரை மலரில்‌ வீற்றிருப்பவளும்‌, 
கைகளில்‌ ஜபமாலை, புஸ்தகம்‌, அபயம்‌, வரதம்‌ இவைகளை வஹிப்பவளுமாவாள்‌. (சிவப்பு நிறம்‌), 


276 


202. புவனேஸ்வாரீ தேவீ 


(மகாலெட்சுமி ரத்னகோசம்‌) 


உத்யத்‌ பாஸ்வத்‌ ஸமாபாம்‌ விஜித நவஜபாம்‌ இந்து கண்டா வதத்தாம்‌। 
ஜ்யோதிர்‌ மாலாம்‌ த்ரிநேத்ராம்‌ விவித மணிலஸத்‌ குண்டலம்‌ பத்ம சம்ஸ்தாம்‌!! 
ஹாரக்ரைவேய காஞ்சீ மணி கணவலமை: ஸம்யுதாம்‌ அம்பராட்யாம்‌! 
ஆத்யாம்‌ பாசாங்குசாப்யாம்‌ அபயவரகராம்‌ பாவயேத்‌ யபெளவநேஸீம்‌!! 


..... உதயகால சூரியனைப்‌ போன்ற நிறமுடையவளும்‌, (தன ளியி பரக்க த - 
மாலையை) அணிந்தவளும்‌, 3 கண்களுடையவளும்‌, பலவித ரத்திநங்களாலே திகழும்‌ ல்‌ து -தஜோ ன 
தரிப்பவளும்‌, Dubey மலரில்‌ விற்றிருப்பவளும்‌, ஹாரம்‌, கிரைவேயம்‌ (உள்‌ கழுத்தணி) அரை நூ a iE 
ஒட்டியாணம்‌, ரத்திநங்கள்‌ பதித்த அல்லது ரத்திநங்களாலான வளைகள்‌ இவைகளையணிந்‌ திருப்‌! க்‌ கட்‌ 


பாசம்‌, அங்குசம்‌, அபயம்‌, வரதம்‌, இவைகளை வஹிப்‌ ७, ஆதிதேவியு। ட்‌ 
செய்கிறேன்‌. (சிவப்பு நிறம்‌) ஹிப்பவளும்‌, தேவியுமான புவநேசுவரீ தேவியை தியாநம்‌ 


277 


203. ம்ருதசூஜீலிணி தேனீ 


ருத்ரயாமனம்‌ — குஹ கல்பம்‌ 
७ கு 


ம்ருதஸஞ்ஜீவிநீம்‌ தேவீம்‌ ஸரந்தரூபாம்ச பிப்ரதீம்‌! 
பாச MODEST அங்குச கதா கட்க சூலவரா பயாந்‌।! 
ரக்தாம்‌ அஷ்ட புஜாம்‌ வந்தே புல்ல பத்மாஸநாம்‌ சுபாம்‌! 


சாந்தமான ஸ்வரூபமுடையவளும்‌, பாசம்‌, ஸர்பம்‌, அங்குசம்‌, கதை, கத்தி, சூலம்‌, வரதம்‌, அபயம்‌ இவைகளை 
வஹிப்பவளும்‌, சிவப்பு நிறமுடையவளும்‌, 8 கைகளையுடையவளும்‌, மலர்ந்த தாமரை மலரில்‌ வீற்றிருப்பவளும்‌, ஸகல. 
சுபங்களையுமளிப்பவளுமான மிரதஸஞ்ஜீவிநீ தேவியை வணங்குகிறேன்‌. (சிவப்பு நிறம்‌) 


278 
204, பகா (தேனி 
(பகளா கல்பம்‌) 

சதுர்ப்புஜாம்‌ த்ரிகயநாம்‌ கமலாஸந ஸம்ஸ்திதாம்‌! 
த்ரிசூலம்‌ ure பாத்ரம்‌ ௪ கதாம்‌ ஜிஹ்வாம்ச பிப்ரதீம்‌!! 


பிம்போஷ்டீம்‌ கம்புகண்டீம்ச FIG பயோதராம்‌। 
பீதாம்பராம்‌ மதா கூர்ணாம்‌ த்யாயேத்‌ ப்ரம்ஹாஸ்த்ர தேவதரம்‌!! 


\ 


हट a 
5 | 
டு) 

Br தர விலகக்‌ Poy 
shar | 


4 கைகளும்‌, 3 கண்களும்‌ உடையவளும்‌, தாமரை மலரில்‌ வீற்‌, i - 3 Soin 
. 5 = ह ற்றிருப்பவளு ம்‌, முச்சூலம்‌, பாநபா ம்‌ 
நாக்கு இவைகளை தரித்திருப்பவளும்‌, கோவைக்கனி போன்ற உதடும்‌, சங்கு போன்ற கழுத்தும்‌, எப ei 
களும்‌, பீதாம்பர ஆடையும்‌ உடையவளும்‌, மதத்தினாலே சுழலுகிறவளும்‌, பிரம்ஹாஸ்‌ த்திற்கு அதி கேவ स தந! 
பகளாமுகீ தேவியை தயாநம்‌ செய்யவேண்டும்‌. (மஞ்சள்‌ நிறம்‌) AE 9) அதி தேவதையுமான 


279 


205. பிராணசக்தி தேனீ 
(சாரதா திலகம்‌) 


ரக்தாம்போதி வ்யபோ தோல ஸதருண ஸரோஜாதிரூடா கராப்ஜை:! 
பாசம்‌ கோதண்டம்‌ இக்ஷலத்த்வ WM குணமப்யங்குசஞ்ச பஞ்சபாணான்‌!! 
பிப்ராணாஸ்த்ர கபாலம்‌ Silos லஸிதா பீதவகேோருஹாப்யாம்‌! 
தேவீ பாலார்க்க வர்ணா பவது சுககரீ ப்ராணசக்தி: பாது ந: 


- ப்‌. SIN. 
ES 


ANA PATH ou 


ரக்த ஸமுத்திரத்திலிருக்கும்‌ ஓடத்தில்‌ விளங்கும்‌ செந்தாமரை மலரில்‌ வீற்றிருப்பவளும்‌, கைகளில்‌ பாசம்‌ 
வண்டுகளாகிய ஞாண்‌ கயிற்றுடன்‌ கூடிய கரும்பு வில்‌, அங்குசம்‌, ஐந்து பாணங்கள்‌ இவைகளை வஹிப்பவளும்‌, கபால 
மாலையை வஹிப்பவளும்‌, 3 கண்களையுடையவளும்‌, பருத்த ஸ்தநங்களுடன்‌ கூடியவளும்‌, பால சூரியனைப்‌ போன்ற 
நிறமுடையவளும்‌, பரா (சிறப்புற்ற) தேவியுமான பிராணசக்தியானவள்‌, நமக்கு ஸுகத்தைக்‌ கொடுக்கட்டும்‌. (சிவப்பு 
நிறம்‌) 


280 
206, சுத்த வித்யா தேனீ 
(சோமநாதவல்லீ மந்த்ர சாஸ்திரம்‌) 


அட்சமாலாம்‌ புஸ்தகம்‌ ௪ ததாகா ஸ்வேத விக்ரஹா! 
சிற்முத்ரா அபீதி ஹஸ்தாச சுத்த வித்யா ஸதா OG!!! 


மி ப 4 
oN “my 2 2072, 
Se br 
நிஜ 2 (ல) 
ய 


te 


வெளுப்பு நிறமானவளும்‌, ஜபமால, புள்‌ சட i 
ட்‌ , TED, புஸ்தகம்‌, சி ரை, அ தட்‌ இ ம்‌ 
வல்ல ம்பம்‌ டட. न எ eR 


281 


207. yfofiun தேகி 


(மகாலெட்சுமி ரத்னகோசம்‌) 


ஆதாரே தருணார்க்க பிம்பவதநேஸ்யத்‌ யுக்ர தம்ஷ்ட்ராங்குரோ 
வீணாவாத அநந்த போகநிலயே வீணாதி IMPLI GUI 
நாநாவர்ணமயே நராஸ்திலு லிதேஸுஃவ்யக்தமாலாதரேோ! 
ஸ்ரீவித்யே த்வரிதே மஹார்த்த மஹிமே ஸ்ரீஸாங்கரித்வாம்‌ பஜோ! 


உலகங்களுக்கு ஆதாரமாக இருப்பவளே, தருண சூரியனைப்‌ போன்ற முகத்தையுடையவளே, அதிபயங்கரமான 
தெத்திப்‌ பற்களையுடையவளே. வீணை வாசிப்பவளே, ஆதிசேஷன்‌ மீது வீற்றிருப்பவளே, வீணை முதலிய வாத்தியங்‌ 
களை வாசிப்பதில்‌ பிரியமுள்ளவளே, பற்பல வர்ணமய (அக்ஷரவடிவ) மாக இருப்பவளே, மனித எலும்புகளை 
தரிப்பவளே, துவரிதை என்று கூறப்படுகின்றவளே, சிறந்த அபிப்பிராயங்களினாலே புகழப்பட்டவளே, சங்கரனின்‌ 
மனைவியாக இருப்பவளே, ஹே ஸ்ரீவித்யாதேவி, உன்னை பூஜிக்கின்றேன்‌. (சித்திர வர்ணம்‌) 


282 


208, காம்கணேசுவார்‌ தேவீ 


( மகாலெட்சுமி ரத்னகோசம்‌) 


பங்கஜ பாச இட்சுதநு: கிஸாக ஸால்யக்ர பஞ்சபாண தராம்‌! 
ஸதத அபய வரத ஹஸ்தாம்‌ கலயே காமபிகலாதராம்‌ அம்பாம்‌!! 


தாமரை மலர்‌, பாசம்‌, கரும்புவில்‌, புரசம்பூ, சம்பாக்கதிர்‌, பஞ்சபாணம்‌, வரம்‌ i 
சந்திரகலையை தரிப்பவளுமான காமகலேசுவரீ தேவியை தியாகம்‌ செயலில்‌ கி்‌ ளை வஹிப்பவளும்‌, 


283 


209. வணசங்கரீ தேவீ 


(பத்மபுராணம்‌) 


கல்பநந்த அநலகரய காந்தி ஸுபகாம்‌ சூலம்‌ கபாலம்‌ சரம்‌ 
சாபம்‌ சாபி வராபயெளச பரிகாரம்‌ சங்கம்‌ சக்ரம்‌ கதாம்‌! 


பிப்ராணாம்‌ சசிகண்ட சோபித மகுடாம்‌ ரத்நா பாணாலங்க்ருதாம்‌ 
வந்தேதாம்‌ வநஸங்கரீம்‌ த்றிநயநாம்‌ வாஸீச விஷ்ணு ஸ்துதரம்‌!! 


பிரளய காலத்தின்‌ தீச்சுடரைப்‌ போன்ற தேஹ காந்தியுடன்‌ மனோஹரமான ஸ்வரூபத்தையுடையவளும்‌, சூலம்‌, 
கபாலம்‌, அம்பு, வில்‌, வரம்‌, அபயம்‌, பரிகமென்னும்‌ ஆயுதம்‌, சங்கம்‌, சக்கரம்‌, கதை ஆகிய 10 ஆயுதங்களையும்‌ தரிப்ப 
வளும்‌, சந்திர கலையுடன்‌ பிரகாசிக்கும்‌ கிரீடத்தையுடையவளும்‌, சிவப்பு ஆடையையணிந்திருப்பவளும்‌, 3 கண்களை 
யுடையவளும்‌, பிரம்ஹா, விஷ்ணு இவர்களாலே துதிக்கப்பட்டவளுமான வநசங்கரீ தேவியை வணங்குகிறேன்‌. (சிவப்பு 


நிறம்‌) 


284 


210. சாகம்பரி தேவீ 


(பத்ம புராணம்‌) 


சூலம்‌ பாச கபால சாபகுலிசம்‌ பாணான்‌ ஸ்ருணீம்‌ கேடகம்‌/ 
சங்கம்‌ சக்ர கதாஹி கட்கம்‌ அபயம்‌ கட்வாங்க தண்டம்‌ தராம்‌!! 
வர்ஷா பாவ வசாத்ததான்‌ முனிகணான்‌ சாகேந யாரட்சதா 
த்ரைலோக்ய ஜநநீம்‌ மஹேஸதயிதாம்‌ தாம்‌ ஸ்தெளமி சாகம்பரீம்‌!! 


சூலம்‌, பாசம்‌, கபாலம்‌, வில்‌, வஜ்ராயுதம்‌, பாணம்‌, அங்குசம்‌, சே FR ae 
க மெல்‌ . c है 3 ்‌ 0 சம்‌, கடயம்‌, சங்கம்‌, சக்கரம்‌, க பாம்பு, க, 5 தி = 
த்‌ உத்‌ ஆயுதம்‌, தண்டம்‌ ஆகிய 16 ஆயுதங்களையும்‌ வஹிப்பவளும்‌, be அவ்ர்‌ Sune 
முனிகணங்களை காய்‌, கிழங்கு முதலியவைகளாலே ரக்ஷித்தவளும்‌, மூன்று ள்கள்‌ ன்ட்‌ (ம ல அழியும்‌ 
மிஹேசணின்‌ மனைவியுமான சாகம்பரீ தேவியை துதி செய்கிறேன்‌. (சிவப்பு வு ளயும்‌ படைத்தவளும்‌, 


285 


211, ஸுரா தேனீ 


(பத்மபுராணம்‌) 


ஸுராஸுரைர்‌ மத்யமாநே க்ஷீரோ தே ஸாகரோத்தமே! 
தத்ரோத்பந்நாம்‌ ஸுராதேவீம்‌ கந்யகாரூபதாரிணீம்‌/ 
அஸ்டாதசபுஜை: யுக்தரம்‌ ரக்தாந்தாயத லோசநாம்‌! 

சங்கம்‌ கட்கம்‌ கநுஸ்சைவ கபாலம்‌ முஸலம்‌ ததர 

சக்திம்‌ கதாம்‌ வரம்‌ கண்டாம்‌ ததாநரம்‌ வாமபாணிபி:। 
சக்ரம்‌ முஸ்டிம்‌ சரம்‌ சூலம்‌ லோஹம்‌ கேடம்ச தோமரம்‌ 
அபயம்‌ பிண்டிபாலம்‌ F ததாநாம்‌ தட்சிணைர்‌ புஜை:। 
த்ரிநேத்ராம்‌ தீர்க்க தந்வங்கீம்‌ காலாக்நி ஸத்ருஸீம்‌ பஜேத்‌! 
மந்தரம்‌ வேஷ்டயித்வா து பேநிலாவர்த்த பீஜணாம்‌।! 
கோமூத்ர க்ஷீர வர்ணாபாம்‌ க்ருஷ்ணரூபாம்‌ வராம்ஸஃராம்‌!! 
குராஸயந்தி யஸுரான்‌ ஸர்வாந்தேவாநாம்‌ அபயங்கரீ! 


தேவாசுரர்கள்‌ பாற்கடலைக்‌ கடைந்தபொழுது அங்கு உண்டானவளும்‌; கன்னி ரூபத்தை தரித்தவளும்‌, 18 
கைகளையுடையவளும்‌, கடைக்கண்‌ சிவந்து நீண்ட கண்களையுடையவளும்‌, இடது பக்கம்‌ கைகளில்‌ சங்கு 1, கத்தி 2, 
வில்‌ 3, கபாலம்‌ 4, உலக்கை 5, சக்தியாயுதம்‌ 6, கதை 7, வரத ஹஸ்தம்‌ 8, மணி 9 இவைகளையும்‌ வலது பக்கம்‌ கைகளில்‌ 
சக்கரம்‌ 10, முஷ்டி 11, அம்பு 12, சூலம்‌ 13, இரும்பு கேடயம்‌ 14, தோமரம்‌ 15, அபயஹஸ்தம்‌ 16, பிண்டி என்னும்‌ ஆயுதம்‌ 
17, பாலமென்னும்‌ ஆயுதம்‌ 18, இவைகளையும்‌ தரிப்பவளும்‌ 3 கண்களையுடையவளும்‌, நீண்டு மெலிந்த சரீரத்தை 
யுடையவளும்‌. காலாக்கிநியைப்‌ போன்றவளும்‌, மந்தர பர்வதத்தைச் சுற்றிக்கொண்டு நுரையுடன்‌ கூடிய சுழலைப்‌ போல்‌ 
பயங்கரமானவளும்‌, கோமூத்திரம்‌ பால்‌ (இவைகள்‌ கலந்த) நிறமானவளும்‌, கருப்பான உருவமுடையவளுமான ஸுரா 
தேவியை பூஜிக்கவேண்டும்‌. (ஸகல அஸுரர்களையும்‌ நடுங்கச்‌ செய்கிறவளும்‌, தேவர்களுக்கு அபயத்தைக்‌ கொடுப்ப , 
வளுமான ஸுரா தேவியே உமாதேவியாவாள்‌. அதனாலுண்டாகும்‌ மோஹமே மஹேசனாவார்‌.) (சித்திர வர்ணம்‌) 


286 


212, சதூஷ்கைஷ்மு. (64) கலாதேவீ 
(சாபர தந்திரம்‌) 

ஹஸ்தை: பத்மம்‌ ரதாங்கம்‌ குணமதஹரிணம்‌ புஸ்தகம்‌ வர்ணமாலாம்‌! 

டங்கம்‌ சுப்ரம்‌ வரம்‌ அம்ருதலஸத்‌ ஹேமகும்பம்‌ ததா௩ரம்‌!! 

முக்தாவித்யுத்‌ பயோதஸ்ஸ்படிகம்‌ நவஜபா பந்துரை: யஞ்சவக்த்ரை:! 

த்ரயக்்ை: வக்ஷோஜந௩ம்ராம்‌ ஸகலசசிநிபாம்‌ சாரதாம்‌ தாம்‌ நமாமி 


கைகளில்‌ தாமரை மலர்‌ 1, சக்கரம்‌ 2, கயிறு (பாசம்‌) 3, மான்‌ 4, புஸ்தகம்‌ 5, அக்ஷரமாலை 6, மழு 7, வெண்மையான 
கபாலம்‌ 8, வரத ஹஸ்தம்‌ 9, அமுதத்துடன்‌ கூடிய தங்கக்‌ கலசம்‌ 10 இவைகளை வஹிப்பவளும்‌, முத்து மின்னல்‌, மேகம்‌, 
ஸ்படிகம்‌, புதிதாகப்பூத்த சம்பரத்தம்பூ இவைகளின்‌ நிறங்களுடன்‌ கூடிய 5 முகங்களுடனும்‌ 3 கண்களுடனும்‌ 
கூடியவளும்‌, ஸ்தநபாரத்தினாலே வணங்கியவளும்‌, ஸமபூர்ணமான சந்திரனைப்‌ போன்ற சோபையுடையவளுமான 
சாரதா தேவியை நமஸ்கரிக்கின்றேன்‌. (வெளுப்பு நிறம்‌) 


213. தூவாதசார்தீத தேவீ 
(மகாலெட்சுமி ரத்ன கோசம்‌) 
பஞ்சவக்த்ராம்‌ த்ரிநேத்ராம்ச ஸவஸ்தாம்‌ ரக்தவர்ணகாம்‌! 
மத்த கஜ சிரோமாலாம்‌ சந்த்ரரேகாவதம்‌ ஸகாம்‌// 
அட்ச மாலா அங்குசபாச வாத்ரிசூுலகு ஸுமாஸாுகராந்‌ 
இட்சு வாபம்‌ ௪ அபயம்‌ கபாலம்ச புஸ்தகம்‌ FFM 
பாரயந்தீம்‌ த்வாதசார்த்ததேவீம்‌ தாம்‌ ப்ரணமாம்யஹம்‌ 


ணாக ககக காகா காக களை 


5 முகங்களையுடையவளும்‌, 3 கண்களையுடையவளும்‌ இஃ 5 ne 

: : 1 ma பவளும்‌, சவத்தின்மீது வீற்றிருப்பவ ளும்‌, சிவப்பு நிறமா 
வளும்‌, செந்தாமரை மலர்மாலையும்‌, சிரோமாலையும்‌ தரிப்பவளும்‌, சந்திரகலை ட்‌.” ட ன ண 
2, வரதஹஸ்தம்‌ 3, முச்சூலம்‌ 4, புஷ்பபாணம்‌ 5, பாசம்‌ 6, கரும்புவில்‌ 7, அபயம்‌ 8, கபாலம்‌ 9 புஸ்தகம்‌ 1௦ ன்‌ ன்‌ 
தரிப்பவளுமான துவாதசார்த்த தேவியை நான்‌ வணங்குகிறேன்‌. (சிவப்பு நிறம்‌) hy ou 


287 


214. சர்வவார்ணேஸ்வர்‌ தேவீ 
(சித்தசாபர தந்திரம்‌) 
அட்சஸ்ரஜம்‌ ஹரிணபோதம்‌ முத்கர டங்கம்‌ வித்யாம்‌ கரை: அவிரம்‌ தததீம்‌ த்ரிநேத்ராம்‌! 
அர்த்தேந்து மெளளிம்‌ அருணாம்‌ அரவிந்தவாஸாம்‌ வர்ணேஸ்வரீம்‌ ப்ரணமத ஸ்தநபார நம்ராம்‌!! 
ஜபமாலை, மான்குட்டி, உயரத்தூக்கிய நுனியையுடைய மழு, வித்தியா முத்திரை (அல்லது புஸ்தகம்‌) 

இவைகளை எப்பொழுதும்‌ கைகளில்‌ வஹிப்பவளும்‌, 3 கண்களையுடையவளும்‌, அரைவட்டமான சந்திரனை சிரஸ்ஸில்‌ 
வஹிப்பவளும்‌, சிவப்பு நிறமுடையவளும்‌, தாமரை மலரில்‌ வீற்றிருப்பவளும்‌, ஸ்தநபாரத்தினாலே வணங்கியவளுமான 
வர்ணேசுவரீ தேவியை வணங்குவீர்களாக. (அருண வர்ணம்‌) 


215, திரஸ்கரிணீ தேவீ 


(மகாலெட்சுமி ரத்னகோசம்‌) 


நீல்வாஜி ஸமாரூடா நீலாங்கீ கட்கதாரிணீ! 
நித்ரா நிமீலத்‌ புவநா திரஸ்கரிணிகா அவது! 


நீலநிறக்‌ குதிரையின்மீது வீற்றிருப்பவளும்‌ நீலநிறமானவளும்‌, கத்தியை தரிப்பவளும்‌, உலகத்தை தூக்கத்தி 
னாலே கண்மூடச்‌ செய்பவளுமான திரஸ்கரிணீ தேவியானவள்‌ காப்பாற்றுவாளாக. (நீல நிறம்‌) AT 


288 


216. அஸ்வாரூட்ா தேனீ 


(மகாலெட்சுமி ரத்னகோசம்‌) 


அஸ்வாரூடா கராக்ரே wal SOS] கரகமயீம்‌ வேத்ரயஷ்டிம்‌ HSMM 

தட்சே வாமே அபிச ஏவம்‌ கலிநம்‌ தநுலதா பாசபத்தா ஸஃஸாத்யா!! 

தேவீ நித்யம்‌ ப்ரஸந்கா ஸஸிதாவிலஸத்‌ கேசபாசா த்ரிநேத்ரா! 

தத்யாதீ அத்ய அநவத்யா ஸகல ஸுககுலப்ராப்தி ஹ்ரத்யாம்‌ ஸ்ரியம்‌ தத: 


வலது கையில்‌ புதிய (உருக்கிய) தங்கத்தினாலாகிய பிரம்‌ 5 i ठ 

| பதம்‌ 5 ராலா பிரம்பை வஹிப்பவளு ம்‌, இடது கையில்‌ மெல்லிய 
கடிவாளக்‌ கயிற்றை சுற்றிக்கொண்டிருப்பவளும்‌, ஸுலபமாக ஸாதிக்கக்கூடியவளும்‌ न Aten ae 
சந்திரனுடன்‌ விளங்கும்‌ கூந்தலையுடையவளும்‌ 3 கண்களையுடையவளும்‌, குற்றமற்றவளுமான EN 


யானவள்‌, ஸகலவிதமான ஸுகங்களையுமடைவதனாலே ம r | 
। ட்‌ பத வ்கி ; ४ ட்ட end 
இப்பொழுதும்‌ கொடுப்பாளாக. (சிவப்பு நிறம்‌) i க bold Nl பம்‌ 


289 


217. இந்திராதி தேவீ 
(இந்த்ராட்சீ கல்பம்‌) 


இந்த்ராட்சீம்‌ வந்தேஹம்‌ தவிபுஜாம்‌ தேவீம்‌ பீதவஸ்த்ர த்வயாந்விதாம்‌! 
வாமஹஸ்தே வஜ்ரதராம்‌ தக்ஷிணே வரப்பிரதாம்‌!! 

இந்த்ராட்சீம்‌ ஸஹயுவதீம்‌ நாநாலங்கார: பூஷிதாம்‌! 

ய்ரஸந்நவதநாம்‌ போஜாம்‌ அப்ஸரோகணஸேவிதரம்‌!! 


இரண்டு கைகளையுடையவளும்‌, மஞ்சள்‌ நிறமான 2 வஸ்திரங்களை தரிப்பவளும்‌, இடது கையில்‌ வஜ்ஜிரா 

யுதத்தை தரிப்பவளும்‌, வலது கையால்‌ அபயமளிப்பவளும்‌, யுவதிகளுடன்‌ கூடி இருப்பவளும்‌, பலவித ஆபரணங்களை 

37 யணிந்திருப்பவளும்‌ மாசற்ற முகாரவிந்தத்தையுடையவளும்‌, அப்ஸரஸ்களின்‌ கூட்டத்தினாலே ஸேவிக்கப்பட்ட 
வளுமான இந்திராக்ஷீ தேவியை வணங்குகிறேன்‌. (மஞ்சள்‌ நிறம்‌) 


290 


218. தூலஜா ப்வாநீ தேவீ 


(பவாநீ கல்பம்‌) 


ரக்தாஸாம்‌ அருணாம்‌ ஸுப அம்பரதராம்‌ ஆநந்தபூர்ணா நநரம்‌। 
முக்தாஹார விபூஜணாம்‌ குசபரா க்ராந்தாம்‌ ஸு காஞ்சீகுணாம்‌!! 
தேவீம்‌ திவ்ய ரஸாந்ந பூர்ண கலஸாம்‌ அம்போஜ தர்வீ கராம்‌! 
த்யாயேத்‌ சங்கரவல்லபாம்‌ த்ரிநயநாம்‌ அப்ராலகரம்‌ ஸ-ந்தரீம்‌!। 


சிவப்பு நிறமுடையவளும்‌, அருணனைப்‌ போன்ற காந்தியையுடைய யையணிர்‌ ன 
நிறைந்த முகமுடையவளும்‌, ர ர ர ர ரர nr டன ம்‌ தக்‌ 
மாலையையணிந்தவளும்‌, தெய்வத்தன்மை வாய்ந்ததும்‌ சிறந்த சுவையுடையதுமான iat ்‌ ன ee 
கலசத்தை உடையவளும்‌, தாமரை மலர்‌ போன்ற கையிற்‌ கரண்டியை வைத்திருப்பவளும்‌ 3 தம்‌ i நிறைந்த 
மேகம்‌ போன்ற முன்னுச்சி மயிரையுடையவளும்‌, சங்கரன்‌ மனைவியுமான ஸுந்தர hn a eo க்‌ 
தியாநம்‌ செய்யவேண்டும்‌. (அருண வர்ணம்‌) Re பக்‌ னவ) 


291 


219. சந்திரா பரமேஸ்வார்‌ தேவீ 


(பவாநீ கல்பம்‌) 


கரலஸத்‌ அரவிந்தா சாருநேத்ரா ரவிந்தா நிவஸ்து ஹ்ருதி சந்த்ரா ஸ்மோ வக்த்ரா! 

நிகில விபுதப்ருந்தா வந்த்ய பாதாரவிந்தா ஹ்ருதி சயித மரந்தா மோத மாத்யந்‌ மிளிந்தா!! 
காத்ருத கரவாலா கால த்ருஷ்ட்யா கராலா கதிவிஜித மராலா பட்ச பங்க்த்யாப்யராலா! 
விகச கமல மாலா யோகிஸங்கீத சீலா வஸதுருசிரலீலா வந்திதாநந்த பாலா 

ஸ்வர்ண வர்ணாம்‌ மஹாதேவீம்‌ திவ்யஸிம்ஹாஸதேஸ்திதாம்‌। 

த்யாயேத்‌ ௪ வரதாம்‌ கேவீம்‌ சந்திராம்‌ பரமேஸ்வரீம்‌!! 


இ. Lbs 


ADD 5 है. 


கையில்‌ பிரகாசிக்கும்‌ தாமரை மலரையுடையவளும்‌ தாமரை மலர்போன்று அழகான கண்களையுடையவளும்‌, 
சிரித்த முகத்தையுடையவளும்‌, ஸகல தேவர்களின்‌ தொகுதிகளாலேயும்‌ வணங்கப்பட்ட பாதார விந்தங்களையுடைய 
வளும்‌, அதிசயிக்கத்தக்க மகரந்தத்தின்‌ வாஸனையினாலே மதங்கொண்ட வண்டுகளையுடையவளும்‌ கையில்‌ கத்தியை 
வைத்திருப்பவளும்‌, கருமையான பார்வையினாலே (அல்லது கருப்பு நிறத்தோற்றத்தினாலே) சிறிது பயத்தையுண்டு 
பண்ணுபவளும்‌, நடையாலே அன்னத்தை வென்றவளும்‌, வளைந்த புருவங்களையுடையவளும்‌, மலர்ந்த தாமரை மலர்‌ 
மாலையையணிந்தவளும்‌, யோகிகளாலே பாடப்பட்ட குணங்களையுடையவளும்‌, மனோஹரமான விளையாட்டை 
யுடையவளும்‌, நிலவைப்‌ போன்று ஆநந்தத்தையளிக்கும்‌ பாலையுமான சந்திரா பரமேசுவரீதேவியானவள்‌ (என்னுடைய 
ஹிருதயத்தில்‌) வஸிக்கட்டும்‌. ஸுவர்ண வர்ணமானவளும்‌, மஹாதேவன்‌ மனைவியானவளும்‌, திவ்ய ஸிம்ஹாஸநத்தி 
லிருப்பவளும்‌, ஸகல வரன்களையுமளிப்பவளுமான சந்திரா பரமேசுவரீதேவியை தியாநம்‌ செய்யவேண்டும்‌. (தங்க நிறம்‌) 


292 


220, துளசி தேவீ 
(துளசி மகாத்மியம்‌) 


த்யாயேத்ச துளஸீ கேவீம்‌ ஸ்யாமாம்‌ கமலலோசநாம்‌/ 
ப்ரஸந்நாம்‌ பத்ம கல்ஹார வராபய சதுர்ப்புஜாம்‌।! 
கிரீட ஹார கேயூர குண்டலாதி விபூஷிதாம்‌! 
தவளாம்‌ சுக ஸம்யுக்தாம்‌ பத்மாஸ௩ நிஷேதுவீம்‌!! 


இ y स [Se | 
: ‘STHPATHS 


பச்சை நிறமானவளும்‌, தாமரை மலர்‌ போன்ற கண்களையுடையவளும்‌ தெளிந்த (அழகான) முகமுடையவளும்‌ 
தாமரை மலர்‌, செங்கழிநீர்‌ அல்லது நீலம்‌, வரதம்‌, அபயம்‌ இவைகளை வஹிக்கும்‌ 4 கைகளையுடையவளும்‌, கிரீடம்‌, 
ஹாரம்‌, கேயூரம்‌ (தோள்வளை) கண்டலம்‌ (காதணி) முதலியவைகளாலே அலங்கரிக்கப்பட்ட வளும்‌, வெண்மையான 


ஆடையையணிந்தவளும்‌, பத்மாஸநத்தி 
நிறம்‌) 


ல்‌ வீற்றிருப்பவளுமான துளஸீ தேவியை த்யாநம்‌ செய்ய வேண்டும்‌. (பச்சை 


293 


221. காயத்ரீ கேவி 


(மார்க்கண்டேய புராணம்‌) 


தேவீம்‌ [த்யாயேத்‌] பூர்வாந்ஹ ஸந்த்யாயாம்‌ காயத்ரீம்‌ வந்ஹி ரூபிணீம்‌! 
குமாரம்‌ ரக்த வஸ்த்ராங்கீம்‌ ரக்தஸ்ரக்‌ அநுலேபநாரம்‌!! 

சதுர்புஜாம்‌ சதுர்வக்த்ராம்‌ வரதாம்‌ F அஷ்டலோசநாம்‌! 

பத்மாட்ச மாலா வலயம்‌ பிப்ரதீம்‌ தக்திணேகரோ! 

வாமே கமண்டலும்‌ பாணெள ஸ்ருவம்‌ ஸவ்யேதரே கரோ 

அபயம்‌ வாமஹஸ்தே ௪ பத்மபீடே ப்ரதிஷ்டிதாம்‌!! 

ருக்வேத ரூபிணிம்‌ ப்ராதஸ்ஸவநாம்‌ ஹம்ஸ வாஹநாம்‌! 

ஸா ஸாயதாம்‌ ௪ ப்ருஹதீம்‌ கரர்ஹபத்யே ப்ரதிஷ்டிதாம்‌!! 


முன்‌ பகலின்‌ ஸந்தியாகாலத்தில்‌ (காலைஸந்தி வேளையில்‌) அக்கிநி ரூபமாக இருப்பவளும்‌, குமாரியாக இருப்‌ 
பவளும்‌, சிவப்பு ஆடையையணிந்தவளும்‌, சிவப்புச்‌ சந்தனம்‌ மாலைகளையணிந்தவளும்‌, 4 கைகளையுடையவளும்‌, 
முகங்களையுடையவளும்‌, வரன்களைக்‌ கொடுப்பவளும்‌, கண்களையுடையவளும்‌, வலது கையில்‌ தாமரை மணி 
மாலையை வளையலைப்போல்‌ அணிந்திருப்பவளும்‌, இடது கையில்‌ கமண்டலுவையும்‌ வலது கையில்‌ ஸ்ருவத்தையும்‌, 
(ஸ்ருவம்‌ - ஹோமம்‌ செய்வதற்காக மரத்தினாலே செய்யப்பட்ட கரண்டி முட்டை) வலதுகையில்‌ அபயம்‌, இடது கையில்‌ 
வரதத்தையும்‌, தரிப்பவளும்‌, பத்மாஸனத்தில்‌ வீற்றிருப்பவளும்‌, காலை வேள்வியின்‌ தெய்வமானவளும்‌, (BHC 
உருவமுடையவளும்‌, அன்னபக்ஷியை வாஹனமாகக்‌ கொண்டவளும்‌, ரஸாயந வடிவமாக இருப்பவளும்‌, பிருஹத்‌ ஸாம 
ஸ்வரூபமானவளும்‌ கார்ஹபத்தியாக்கினியில்‌ வஸிப்பவளுமான காயத்திரி தேவியை த்யாநம்‌ செய்கின்றேன்‌. (சிவப்பு 
நிறம்‌) 


294 


222, சாவித்ரி தேவீ 


(மார்க்கண்டேய புராணம்‌) 


தேவீம்‌ மத்யாந்ஹ சந்த்யாயரம்‌ ஸாவித்ரீம்‌ GST ரூபிணீம்‌! 
யுவதீம்‌ ஸ்வேத வஸ்த்ராட்யாம்‌ சுக்லஸ்ரக்‌ அநதுலேபநாம்‌! 
சதுர்ப்புஜாம்‌ சதுர்வக்த்ராம்‌ வரதாம்‌ த்வாத சேக்ஷணாம்‌! 
ருத்ராக்ஷமாலா வலயம்‌ பிப்ரதிம்‌ தட்சிணேகரோ! 

வாமே கரேச கட்வாங்கம்‌ த்ரிகுலம்‌ தட்சிணே க்ரே! 

வாமே கரே அபயம்‌ தேவீம்‌ அர்த்தேந்து தாரிணீம்‌!! 
ஸ்வர்ணபீடே ஸ்திதாம்‌ ஸெளம்யே யஜுர்‌ வேதஸ்வரூபிணிம்‌/ 
மாத்யந்தி நாக்ய ஸவநே MSI கோவருஷ வாஹநாம்‌ா! 
தகஷிணாக்கி ஸ்வரூபாம்‌ தாம்‌ த்யாயேத்‌ நித்யம்‌ விசுத்ததீ:! 


சுத்தமான மனதையுடையவள்‌, மாத்தியாந்ஹிக ஸந்தியா காலத்தில்‌ ருத்திர ஸ்வரூபிணியாகவும்‌, யுவதியாகவும்‌ 
வெள்ளை ஆடையையணிந்திருப்பவளாகவும்‌, வெண்மையான மாலையும்‌ சந்தனமும்‌ தரித்திருப்பவளா ai டா 
4 முகங்களுடையவளாகவும்‌, வரங்களைக்‌ கொடுப்பவளாகவும்‌, 12 கண்டக அடா கை oe = 
ருத்திராக்ஷ மாலையினாலான வலயத்தை தரிப்பவளாகவும்‌, இடது கையில்‌ கட்வாங்கத்தை ன்‌ கட 
கையில்‌ முச்சூலத்தையும்‌, இடது கையில்‌ அபயத்தையும்‌ தரிப்பவளாகவும்‌, அரைவட்ட சரன்‌ nee ae 
அழகான ஸுவர்ண பீடத்திலிருப்பவளாகவும்‌, யஜுர்வேத ஸ்வரூபிணியாகவும்‌, ஸெளமியமான nO 


லிருப்பவளாகவும்‌, விருஷபத்தை வாஹநமாக உடையவளாகவும்‌, தக்ஷிணாக்கி 


हे நிஸ்வ ரியாகவும்‌ ae - 
ஸாவித்திரீ தேவியை தினமும்‌ த்யாநம்‌ செய்யவேண்டும்‌. (ட வம்ப) நிஸ்வரூபிணியாகவும்‌ இருக்கின்ற அந்த 


295 


223. சரசுவதி தேனீ 


(மார்க்கண்டேய புராணம்‌) 


ஸரஸ்வதீம்‌ து ஸாயாந்ஹே ஸந்த்யாயாம்‌ விஷ்ணு ரூபிணீம்‌! 
ஸ்தவீரேந்தீவர ச்யாமாம்‌ நீல குஞ்சித மூர்த்தஜாம்‌!! 

சதுர்ப்புஜாம்‌ சைக வக்த்ராம்‌ பத்ம பத்ராய தே க்ஷணம்‌! 

சங்கம்‌ சக்ரம்‌ கதாம்‌ சைவ ததை வாபய தம்புந:1! 

பீதாம்பரம்‌ த தாநாஞ்ச திவ்ய ஸ்ரக்‌ அநுலேபநாம்‌।! 

த்ருதீய ஸவநாக்யாம்‌ ச த்யாயே யைவம்‌ விஷ்ணு ரூபிணீம்‌! 
நீலபீடேஸ்திதாம்‌ ஸெளம்யே த்யாயேத்‌ [ஸாம] வேதஸ்வரூபிணிம்‌! 
வரதாம்‌ கருடாரூடாம்‌ ஆஹவநீயே வ்யவஸ்திதரம்‌!! 


ஸாயங்காலத்தில்‌ ஸந்தியா காலத்தில்‌ விஷ்ணு ரூபிணியாக இருப்பவளும்‌, முதிர்ந்த நீலோத்பலத்தைப்‌ போல 
கருப்பாக இருப்பவளும்‌, கருப்பாகவும்‌, சுருண்டுமிருக்கும்‌ கூந்தலையுடையவளும்‌, 4 கைகளும்‌, 3 கண்களுமுடைய 
வளும்‌, தாமரை இதழைப்போல நீண்ட கண்களையுடையவளும்‌, சங்கம்‌, சக்கரம்‌, கதை, அபயம்‌ இவை தரிப்பவளும்‌, 
சிறந்த மாலையையும்‌ சந்தணத்தையுமணிந்திருப்பவளம்‌, திருதீய (ஸாயந்தந) ஸவநஸ்வரூணியா இருப்பவளும்‌, விஷ்ணு 
ஸ்வரூபிணியாக இருப்பவளும்‌, அழகான நீலநிறமான (இந்திர நீலக்கல்லினாலே செய்யப்பட்ட) பீடத்தில்‌ வீற்றிருப்‌ 
பவளும்‌, ஸாமவேத ஸ்வரூபிணியானவளும்‌, வரங்களையளிப்பவளும்‌, கருட வாஹநத்திலிருப்பவளும்‌, ஸெளமியமான 
ஆஹவநீயத்தில்‌ வஸிப்பவளுமான ஸரஸ்வதீ தேவியை த்யாநம்‌ செய்யவேண்டும்‌. (பச்சை நிறம்‌) 


296 


224, தூணிபுஜ அன்னபூர்ணா தேவி 


(காரணாகமம்‌) 


வாமே மாணிக்ய பாத்ரம்‌ மதுரஸ பரிதம்‌ பிப்ரதீம்‌ பாணிபத்மே! 
திவ்யை: அந்நை: ப்ரபூர்ணம்‌ த்ருதமணிவலயே தட்சிணே ரத்த தர்வீம்‌!! 
ரக்தாங்கீம்‌ பீநதுங்கஸ்தந பரவிலஸத்‌ தாரஹாராம்‌ தீரிநேத்ராம்‌! 
வந்தே பூர்ணேந்து பிம்பப்ரதி நிதிவதநாம்‌ அம்பிகாம்‌ அந்நபூர்ணாம்‌।! 


A स्‌ 4 
BY தரக்‌ ஆகவ வகர வ. 
Sina, | 


மணிமயமான வளையல்களையணிந்திருக்கும்‌ இடது கையில்‌ தேன்சுவையுடன்‌ கூடிய 
நிறைந்த மாணிக்க பாத்திரத்தையும்‌, வலது கையில்‌ ரத்ந மயமான தர்வி ( கரண்டி) யையும்‌ வஹிப்பவ 
வளும்‌, பருத்து உயர்ந்திருக்கும்‌ ஸ்தந பாரத்தின்‌ மேலே விளங்கும்‌ பிரகாசமான ஹாரத்தையுடை 
முடையவளும்‌, பூர்ண சந்திரனுக்கு நிகரான முகத்தையுடையவ 
நமஸ்கரிக்கின்றேன்‌. (சிவப்பு நிறம்‌) 


திவ்யமான அந்நம்‌ 
ளும்‌, சிவப்பு நிறமான 
்‌ யவளும்‌, 3 கண்களு 
Hirer ஜகதம்பிகையான அந்நபூர்ணா தேவியை 


297 


225. சதூர்புஜ அன்னபூர்ணா தேவீ 
(காரணாகமம்‌) 
சிந்தூராபாம்‌ த்ரிநேத்ராம்‌ அம்ருத சசிகலாம்‌ கேசரீம்‌ ரக்த வஸ்த்ராம்‌! 
பீநோத்துங்க ஸ்தநாட்யாம்‌ அபிநவ விலஸத்‌ யெளவ நாரம்ப ரம்யாம்‌!! 
நாநாலங்கார யுக்தாம்‌ ஸரஸிஜ நயநாம இந்துஸங்க்ராந்த மூர்த்திம்‌! 
தேவீம்‌ பாசாங்குசாட்யாம்‌ அபய வரகராம்‌ அர்நபூர்ணாம்‌ நமாமி! 


ஸிந்தூரம்‌ போன்ற நிறமுடையவளும்‌, 3 கண்களையுடையவளும்‌, அமிருதமயமான சந்திரகலையை தரிப்ப 
வளும்‌, ஆகாசத்தில்‌ ஸஞ்சரிப்பவளும்‌, (அல்லது கேசரி முத்திரையினாலே ஆராதிக்கப்படுகின்றவளும்‌), சிவந்த 
ஆடையையணிந்திருப்பவளும்‌, பருத்து உயர்ந்த ஸ்தநங்களையுடையவளும்‌, புதிதாகத்‌ திகழ்கின்ற யெளவனப்‌ 
பருவத்தில்‌ துவக்கத்தினாலே மனோகரமாக இருப்பவளும்‌, நாநாவிதமான ஆப ரணங்களையணிந்திருப்பவளும்‌, தாமரை 
மலர்‌ போன்ற கண்களையுடையவளும்‌, சந்திர பிம்பத்தில்‌ பிரதிபிம்பிக்கின்ற ஸ்வரூபமுடையவளும்‌, பாசம்‌, அங்குசம்‌, 
அபயம்‌, வரதம்‌ இவைகளை கைகளில்‌ வஹிப்பவளுமாக, அந்நபூர்ணா தேவியை வணங்குகின்றேன்‌. (சிந்தூர வாணம்‌) 


298 


226. அக்னி தூர்க்கா தேவீ 
(சாரதா திலகம்‌) 


ம்‌ பீஜணாம்‌! 


வித்யுத்‌ தாம ஸமப்ரயாம்‌ ம்ருகபதி ஸ்கந்த ஸ்திதா! 
கந்யாபி: கரவால கேட விலஸத்‌ ஹஸ்தாபி: ஆஸேவிதரம்‌!! 
ஹஸ்தை: சக்ரவரா அஸிகேட விசிகாக்‌ சாப அங்குசெள தர்ஜநீம்‌! 
பிப்ராணாம்‌ அநலாத்மிகாம்‌ சசிதராம்‌ துர்க்காம்‌ த்ரிநெத்ராம்‌ பஜோ! 


்‌ மின்னல்‌ கொடியைப்‌ போன்ற நிறமுடையவளும்‌, சிங்கத்தில்‌ ஒல்‌ 
ன்‌ ்‌ DR ளும்‌, சிங்கத்தின்‌ கழுத்தில்‌ வீற்றிருப்பவள்‌, பயங்‌ 
Fe கைகளில்‌ தரிக்கின்ற கந்நிகைகளாலே ஸேவிக்கப்பட்டவளும்‌, சப்தம்‌ கக்க அர்‌ 
கடயம்‌, அம்பு, வில்‌, அங்குசம்‌, sipped முத்திரை இவைகளை வஹிப்பவளும்‌, சந்திரனை தரிப்பவளு ss : a ்‌ 
யூடையவளுமான அக்கிநி துர்கா தேவியை வணங்குகின்றேன்‌. (தங்க நிறம்‌) கக்கல்‌ 


299 


227. கீதை தேனீ 


(ருத்ரயாமனத்தில்‌ சீதலா கல்பம்‌) 


த்யாயேத்‌ ௪ சீதலாம்‌ தேவீம்‌ ராஸபஸ்தாம்‌ திகம்பராம்‌! 
பர்ஜநீ கலசோபேதாம்‌ சூர்ப்பாலங்க்ருத மஸ்தகரம்‌!! 


FX ai 
திரகா 


கழுதை வாகநத்தின்‌ மேலே வீற்றிருப்பவளும்‌, திகம்பரையானவளும்‌ (ஆடையில்லாதவளும்‌) கைகளில்‌ 
துடப்பம்‌, கலசங்களை வைத்திருப்பவளும்‌, தலையில்‌ முறத்தை வைத்துக்கொண்டிருப்பவளுமான சீதலா தேவியை 
த்யானம்‌ செய்யவேண்டும்‌. (கறுப்பு நிறம்‌) 


300 
228, ஸலோயாமுத்ரா தேவீ 
(ஆம்நாயம்‌) 


பாசாங்குசம்‌ சரம்‌ சாபம்‌ தாரயந்தீம்‌ த்ரிலோசநாம்‌। 
குர்‌ யா பாம்‌ சந்த்ர சூடாம்‌ ௪ லோபாமுத்ராம்‌ பஜேசிவாம்‌!! 


பாசம்‌, அங்குசம்‌, அம்பு, வில்‌ இவைகளை தரிப்பவளும்‌, 8 கண்களை i 

த்‌, ரிட்‌ SRE உரக்‌ ளையுடையவளும்‌, சூரியனைப்‌ போல்‌ 
நிறமுடையவளும்‌, சிரஸ்ஸில்‌ சந்திரனைத்‌ தரிப்பவளும்‌, வந்தவை பவனை ee பட G athe 
வணங்குகிறேன்‌. (ஸிந்தூர வர்ணம்‌) த்க்‌ 


301 
229, அஷ்டம்காலெட்சுமி வடு.வாங்கள்‌ - 
தூவிபுஜலெட்சுமி தேனீ 
(நிருசிம்ஹப்ரசாதம்‌) 


ஹரேஸ்ஸமீபே கர்த்தவ்யா லக்ஷமீஸ்து த்விபுஜாந்ருப! 
திவ்ய ரூபாம்‌ புஜகராஸர்‌ வாபரண பூஜிதா 


& ——— 


“HY SM SANAPATHY _ 


ஹே அரசனே! மஹாவிஷ்ணுவின்‌ ஸமீபத்திலிருக்கும்‌ லக்ஷ்மீ தேவியை 2 கைகளுடன்‌ கல்பிக்கவேண்டும்‌. 
அவள்திவ்யமான ரூபமுடையவளாகவும்‌, தாமரை மலரை கையில்‌ வைத்திருப்பவளாகவும்‌, ஸகல ஆபரணங்களாலேயும்‌ 
அலங்கரிக்கப்பட்டவளாகவுமிருக்கவேண்டும்‌. (ஸுவர்ண நிறம்‌) 


302 


230. கஜலெட்சுமி 


(பாஞ்சராத்ராகமம்‌) 


லக்ஷ்மீ சுக்லாம்பரா தேவி ரூபேணாப்ரதிமா புவி! 

ப்ருதக்‌ சதுர்ப்புஜா கார்யா தேவீஸிம்ஹாஸநே சுபா! 
ஸிம்ஹுஸநே அஸ்யா: கர்த்தவ்யம்‌ கமலம்‌ சாருகர்ணிகம்‌! 
அஷ்ட பத்ரம்‌ மஹாபாக கர்த்தவ்யம்‌ கமலம்‌ சாருகர்ணிகம்‌!! 
விநாயக வதாஸீநா தேவீ கார்யா சதுர்ப்புஜா! 

ப்ருஹந்தாலம்‌ கரேகார்யம்‌ தஸ்யா:ச கமலம்‌ சுபம்‌ 
தட்சிணே யாதவச்ரேஷ்ட கேயூர ப்ராந்த ஸம்ஸ்திதம்‌! 

வாமே அம்ருதகட: கார்ய: ததா ராஜந்‌ மநோஹர:1! 

தஸ்யா: அந்யெள கரெள கார்யெள பில்வ சங்கதரெள த்விஜ! 
ஆவர்ஜித கரம்‌ கார்யம்‌ தத்ப்ருஷ்டே குஞ்ஜர த்வயம்‌! 
தேவ்யா: சமஸ்தகே கார்யம்‌ பத்மம்‌ சாபி மநோஹரம்‌!! 


டட றாக 


கஜலக்ஷமீ தேவியானவள்‌ வெளுப்பு ஆடையை அணிர்‌ ப்பவளாகவும்‌, \ DM ரூபமு 
ளாகவும்‌, 4 கைகளுடையவளாகவும்‌, திவ்விய னறன அவர ரகக nn 
ளாவாள்‌. இவளுடைய ஸிம்ஹாஸனத்தில்‌ அழகான கர்ணிகையுடன்‌ கூடிய 8 இதழ்களுடன்‌ கூடிய தாமரை மலை ட 
வேண்டும்‌. ஹே கிருஷ்ணா, அதன்‌ கர்ணிகையில்‌ பெருமை வாய்ந்தவளும்‌, விநாயகனைப்‌ போல்‌ (அத்‌ aoe க்க 
வஸ்துவாக) வீற்றிருப்பவளும்‌, 4 கைகளையுடையவளுமான லக்ஷ்மீ தேவியைக்‌ soles வேண்டும்‌ அத படப்பு 
கையின்‌ தோள்வளையின்‌ பக்கத்தில்‌ நீண்ட காம்புடன்‌ கூடிய அழகான தாமரை மலரைக்‌ ர] ப Ane, 
கையில்‌ மநோஹரமான அமுத கடத்தைக்‌ கல்பிக்கவேண்டும்‌. அவளுடைய மற்ற இரு கைகளும்‌ பில்வத்‌ க்‌்‌ 
பழத்தையும்‌), சங்கத்தையும்‌ தரிப்பவைகளாம்‌. அவளுடைய பின்பக்கத்தில்‌ (இரு பக்கங்களிலும்‌) ந்த்‌ 
துதிக்கைகளுடன்‌ கூடிய இரண்டு யானைகளைக்‌ கல்பிக்கவேண்டும்‌. லக்ஷ்மீ தேவியின்‌ சிரஸ்ஸில்‌ வக்‌ 
மலரைக்‌ கல்பிக்கவேண்டும்‌. (ஸுவர்ண வாணம்‌) அழகான தாமரை 


303 


231, மகாலெட்சுமி தேவீ 
(விஸ்வகர்ம நிருசிம்ஹப்ரசாதம்‌) 


கோலாபுரம்‌ விநா அந்யத்ர மஹாலக்ஷமீர்‌ யதோச்யதே! 
லக்ஷமீ வத்ஸா ததர SMUT ஸர்வாபரண பூஷிதரா! 
Seong: கரே பாத்ரம்‌ ஊர்த்வே கெள மோதகீம்‌ HH: 
வாமோர்த்வே கேடகம்‌ சைவ ஸ்ரீபலம்‌ தத்‌அத: கரோ 
பிப்ரதீ மஸ்தகே லிங்கம பூஜநீயா விபூதயோ 


கோல்லாபுரம்‌ (கோலாப்பூர்‌) நீங்கலாக மற்றவிடங்களில்‌ மஹாலக்ஷ்மியை, லக்ஷ்மீ தேவியைப்போல்‌ 
ஸர்வாலங்கார பூஷிதையாகக்‌ கல்விக்கவேண்டும்‌. வலது பக்கம்‌ கீழ்கையில்‌ பாத்திரமும்‌, மேல்கையில்‌ கதையும்‌, இடது 
பக்கம்‌ மேல்கையில்‌ கேடயமும்‌ கீழ்கையில்‌ பில்வப்பழமும்‌. சிரஸ்ஸில்‌ லிங்கத்தையும்‌ கல்பித்து பூஜிக்க வேண்டும்‌ 
அதனால்‌ ஸகல ஸம்பத்துக்களுமுண்டாகும்‌. (தங்க நிறம்‌) 


304 


232. ஸ்ரீதேவி 
(மயூகம்‌) 


பாசாக்ஷ மாலிகாம்‌ போஜ ஸ்மாணி ிர்யம்ய ஸெளம்யயோ:।! 
பத்மா ஸநஸ்தாம்‌ குர்வீத ஸ்ரியம்‌ த்ரைலோக்ய மாதரம்‌! 


மூவுலகத்திற்கும்‌ மாதாவான ஸ்ரீதேவியின்‌ வலது கைகளில்‌ பாசம்‌, ஜபமாலையும்‌, இடது கைகளில்‌ தாமரை மலர்‌, 
அங்குசமும்‌ உடையவளாகவும்‌ பத்மாஸநத்திலிருப்பவளாகவும்‌ கல்பிக்கவேண்டும்‌. (தங்க நிறம்‌) 


233. வீரலெட்.சுமி தேவி 


(பாஞ்சராத்ரம்‌) 


வீரலக்ஷமீ ரிதி க்யாதா வரதாபய ஹஸ்திநீ! 
ஊர்த்வ பத்ம த்வயெள ஹஸ்தெள ததா பத்மாஸ்நே ஸ்திதா 


FS 


ARN 


SD கைகளில்‌ வரதம்‌, அபயமும்‌, மேல்‌ கைகளில்‌ தாமை i i 5 
‘ ச a aise 1 ணக வ அல்ப 
தேவிக்கு வீரலக்ஷ்மீ என்று பெயர்‌. (தங்க நிறம்‌) a வ அழும்‌ பவம்‌ 0 க்க 


305 


294, தூவிபுஜ வீரஸொட.சுமி தேனீ 


(பாஞ்சராத்ரம்‌) 


தக்ஷதிணேத்வபயம்‌ பிப்ரத்‌ யுத்தரே வரதம்‌ ததா! 
ஸ்வரூப பத்ம தலாகாரெள வீர ஸ்ரீமுர்த்தி லட்சணம்‌! 


வலது கையில்‌ அபயமும்‌, இடது கையில்‌ வரதமும்‌ தரித்து, பத்மதளம்‌ போன்ற துடைகளுடனிருப்பது லக்ஷமீ 
லக்ஷணமாகும்‌. (தங்க நிறம்‌ - ஹேம வர்ணம்‌) 


306 
235. அஷ்டபுஜ வீரலெட்சுமி தேவீ 
(ப ஈஞ்சராத்ராகமம்‌) 


பாசாங்குசா க்ஷஸத்ரா வராபயா 
பத்ம பத்ம ஹஸ்தா கார்யா!! 


(இந்த லக்ஷ்மியை? பாசம்‌ 1, அங்குசம்‌ 2 ஜபமாலை 3, வ 
ரதம்‌ 4, அபயம்‌ 5 6 
இவைகளை கையில்‌ வஹிப்பவளாகக்‌ கல்பிக்கவேண்டும்‌. (தங்கநிறம்‌ வ. cd din 


307 


236. பிரசன்ன லெட்சுமி தேனீ 


(அதர்வண ரஹஸ்யம்‌) 


வந்தே லக்ஷ்மீம்‌ பரசிவமயீம்‌ சுத்தஜம்புநதாபாம்‌ 
தேஜோரூபாம்‌ கநகவதநாம்‌ ஸர்வபூஷோஜ்வலாங்கீம்‌! 
பீஜாபூரம்‌ கநககலசம்‌ ஹேமபத்மம்‌ ததாநாம்‌ 

ஆத்யாம்‌ FEED சகலஜநநீம்‌ விஷ்ணு வாமாங்க ஸம்ஸ்தாம்‌।! 


EY RE ——— ட. 
BY SM GANAPITHI 


பரசிவ ஸ்வரூணியாகவும்‌, சுத்தமான தங்கத்தைப்‌ போன்ற நிறமுடையவளும்‌ தேஜோரூபிணியாகவும்‌, சுவர்ணம்‌ 
போன்ற முகத்தையுடையவளும்‌, ஸகலவிதமான ஆபரணங்களையும்‌ அணிந்திருப்பவளும்‌, மாதுளம்பழம்‌ ஸுவர்ண 
கலசம்‌ தங்கத்தாமரை மலர்களை தரிப்பவளும்‌, ஸகல ஜகத்திற்கும்‌ தாயாக இருப்பவளும்‌, விஷ்ணுவின்‌ இடது மடியிலிருப்‌ 
பவளுமான ஆதிசக்தியை வணங்குகிறேன்‌. (தங்க நிறம்‌ - சுவர்ண வர்ணா) 


308 


237. விஷ்ணுூயரிவார FHS) | 
(பத்மபுராணம்‌ - விஷ்ணு பரிவார சக்திகளின்‌ A 8) 
(ஸ்ரீசரஸ்வதி - ப்ரீதி- க்ருதி- கீர்த்தி - சாந்தி - துஷ்டி - புஷ்டி) 


ஸளவர்ண நிபசோபா ஸ்ரீ: ஸ்யாத்‌ ஸா பூரர்ஜுநச்சவி-:! 
ஸரஸ்வதீஸிதா ரக்தா ப்ரீதி: ஸ்யாமநிபாக்ருதி:।! 

கீர்த்தி: ரக்தா பவேத்‌ சாந்தி: ஸ்படிகாபா ஸ்மீரிதா! 3; 
துஷ்டி: பீதா பவேத்‌ புஷ்டி: ஸ்யாமா தேவ்யாஸ்து தா: ஸ்ம்ருதா:!! 
வரத்வய கராஸ்சைவ வரரபயகராஸ்துதா:1! 


ஸ்ரீதேவியானவள்‌ தங்க நிறமுடையவளாவாள்‌. பூமி தேவியானவள்‌ வெளுப்பு நிறமுடையவளாவாள்‌. ஸரஸ்வதீ 
தேவியானவள்‌ வெளுப்பு நிறமுடையவளாவாள்‌. பிரீதி தேவியானவள்‌ பச்சை நிறமானவள்‌. கீர்த்திதேவியானவள்‌ சிவப்பு 
நிறமானவள்‌. சாந்தி தேவியானவள்‌ ஸ்படிக வர்ணமானவள்‌. துஷ்டி தேவியானவள்‌ மஞ்சள்‌ நிறமானவள்‌. புஷ்டி 


தேவியானவள்‌ பச்சை நிறமானவள்‌. இவர்கள்‌ (இரு கைகளில்‌) இரண்டு பத்மங்களையும்‌ வரதம்‌ அபயங்களையும்‌ 
வஹிப்பவர்களாவார்கள்‌. 


309 


238. செனமபாக்மா புவனேஸ்வரி தேனீ 
(சாரதா திலகம்‌) 


கிந்தூராருண விக்ரஹாம்‌ த்ரிநயநாம்‌ மாணிக்ய மெளளிஸ்புராம்‌! 
தாரா நாயக சேகராம்‌ ஸ்மிதமுகீம்‌ ஆபீநவ க்ஷோருஹாம்‌! 
பாணிப்யாம்‌ மணிபூர்ண ரத்ந சஷகம்‌ ரக்தோத்பலம்‌ பிப்ரதீம்‌। 
செளம்யாம்‌ ரத்நநிதிஸ்த ஸவ்ய சரணாம்‌ த்யாயேத்‌ பராம்பிகாம்‌!! 


A = M: GANAPATHL “ 
See 


ஸிந்தூரத்தைப்‌ போல சிவந்த மேனியையுடையவளும்‌, 3 கண்களையுடையவளும்‌, மாணிக்கமயமானகிரீடத்தில்‌ 
பிரகாசிக்கும்‌ சந்திரனை அணிந்திருப்பவளும்‌, சிரித்த முகமுடையவளும்‌, பருத்த ஸ்தநங்களையுடையவளும்‌, இரு 
கைகளிலும்‌ ரத்திநங்கள்‌ நிறைந்த ரத்திந பாத்திரத்தையும்‌, நீலோத்பலத்தையும்‌ வஹிப்பவளும்‌, அழகாக இருப்பவளும்‌, 
ரத்திந நிதியின்‌ மீது வலது காலை வைத்திருப்பவளுமாக பராம்பிகையை த்யாநம்‌ செய்யவேண்டும்‌. (சிந்தூர வாணம்‌). 


310 


239, மாயா புவனேஸ்வர்‌ தேவீ 
(சாரதா திலகம்‌) 


ச்யாமாங்கீம்‌ சசிசேகராம்‌ நிஜகரைர்‌ தாநம்ச ரக்தோத்பலம்‌! 
ரத்நாட்யம்சலகம்‌ பரம்‌ பயஹரம்‌ ஸம்பிப்ரதீம்‌ ஸாஸ்வதீம்‌!! 


முக்தாஹாரலஸத்‌ பயோதர நதாம்‌ நேத்ரத்ரயோல்லாஸிநீம்‌! 
வந்தே அஹம்‌ ஸுரபூஜிதாம்‌ ஹரவதரம்‌ ரக்தாரவிந்தஸ்திகரம்‌!! 


४ பச்சை நிறமானவளும்‌, சந்திரனையணிந்தவளும்‌, கைகளில்‌ வரதம்‌, 
பாத்திரம்‌, அபயம்‌ இவைகளை வஹிப்பவளும்‌, அழிவற்றவளும்‌, முத்துமாலை 
வணங்கியவளும்‌, 3 கண்களையுடையவளும்‌, தேவர்களாலே பூஜிக்கப்பட்ட 
வளுமான மாயா புவநேசுவரீ தேவியை வணங்குகிறேன்‌. (நீல நிறம்‌) 


நீலோத்பலம்‌, ரத்திநங்களுடன்‌ கூடிய 
லயுடன்‌ விளங்கும்‌ ஸ்தந பாரத்தினாலே 
வளும்‌, செந்தாமரை மலரில்‌ வீற்றிருப்ப 


311 


240. வஜ்ரபிரஸ்காரிணி தேவீ 


(சாரதா திலகம்‌) 


க்ஷீப்ராப்தெள ரக்தபேரதே விதலீத கமலாப்யந்த ரே ஸந்நிஜண்ணரம்‌! 
ரக்தாங்கீம்‌ ரத்ந மெளளிஸ்‌ புரிதச்சிகலாம்‌ ஸ்மேர வக்தாம்‌ த்ரிநேத்ராம்‌!! 
பீஜாபுருக்ஷு பாசாங்குச முஸல தநு: MTS கபாலாநி ஹஸ்தை:! 
பிப்ராணாம்‌ மாநதரங்கீம்‌ ஸ்தநபர நமிதாம்‌ அம்பிகாம்‌ நமாமி 


| டட்‌ இ BM SHG பததி று 
STHAPAIN 


ரக்த ஸமுத்திரத்தில்‌ ரக்தவர்ணமான ஓடத்தில்‌ மலர்ந்த தாமரை மலரில்‌ வீற்றிருப்பவளும்‌, சிவப்பு நிறமானவளும்‌, 
சிவப்பான (ரத்தினமயமான) கிரீடத்தில்‌ பிரகாசிக்கும்‌ சந்திரகலையையுடையவளும்‌, சிரித்த முகத்தையுடையவளும்‌, 8 
கண்களையுடையவளும்‌, மாதுளம்பழம்‌, அம்பு, பாசம்‌, அங்குசம்‌, உலக்கை, வில்‌, மாலை, கபாலம்‌ இவைகளை கைகளில்‌ 
வஹிப்பவளும்‌, சிறிது வணங்கிய அங்கங்களையுடையவளும்‌, ஸ்தநபாரத்தினாலே வணங்கியவளுமான அம்பிகையை 
வஜ்ரபிரஸ்தாரிணீ தேவியை நமஸ்கரிக்கின்றேன்‌. (சிவப்பு நிறம்‌) 


312 


241. கிரிகண்டகீ தேவீ 


(சாரதா திலகம்‌) 


நீலா நாபே: அதஸ்தாத்‌ அருணருசி தரா கண்டதேசாத்‌ ஸிதாஸா! 
வக்தை: தம்ஷ்ட்ரா கராலை: உதரபரிகதை: பீஜணாங்கி சதுர்ப்பி:॥! 
தீபெள கம்பும்‌ ரதாங்க கரஸரஸிருஹை: தாரயந்தீம்‌ ஜடாந்த:। 
ஸ்பூர்ஜத்‌ சீதாம்‌ சுகண்டா பவது பயஹரா தேவதாச த்ரிநேத்ரா!! 


த்‌ தொப்புளுக்குக்‌ கீழே நீல நிறமானவளும்‌, கண்டம்‌ வரையில ௬ 2 i 
வளுப்பு நிறமானவளும்‌, தெத்திப்‌ ட்ட எரா. டம்‌ மடல்‌ தில்‌ 
ன்‌ Sem அங்கங்களையுடையவளும்‌, தாமரை மலர்‌ போன்ற 4 Ma Bucs Scans இட்ட ee 
8 ee வஹிப்பவளும்‌, சடையின்‌ நடுவில்‌ பிரகாசிக்கும்‌ சந்திரகலையை தரிப்பவளும்‌, 3 கண்‌ ல்‌ தக்‌ 
தயானவள்‌ (திரிகண்டகீ தேவியானவள்‌) ஸகல விதமான பயங்களையும்‌ பே ட acre 
1 - (சித்திர வர்ண 


313 


242, மோொஹினிீநித்யா தேவீ 


(சாரதா திலகம்‌) 


அர்த்தேந்து மெளளிம்‌ அருணாம்‌ அமராபிவந்த்யாம்‌ 
அம்போஜ பாசஸ்ருணி பூர்ணகபால ஹஸ்தாம்‌! 
ரக்தாங்க ராகவஸநா பரணாம்‌ த்ரிணேத்ராம்‌ 
த்யாயேத்‌ சிவஸ்ய வநிதாம்‌ மதுவிஹ்வலாங்கீம்‌!! 


அரைவட்ட சந்திரனைத்‌ தரிப்பவளும்‌, சிவப்பு நிறமானவளும்‌, தேவர்களாலே நமஸ்கரிக்கப்படுபவளும்‌, தாமரை 
மலர்‌, பாசம்‌, அங்குசம்‌, பூரணமான கபாலம்‌, இவைகளை கைகளில்‌ வஹிப்பவளும்‌, சிவப்பான அங்கராகம்‌ (அங்கங்களில்‌ 
பூசிக்கொள்ளும்‌ சந்தனம்‌ முதலிய வாஸனா திரவியங்கள்‌), வஸ்திரம்‌, ஆபரணங்கள்‌, இவைகளை தரிப்பவளும்‌, 3 
கண்களையுடையவளும்‌, மதுமதத்தினாலே சேர்ந்த அங்கங்களையுடையவளும்‌, பரமேசுவரனுடைய மனைவியுமான 


40 மோஹிநீ நித்தியாதேவியை தியாநம்‌ செய்யவேண்டும்‌. (சிவப்பு நிறம்‌) 


314 


243. ஜம்‌ தூர்க்கா தேவீ 
(சாரதா திலகம்‌) 


காலாம்‌ ஸ்பாராம்‌ கடாக்ஷ: அறிகுல பயதாம்‌ மெளலி பத்தேந்து ரேகாம்‌! 
சங்கம்‌ சக்ரம்‌ க்ருபாணம்‌ த்ரிசிகமபி கரை: உத்வஹந்தீம்‌ த்ரி நேத்ராம்‌!! 
ஸிம்ஹஸ்கந்தாதி ரூடாம்த்ரி புவகமகிலம்‌ தேஜஸா பூரயந்தீம்‌/ 

த்யாயேத்‌ துர்க்காம்‌ ஜயாக்யாம்‌ த்ரிதச பரிவ்ருதாம்‌ ஸேவிதாம்‌ கித்திகாமை:। 


ஷ்‌ க 
9758 CAWAPATAL 


es Parad x 


* 


கலையை வஹிப்பவளு ற, சக்கரம்‌ கத்தி, முச்‌ ப ்‌ 
்‌ இ ५ ட i 2 > சூலம்‌, இவைகளைகைகளி i . . ற 
ஸிம்ஹத்தின்‌ தோளில்‌ வீற்றிருப்பவளும்‌, ஸகல புவநங்களையும்‌. ஒளி க்களில்‌ தரிப்பவளும்‌, 3 ளு 


பட்டவளும்‌, ஸித்தியை விரும்புகிறவர்களாலேே க்கப்பட்‌ | 
( 1 ற T ஸவிக்கப்பட்டவளுமான ஜயதுர்காதேவியை தியாநம்‌ செய்யவேண்டும்‌. 


315 
244, வித்திய வாஸினி தூர்க்கா தேவீ 
(சாரதா திலகம்‌) 


ஸெளவர்ணாம்‌ புஜ மத்யாகாம்‌ த்ரிநயநாம்‌ ஸெளதாமிநீ ஸந்நிபாம்‌। 


சங்கம்‌ சக்ர வராபயாநி தததீம்‌ இந்தோ: கலாம்‌ பிப்ரதீம்‌!! 
க்ரைவேயாங்கதஹார குண்டலதராம்‌ ஆகண்டலாத்மை: ஸ்துதாம்‌! 
த்யாயேத்‌ விந்த்ய வாஸிநீம்‌ சசிமுகீம்‌ பார்ச்வஸ்த பஞ்சாநநாம்‌।! 


தங்கத்‌ தாமரை மலரின்‌ நடுவில்‌ வீற்றிருப்பவளும்‌, 3 கண்களையுடையவளும்‌, மின்னல்‌ கொடி போன்ற 
திருமேனியுடையவளும்‌, சங்கம்‌, சக்கரம்‌, வரதம்‌, அபயம்‌ இவைகளை தரிப்பவளும்‌, சந்திர கலையை வஹிப்பவளும்‌, 
திரைவேயம்‌ (கழுத்தணி), அங்கதம்‌ (தோள்வளை), ஹாரம்‌, குண்டலம்‌, இவைகளையணிந்திருப்பவளும்‌, இந்திரன்‌ 
முதலியவர்களாலே துதிக்கப்பட்டவளும்‌, பக்கத்தில்‌ பரமேசுவரனுடனிருப்பவளும்‌, சந்திரனைப்‌ போன்ற முகத்தை 
யுடையவளுமான விந்தியவாஸிநீ துர்கையை தியாநம்‌ செய்யவேண்டும்‌. (ஸுவர்ண வர்ணம்‌) 


316 
245. மிபுமாமிணிீதுர்க்கா தேவீ 
(சாரதா திலகம்‌) 
குததீம்‌ த்ரிசிகம்‌ தோர்ப்யாம்‌ தாரயந்தீம்‌ பயங்கரீம்‌! 


பக்தஸ்‌ த்யாத்வா ரவேர்‌ பிம்பே ப்ரஜபேத்‌ அயுதம்‌ மநும்‌! 
மாரயேத்‌ அகிரா தேவ 556 LIBIDO SIMI! 


£ 
i = = 


ப்‌ DPS ம்‌ SA 

கரக காட 1 
i 
5 
} 


டட अमल] 


ஸ்‌ poe Che முச்சூலமும்‌ இரு கைகளில்‌ தரித்து பயங்கரமாகவும்‌, சிவப்பு நிறமாகவுமிருக்கும்‌ துர்கா 
ட்‌ சூரிய டீ ம்பத்தில்‌ தியானம்‌ செய்து, இம்‌ மந்திரத்தை பதினாயிரம்‌ உரு ஜபிக்க சத்‌ “டம பில்டப்பு 
ரணமடைவார்கள்‌. (சிவப்பு நிறம்‌) i PL 


317 


246. திரிபுர பைரவி தேவீ 
(சாரதா திலகம்‌) 


உத்யத்‌ பாநு ஸஹஸ்ர காந்திம்‌ அருண்கெஷளமாம்‌ சிரோமாலிகாம்‌! 
ரக்தாலிப்த பயோதராம்‌ ஜபவடீம்‌ வித்யாம்‌ அபீதிம்வரம்‌!! 
ஹஸ்தாப்ஜைர்‌ தததீம்‌ த்ரிநேத்ர MIMS வக்த்ராரவிந்த ச்ரியம்‌! 
தேவீம்‌ பத்த ஹிமாம்சு ரத்நமகுடாம்‌ வந்தே அரவிந்த ஸ்திதாம்‌।! 


ஆயிரம்‌ சூரியன்கள்‌ உதித்ததைப்‌ போன்ற காந்தியையுடையவளும்‌, வெண்சிவப்புப்‌ பட்டாடையை அல்லது 
சிவப்பு பட்டாடையையணிந்தவளும்‌, சிரஸ்ஸில்‌ புஷ்ப மாலையை தரிப்பவளும்‌, ரக்தத்தினாலே பூசப்பட்ட ஸ்தநங்களை 
யுடையவளும்‌, ஜபமாலை, வித்தியை, (புஸ்தகம்‌), அபயம்‌, வரதம்‌, இவைகளைக்‌ கைகளில்‌ வஹிப்பவளும்‌, 3 
கண்களுடன்‌ பிரகாசிக்கும்‌ முகாரவிந்த சோபையையுடையவளும்‌, சந்திர கலையுடன்‌ கூடிய ரத்ந கிரீடத்தையுடைய 
வளும்‌, தாமரை மலரில்‌ வீற்றிருப்பவளுமான திரிபுர பைரவீ தேவியை வணங்குகிறேன்‌. (சிவப்பு நிறம்‌) 


318 


247. ஸம்ித்‌ திரிபுரா தேவி i 
(சாரதா திலகம்‌) 


ஐந்த்ராவதம்‌ ஸ்கலிதாம்‌ MIS இந்து சுப்ராம்‌ 
பஞ்சாஸத்‌ அட்சரமயீம்‌ ஹ்ருதி பாவயேத்தாம்‌! 
ஸ்ரீபுஸ்தகம்‌ ஜபவடீம்‌ அம்ருதாட்ய கும்பம்‌ 
வ்யாக்யாம்‌ ச ஹஸ்த கமலை: தததீம்‌ த்ரிணேத்ராம்‌!! 


சந்திரனை சிரோபூஷணமாகக்‌ கொண்டவளும்‌, சரத்கால சந்தி 
களில்‌ புஸ்தகம்‌, ஜபமாலை, அமிருத கலசம்‌, வியாக்‌ 


319 


248. பாலா கிரிபுரசுந்கரீ தேவீ 
(சாரதா திலகம்‌) 


ஸத்ய: ஸமுத்யத ஸஹஸ்ர திவாகராப்யாம்‌ 

வித்யா க்ஷஸத்ர வரதாபயஹஸ்த சிந்ஹாம்‌! 
நேத்ரோத்பலை: SAND: அலங்க்ருத பத்ம வக்த்ராம்‌ 
த்வாம்‌ ஹார பாரருசிராம்‌ த்ரிபுரே பஜந்தி! 


Py 7} = 
DN 


on 


४ ऊ teres, 


ஹே திரிபுராதேவி, அப்பொழுது உதித்த ஆயிரம்‌ ஸூரியன்களைப்‌ போன்ற சோபையையுடையவளும்‌, வித்தியை 
(புஸ்தகம்‌), ஜபமாலை, வரதம்‌, அபயம்‌ இவைகளை கைகளில்‌ வஹிப்பவளும்‌, 3 கண்களாலே அலங்கரிக்கப்‌ பட்ட பத்மம்‌ 


போன்ற முகத்தையுடையவளும்‌, ஹாரத்தின்‌ பாரத்தினாலே மனோஹரமான ஸ்வரூபமுடையவளுமான உன்னை 
பூஜிக்கின்றார்கள்‌. (சிவப்பு நிறம்‌) 


320 


249. நித்தியா தேனி 
(சாரதா திலகம்‌) 


நித்யாம்‌ பஜே பால ஸஸாங்க சூடாம்‌ 
பாஸாங்குசெள கல்பலதாம்‌ கபாலம்‌! 
ஹஸ்தைர்‌ வஹந்தீம்‌ அருணரம்‌ த்ரிணேத்ராம்‌ 
ஆஸ்பாலயந்தீம்‌ கரவல்லகீற்தரம்‌!! 


இளம்‌ பிறையை சிரஸ்ஸில்‌ தரித்‌ i i AFD, கல்‌ 
- தவளும்‌, பாசம்‌, அங்குசம்‌, கல்பலதை, கபாலம்‌ \ i 
பவளும்‌, ட வடட 3 கண்களையுடையவளும்‌, கையிலிருக்கும்‌ பட்ட oe a ons ३ 
நித்தியாதேவியை பூஜிக்கின்றேன்‌. (சிவப்பு நிறம்‌) ்‌ கல்‌. 


321 


250. தூவரிதா தேவீ 


(சாரதா திலகம்‌) 


மாயாம்‌ பர்ஹிகலாத்ப சேகரயுதாம்‌ ஆபத்தவர்ணாம்‌ சுகாம்‌! 
குஞ்ஜாஹார லஸத்‌ பயோதரயுதாம்‌ அஷ்டாஹி பார்‌ பிப்ரதீம்‌!! 
தாடங்காங்கத மேகலாம்‌ குணரணம்‌ மஞ்ஜீர பா பூஷிதாம்‌! 
கைராதீம்‌ வரதாபயோத்யத கராம்‌ தேவீம்‌ த்ரிநேத்ராம்‌ பஜே 


SS 


SE 


es 


2 


ச 
€ 


மயில்‌ தோகையை சிரஸ்ஸில்‌ அணிந்திருப்பவளும்‌, இலைகளாலான ஆடையையணிந்திருப்பவளும்‌, குன்றி 
மணி மாலைகளாலே பிரகாசிக்கும்‌ ஸ்தநங்களையுடையவளும்‌, அஷ்ட நாகங்களையும்‌ அணிந்திருப்பவளும்‌, தோடு, 
தோள்வளை, அரைநூல்மாலை, இவைகளை அணிந்திருப்பவளும்‌, அழகாக ஒலிக்கும்‌ பாதஸரத்தின்‌ சோபையாலே 
அலங்கரிக்கப்பட்டவளும்‌, வரத அபய ஹஸ்தங்களையுடையவளும்‌, 3 கண்களையுடையவளும்‌, வேடவ ஸ்திரீயின்‌ 
வேஷத்தை தரித்திருப்பவளுமான (துவரிதா) தேவியை பூஜிக்கின்றேன்‌. (பச்சை நிறம்‌) 


322 


251. காலராதீர்‌ தேவீ 
(நிருஸிம்ஹப்ரசாதம்‌) 


ஏகவேணி ஜபாகர்ண பூரா நக்கா கராஸ்திதர! 
லம்போலஸ்டீ கர்ணிகா கர்ணீ தைலாப்யுக்த சரீரிணீ! 
வாமபாதோல்லஸத்‌ லோஹலதா கண்டக பூஜணா! 
OMS மூர்த்தத்வஜா க்ருஷ்ணா காலராத்ரிர்‌ பயங்கரி! 


AY த! 


Dr eH, ANTES ~] 
= பட Met ade RN SE pt 


காலராத்திரியானவள்‌ ஒரு பின்னலையுடையவளும்‌ சம்பரத்தம்‌ ணிர்‌ i 

Ce | ण | 1 i ததம்பூவை காதிலணிந்திருப்‌ ம, நாக்கினை 
வெளியில்‌ நீட்டியும்‌, வஸ்திரம்‌ அணிந்து கொள்ளாதவளும்‌, கழுதை வாகனத்தின்மேலே கால்‌ ங்கும்‌ 
உதட்டையுடையவளும்‌, ஒலையை அணிந்திருப்பவளும்‌, (பனை i é नहि 

श /வளு 1 கவிந்த ; ஓலையை கர்ணாபரணமா ணிர்‌ ட i 

ome முழுமையும்‌ எண்ணையைத்‌ தேய்த்துக்‌ கொண்டிருப்பவளும்‌, இடது காலில்‌ வனை ககன்‌ 
த சத்யனும்‌? மீன்‌ முதலியவைகளின்‌ எலும்புகளை ஆபரணமாக அணிந்திருப்பவளும்‌, வெட்டுண்ட தலையை 
துவஜமாக (பாவட்டாவாக) தரிப்பவளும்‌, கருப்பு நிறமானவளும்‌, பயத்தையுண்டுபண்ணுபவளுமாவாள்‌. (கருப்பு நிறம்‌) 


323 


252, வாகீஸ்வார்‌ தேனீ 


(பாஞ்சராத்ராகமம்‌ - கிரியாயாதம்‌) 


ஸ்வேத பத்மாஸநாரூடா சுக்லவர்ணா சதுர்புஜா! 
ஜடாமகுட ஸம்யுக்தா ரத்நகுண்டல மண்டிதர।! 
யக்ஞோபவீதிநீ ஹாரமுக்தா பரணபூஷிதர! 
துகலவஸநா தேவீ நேத்ரத்ரய ஸமந்விதா!! 

ஸுதண்டம்‌ தக்ஷிணே ஹஸ்தே வாமஹஸ்தேது புஸ்தகம்‌! 
தக்விணே ௪ அட்டமாலரம்‌ ச குண்டிகாம்‌ வாமஹஸ்தகேோ 
வாகீஸ்வர்யா க்ருதிராக்யாதா....! 


வாகீச்வரீ தேவியானவள்‌, வெண்தாமரையில்‌ வீற்றிருப்பவளும்‌, வெண்மையான நிறமுடையவளும்‌, 4 கைகள்‌ 
உடையவளும்‌, ஜடாமகுடம்‌ தரித்திருப்பவளும்‌, ரத்ன குண்டலம்‌ அணிந்திருப்பவளும்‌, யக்ஞோபவீதம்‌ முக்தா ஹாரத்தை 
அணிந்திருப்பவளும்‌, வெண்பட்டாடையணிந்திருப்பவளும்‌, 3 கண்களுடையவளும்‌, | வலது கையில்‌ அழகான 
தண்டமும்‌ இடது கையில்‌ புஸ்தகமும்‌, வலது கையில்‌ ஜபமாலையும்‌, இடது கையில்‌ கிண்டியும்‌ தரித்திருப்பவளுமாவாள்‌. 


(வெளுப்பு நிறம்‌) 


324 


253. தேனூ வாகீஸ்வரீ 


(ஆச்வலாயநகல்பம்‌) 


சுத்தஸ்படிக சங்காஸாம்‌ சுக்லமால்யாம்‌ பராவ்ருதாம்‌! 
அங்குசேநாட்ச குத்ரேண பாசுபுஸ்தக தாரிணீம்‌! 
முக்தாஹாரை: ஸமாயுக்தாம்‌ தேவீம்‌ திவ்யாம்‌ சதுர்ப்புஜாம்‌! 
ஸிதேந தர்ப்பணா பேநவஸ்த்ரேண பரிபூவிதாம்‌!! 


இ 


சுத்தமான ஸ்படிகத்தைப்‌ போன்ற சரீர காந்தியையுடையவ। 
அங்குசம்‌, ஜபமாலை, பாசம்‌, புஸ்தகம்‌, இவைகளை ஏந்தியிருப்பவளு। 
நான்கு கைகளையுடையவளும்‌, கண்ணாடி போன்று வெண்மையா 
அழகான ஸ்தநங்களும்‌, சிறுத்த இடையும்‌, அரைவட்டச்‌ சந்தி 
சந்திரனைப்‌ போன்ற முகமும்‌, 3 கண்களுமுடையவளும்‌, ஸுவர்ணமயமான அரைநூல்‌ மாலையை அணிந்தவளும்‌, 
ஸுவாணமயமான கடகம்‌, வலயம்‌, (வளை) கேயூரம்‌, ஒட்டியாண 


ம்‌ இவைகளாலே மூன்று உலகங்களையும்‌ பிரகாசிக்கச்‌ 
செய்கின்றவளும்‌, சப்தபிரம்ஹ ஸ்வரூபிணியுமான பராசேநுவாகீச்வரீதேவியை தியானம்‌ செய்யவேண்டும்‌. (வெளுப்பு 
நிறம்‌) 


ளும்‌, வெண்பட்டாடையை அணிந்திருப்பவளும்‌, 
ம்‌, முத்து மாலையை அணிந்திருப்பவளும்‌, அழகான 
ன வஸ்திரத்தைப்‌ போற்றிக்‌ கொண்டிருப்பவளும்‌, 
ரனையுடைய சிரஸ்ஸும்‌, பின்னிய கூந்தலும்‌, பூர்ண 


325 


254, Glronniaus வாகீஸ்வர்‌ கேலி 
(சாரதா திலகம்‌) 


தருணசகலம்‌ இந்தோ: பிப்ரதீ ஸ*ப்ரகாந்தி:/ 
குசபர நமிதாங்கீ ஸந்நிஷண்ணா ஸிதாப்ஜே! 
நிஜகர கமலோத்யத்‌ லேகினீ புஸ்தக ஸ்ரீ: 


ஸகல விபவ ஸங்கை: பாதுவாக்‌ “தேவதாந:।। 


பிரகாசமான சந்திர கலையை தரிப்பவளும்‌. வெளுப்பு நிறமானவளும்‌. ६०७७ பாரத்தினாலே வணங்கிய அங்கங்‌ 
களையுடையவளும்‌, வெள்ளைத்‌ தாமரை மலரில்‌ வீற்றிருப்பவளும்‌, தனது கரகமலத்தில்‌ பிரகாசிக்கும்‌ எழுதுகோல்‌, 
புஸ்தகங்களையுடையவளுமான வாக்தேவதையானவள்‌ நமக்கு ஸகல விபவங்களையும்‌ கொடுத்துக்‌ காப்பாற்றுவாளாக. 
(வெளுப்பு நிறம்‌) 


326 


255. பத்மா என்ற லெட்சுமி தேனீ 


(பாஞ்சராத்ராகமம்‌ - கிரியாபாதம்‌) 


பத்மா பத்மாஸநா ஆஸீநாச பத்மாபா பத்மவாஸிநீ। 
ஹேம ரத்கோஜ்வலந்‌ நக்ரகுண்டலா கர்ணமண்டநர!! 
சந்த்ர பிம்பா அமலமுகீ கர்ணபூரா ஆயதே கணா! 
ஸுயெள வநா ஸாுரம்யரங்கீ குஞ்சித ப்ருஸஃவிப்ரமா!! 
ரக்தோஷ்டீ பீநகண்டாச கஞ்சுகாச்சாதி தஸ்தநீ! 
ஸிரஸோ மண்டநம்‌ சங்க சக்ர ஸீமந்த பத்மகம்‌।! 
நாகஹஸ்த ஸமெள பாஹி கேயூர கடகோஜ்வலா! 
பங்கஜம்‌ ஸ்ரீபலம்‌ வாமே தக்ஷிணே பிப்ரதீ பரா 
சோபநரம்‌ பர சம்பந்தா விபுலஸ்ரோணி தர ததா! 
மேகலா கடிஸூத்ராங்கா லக்ஷமீர்‌ லக்ஷமி வர்த்திநீ! 


பத்மா என்று கூறப்படுகின்ற லக்ஷ்மீ தேவியானவள்‌ பத்மாஸனத்தில்‌ வீற்றிருப்பவளும்‌, தாமரை மலர்‌ நிறமான 
வளும்‌, தாமரை மலரில்‌ வஸிப்பவளும்‌, ஸுவர்ணம்‌ ரத்நங்களாலே பிரகாசிக்கின்ற மகர குண்டலத்தை கர்ணாப a 
தரிப்பவளும்‌, சந்திரபிம்பம்போல மாசற்று விளங்கும்‌ முகத்தையுடையவளும்‌, கண்ணின்‌ பக்கத்தில்‌ விளங்கு zi i கர்ண 
ஒரத்தையுடையவளும்‌, (கர்ணபூரம்‌ - அலங்காரமாக காதில்‌ வைத்துக்‌ கொள்ளப்படும்‌ புஷ்பம்‌) 1 oe ; 
பலத்தைப்‌ போன்று நீண்ட கண்களையுடையவளும்‌, யெளவநப்‌ பருவமுடையவளும்‌, மனோஹரமான ங்கங்‌ = 
யுடையவளும்‌, வளைந்த புருவத்தின்‌ அமகையுடையவளும்‌, சிவந்த உதட்டையுடையவளும்‌, பருத்த ( i ல்‌ 
கன்னங்களையுடையவளும்‌, ரவிக்கையணிந்த ஸ்தநங்களையுடையவளுமாவாள்‌. சங்கம்‌ சக்கரம்‌, பச்‌ ௮. ah, கள்‌ 
போன்ற தலையணியையுடையவளும்‌, யானையின்‌ துதிக்கை பே £விருக்கும்‌ கைகளில்‌ டாட்‌ ர்க அ ரு 
பவளும்‌, இடது கையில்‌ தாமரை, முல்லை, வலது கையில்‌ ஸ்ரீபலத்தையும்‌. (ஸ்ரீபலம்‌ - பில்வபலம்‌) தரிப்பவ 
ஆடையணிந்தவளும்‌, த அன்‌ ச்ரோணிபாகத்தையுடையவளும்‌, (ச்ரோணி - பிருஷ்ட பாகம்‌) ர்க்‌ 
அரைநூல்‌ மாலையும்‌ த்தவளுமாவாள்‌. ந்‌ ல it 6 பத்துக்‌ i 
ன கம்‌ றத. ன்‌ இந்த லக்ஷ்மீ தேவியானவள்‌ ஸகல ஸம்பத்துக்களையும்‌ விருத்தி 


327 
256. சதுஷ்ஷஷ்ட (64) யோகினி தேவிகள்‌ 
(ருத்ரயாமனம்‌) 
** (89 91110 6110: சநுஷ்ஷுஷ்டி யோசகிநீ நாமாநாம்‌ த்யாநம்‌:" 


அஞஷ்டாஷ்டகம்‌ ப்ரவக்ஷயாமி யோகிநீ நாம்‌ ஸமாஸத:! 
ஆத்யஷ்டகம்‌ ஸஃவர்ணாயம்‌ த்ரிகுலம்‌ டமருகம்‌ ததா! 


பாசம்‌ காஸிம்‌ ததாநாம்‌ தாம்‌ த்யாயேத்‌ ஸர்வாங்க ஸஃந்தரா:! 
அத த்விதீயகம்‌ த்யாயேத்‌ அட்சமாலாம்‌ ததாங்குசம்‌।! 


ததாநா: புஸ்தகம்‌ வீணாம்‌ சுஸ்வதம்‌ மணிபூஜணம்‌! 
ஜ்வாலாம்‌ சக்திம்‌ கதாம்‌ குந்தம்‌ ததாநா: நீலவர்ணகா!! 


த்யாயேத்‌ த்ருதீயம்‌ சுபதம்‌ அஷ்டகம்‌ சுபலட்சணம்‌! 
கட்கம்‌ கேடம்‌ பட்டிசம்ச ததாநா: பரசும்‌ ததா 


தூம்ரவர்ணா: சதுர்த்தம்தா: த்யாயேத்‌ அஷ்டகம்‌ ஆதரா! 
குந்தம்‌ கேடம்‌ ௪ பரிகம்‌ பிண்டிம்‌ பாலம்‌ ததைவசா! 


பஞ்சமாஷ்டகம்‌ ஏதத்ஹி ஸ்வதம்‌ ஸ்யாத்‌ ஸஃமநொஹரம்‌! 
1150 HOLD ரூவீரக்தம்‌ அஷ்டமம்‌ ௪ தடித்‌ ப்ரபம்‌!! 
குந்தாதிகம்‌ ஸமம்‌ ப்ரோக்தம்‌ ஜடாரப்யாஷ்டமாந்தகம்‌! 


திவ்யயோகா மஹாயோகா சித்தயோகா மஹேஸ்வரீ! 
பிசாசிநீ டாகிநீச காலராத்ரீ நிஸாசரீ! 


கங்காலீ ரெளத்ர வேதாலீ ஹுங்காரீ புவநேஸ்வரீ! 
ஊர்த்வகேசீ விரூபாட்சீ சுஷ்காங்கீ நரபோஜிநீ!! 


பட்காரீ வீரபத்ரா ௪ தூம்ராட்சீ கலஹப்ரியா! 
ISSN ராட்சசீ கோரா விஸ்வரூபா பயங்கர! 


காமாக்ஷீ ௪ உக்ரசாமுண்டா பீஷணாத்ரி புராந்தகா! 
வீரகெளசிகா சண்டீ வராஹி முண்டதாறிணீ 


பைரவீ ஹஸ்திநீ க்ரோத துர்முகீ ப்ரேதவாஹிநீ! 
கட்வாங்கீ தீர்க்க லம்போஷ்டீ மாலதீ மந்த்ரயோகிநீ!! 


கண்டகீ காடகீ சுப்ரா க்ரியாதூதி கராலிநீ! 
ஸங்கிநீ UES க்ஷீராஹ்யஸங்கரா ௪ ப்ரஹாரிணீ! 


லக்ஷ்மீஸ்ச காமுகீ லோலா காக த்ருஷ்டி: அதோமுகீ! 
தூர்ஜடீ மாலிநீ கோரா கபாலி விஜபோஜிநீ!! 
சது: Le ஸமாத்யாதா: யோகிந்யோ வரஸித்தி தா: 


328 


64 யோகிநிகளைச்‌ சுருக்கமாகக்‌ கூறுகிறேன்‌. அவைகளில்‌ முதலாவது 8 ஸுவர்ணவர்ணமாகும்‌. முச்சூலம்‌, 
உடுக்கை, பாசம்‌, கத்தி இவைகளைத்‌ தரித்திருப்பதாகும்‌. ஸர்வாங்க ஸுந்தரமாக இருப்பதாகும்‌. இவ்விதமாக தியானம்‌ 
செய்யவேண்டும்‌. 

இரண்டாவது 8 யோகிநிகளை ஜபமாலை, அங்குசம்‌, வீணை இவைகளை தரித்தும்‌ வெளுப்பு நிறமாகவும்‌, 
ரத்நாலங்காரங்களை தரித்திருப்பதாகவும்‌ த்யானிக்கவேண்டும்‌. * 

மூன்றாவது 8 யோகிநிகளை தீச்சுடர்‌, சக்தி என்னும்‌ ஆயுதம்‌, கதை, குந்தம்‌ என்னும்‌ ஆயுதம்‌ இவைகளைத்‌ தரித்து 
நீல நிறமாகவும்‌, சுபத்தைக்‌ கொடுக்கக்கூடியவளாகவும்‌, சுபகரமான லக்ஷணங்களுடன்‌ கூடியவளாகவும்‌ த்யாநம்‌ 
செய்யவேண்டும்‌. 

நான்காவது கணம்‌ 8ம்‌, கத்தி, கேடயம்‌, பட்டிசம்‌, பரசு இவைகளை தரித்தும்‌, புகை நிறமாகவும்‌ இருப்பதாய்‌ 
அன்புடன்‌ த்யாநம்‌ செய்யவேண்டும்‌. 

ஐந்தாவது யோகிநீ கணம்‌ 8ம்‌, குந்தாயுதம்‌, கேடயம்‌, பரிகாயுதம்‌, பிண்டிபாலம்‌ இவைகளைத்‌ தரித்தும்‌, வெளுப்பு 
நிறமாகவும்‌, மனோஹரமாகவுமிருப்பதாகும்‌. 

ஆறாவது கணம்‌ 8ம்‌, மஞ்சள்‌ நிறமாகவும்‌, ஏழாவது கணம்‌ 8ம்‌ சிவப்பு நிறமாகவும்‌, எட்டாவது கணம்‌ 8ம்‌ மின்னல்‌ 
நிறமாகவுமிருப்பதாகும்‌. 6,7,8 வது கணங்கள்‌ (5வது கணத்தைப்‌ போல) குந்தம்‌, கேடயம்‌, பரிகம்‌, பிண்டிபாலம்‌ 
இவைகளைத்‌ தரித்திருப்பவைகளாகும்‌. 

இந்த யோகிநிகளின்‌ பெயர்கள்‌:- திவ்வியயோகை 1, மஹாயோகை 2, ஸித்தயோகை 3, மஹேசுவரீ 4, 
பிசாசிநி 5, டாகிநீ 6, காலராத்ரி 7, நிசாசரீ 8, கங்காளீ 9, ரெளத்திரவேதாளீ 10, ஹுங்காரீ 11, புவநேசுவர 12, ஊர்துவகேசீ 
13, விரூபாக்ஷி 14, சுஷ்காங்கீ 15, நரபோஜி 16, பட்காரீ 17, வீரபத்திரா 18, தூமிராக்ஷீ 19, கலஹப்ரியா 20, ரக்தாக்ஷீ 21, 
ராக்ஷஸீ 22, கோரா 23, விசுவரூபை 24, பயங்கரீ 25, காமா 26, உக்கிர சாமுண்டை 27, பீஷணை 28, திரிபுராந்தகை 29, 
வீரகெளமாரிகை 30, சண்டீ 31, வாராஹீ 32, முண்டதாரிணீ 33, பைரவி 34, ஹஸ்திநீ 35, குரோததுர்முகீ 36, பிரேதவாஹிநீ 
37, கட்வாங்கதீர்கலம்போஷ்டி 38, மாலதீ 39, மந்திரயோகிநீ 40, அஸ்திநீ 41, சக்கிரிணீ 42, கிராஹா 43, கங்காலீ 44, 
புவநேசுவரீ 45, கண்டகீ 46, காடகீ 47, சுப்பிரா 48, கிரியாதூதீ 49, கராலிநீ 50, சங்கிநீ 51, பத்மிநீ 52, க்ஷீரா 53, அஸங்கா 
54, பிரஹாரிணீ 55, லக்ஷ்மீ 56, காமுகீலோலா 57, காகதிருஷ்டி 58, அதோமுகீ 59, தூர்ஜடீ 60, மாலிநீ 61, கோரா 62, 
கபாலீ 68, விஷபோஜீ$ 64. இந்த 64 யோகிநிகளும்‌ சிறந்த ஸித்திகளைக்‌ கொடுப்பவர்களாவார்கள்‌. 


42 


ப... டு 3.4. J 5 
நரச ப்‌ 


இரண்டாவது எட்டு ரூபங்கள்‌. ஐந்தாவது எட்டு ரூபங்கள்‌. 


257, சரிரஷைட்சக்கிர தேவதா 
(வேதாந்தம்‌ யோக சாஸ்திர ரீதியாக) 


ஆதாரேலிங்க நா பெள ஹ்ருதயஸரஸிஜெள தாலமூலே வஸாடே! 
த்வேபத்ரே ஷோடசாரே விதசதலே த்வாத சார்த்தே சதுஷ்கோ 

நாஸாந்தே பாலமத்யே டபகடஸஹிதே கண்டமத்யே ஸ்வராணாம்‌। 
ஹம்‌ க்ஷம்‌ தத்வார்த்தயுக்தம்‌ ஸகலதல கதம்‌ வர்ண ரூபம்‌ நமாமி 


மூலாதாரம்‌, ஸ்வாதிஷ்டாநம்‌, மணிபூரகம்‌, அநாஹதம்‌, விஸுத்தி, ஆஞ்ஞை என்பவைகள்‌ சரீரத்திலுள்ள ஷட்‌ 
சக்கரங்களாம்‌. இவைகளின்‌ ஸ்தாநங்கள்‌, குதம்‌, மேட்ரம்‌ இவைகளின்‌ மத்தியம்‌. லிங்கத்திற்கு ஆதாரமான இடம்‌. 
நாபிமத்தியம்‌, ஹிருதயம்‌, கண்டம்‌, புரூமத்தியம்‌ இவைகளாகும்‌. இவைகளில்‌ மூலாதாரத்தில்‌ வகாரம்‌ முதல்‌ ஸகாரம்‌ 
வரையுள்ள 4 அக்ஷரங்களுடன்‌ கூடிய (4 இதழ்களுடைய) சதுர்தள பத்மமும்‌, ஸ்வாதிஷ்டாநத்தில்‌ ப-காரம்‌ முதல்‌ ல- 
காரம்‌ வரையிலுள்ள 6 அக்ஷரங்களும்‌ கூடிய ஷட்தள (6 இதழ்களுடைய) பத்மமும்‌, மணிபூரத்தில்‌ ட-காரம்‌ முதல்‌ ப- 
காரம்‌ வரையிலுள்ள தசதள (10 இதழ்களுடைய) பத்மமும்‌, அநாஹதத்தில்‌ ௧-காரம்‌ முதல்‌ ட-காரம்‌ வரையிலுள்ளதுவாதச 
தளத்தில்‌ (1 2 இதழ்களுடைய) பத்மமும்‌, விசுத்தியில்‌ அகாராதிகளாம்‌ 16 ஸ்வரங்களுடன்‌ கூடிய ஷோடசதள (16 இதழ்க 
ளுடன்‌ கூடிய) பத்மமும்‌, ஆஞ்ஞாஸ்தாநத்தில்‌ ஹகாரம்‌ க்ஷகாரம்‌ ஆகிய 2 அக்ஷரங்களுடன்‌ கூடிய துவிதள (2 இதழ்‌ 
களுடன்‌ கூடிய) பதமமும்‌ இருக்கின்றன. 

இவ்விதமாக ஷட்சக்கரங்களிலும்‌ ஸகல அக்ஷர ஸ்வரூபமாக விளங்குகின்ற ஷட்சக்கர தேவதாஸ்வரூபத்தை 
நமஸ்கரிக்கின்றேன்‌. 


330 


258, “அ கார தேனீ 
(எழுத்துக்களின்‌ தியானங்கள்‌ — சித்தசாபர தந்திரம்‌) 


அஜாமுகீ ரக்தவர்ணா ஹம்ஸகா தவளரம்சுகர! 
ஸராஸநம்‌ வரம்‌ தக்ஷேதத்தேவாமா சராபயா!! 


அகாரத்தின்‌ அதிதேவதையானவள்‌, செம்மரியாட்டின்‌ முகமும்‌, சிவப்பு நி 
ஆடையும்‌ உடையவளாய்‌ வலது (இடது) கைகளில்‌ வில்‌ 
இவைகளும்‌ தரித்திருப்பவளாவாள்‌. (சிவப்பு நிறம்‌) 


றமும்‌, அன்னவாஹநமும்‌, வெளுப்பு 
, வரதம்‌ இவைகளும்‌, இடது (வலது) கைகளில்‌ அம்பு, அபயம்‌ 


331 


259. “அ கார தேலி (stor தேவீ ) 


ஆகார க்யாதவர்ணீ தூஸ்யாம சுக்லாம்‌ பரா சுபா! 
யத்தே கட்வாங்கம்‌ ௪ கேடம்ச க்ரமேணைவ வராபயெளா 


ஆகாரத்தின்‌ அதிதேவதையான அதர்வணியானவள்‌, பச்சை நிறமும்‌, வெளுப்பு ஆடையுமுடையவளாகவும்‌, 
வேகமாகச்‌ செல்லுகின்றவளாகவுமிருப்பவளாவாள்‌. கைகளில்‌ கட்வா என்ற ஆயுத விசேஷம்‌ (அல்லது கத்தி,) கேடயம்‌, 
வரதம்‌, அபயம்‌ இவைகளைத்‌ தரிப்பவளாவாள்‌. (பச்சை நிறம்‌) 


332 


260. “இ கார தேவீ (இனாதேவீ ) 


இகாராக்யாது இலாதேவீ ஸ்வேதா மத்க இபகா சுபா! 
சந்த்ர ஹாஸ வரெள தக வாமே தத்தே கதா LIGETI 


இகாரத்தின்‌ தேவதையான இளாதேவியானவள்‌, வெளுப்பு 
முடையவளாவாள்‌. அவள்‌ வலது கைகளில்‌ கத்தி, 
ளாவாள்‌. (வெளுப்பு நிறம்‌ - சுவேத வர்ணம்‌) 


நிறமும்‌, மத்தகஜவாஹநமும்‌, சுபகரமான குணங்களு 
வரதங்களை பும்‌, இடது கைகளில்‌ கதை, அபயங்களையும்‌ தரிப்பவ 


333 


261. “எ?” கார ஜேனீ ( ஈசுவரி ) 


ஈஸ்வரீ ஸ்வர்ண வர்ணாபா வ்ருஜா ரூடா ஸிதாம்‌ சுகா! 
ஸாரி காஞ்சுவரம்‌ வரம்‌ தக்ஷ வாமே தத்தே அங்குசா பயெளா 


TEED) 


MT 


ஈகாரத்தின்‌ அதிதேவதை FF ரியாவாள்‌. அவள்‌ ஸுவர்ண வர்ணமான சரீர சோபையும்‌, விருஷப வாஹநமும்‌, 
வெள்ளை நிறமான ஆடையும்‌ தரிப்பவளாவாள்‌. அவள்‌ வலது (இடது) பக்கம்‌ கைகளில நாகத்தாம்புள்ளும்‌, 
வரஹஸ்தமும்‌, இடது (வலது) கைகளில்‌ அங்குசம்‌, அபயமும்‌ தரிப்பவளாவாள்‌. (ஸுவர்ண வர்ணம்‌) 


394 


262, “உ கார CHO (உக்கிராதகேனீ ) 


உக்ராதேவீ ஹி உகாராக்யா ஷட்புஜா ஸிம்ஹகா ஸிதா! 
தட்சே சூலாங்குச வரார்‌ வாமே பாச கதாபயான்‌!! 


உகாரத்திற்குத்‌ தேவதை உக்கிரா தேவியாவாள்‌. இவள்‌ 6 கைகளும்‌, ஸிம்‌, i E 

CRT, அ 5 நம்‌, ஸிம்ஹ வாஹநமும்‌, வெளுப்பு நிறமுடை 
யவளாவாள்‌. வலது கைகளில்‌ சூலம்‌, அங்குசம்‌, வரதங்களையும்‌, இடது கைகளில்‌ பாசம்‌, கதை டா ரிப்ப 
வளாவாள்‌. (வெளுப்பு நிறம்‌) bik फाड़ 


335 


263, “ஊஊ? கார Co (ஊர்ஜஸ்வலா தேவீ) 


ஊகாரா ஊர்ஜஸ்வலா தேவீ சார்த்தூரல வர AIAN BNI 
JEST சதுர்ப்புஜா SHES கட்க கேடவராபயார்‌! 


ஊகார தேவதையான ஊர்ஜஸ்வலா தேவியானவள்‌ வேங்கை வாகனமும்‌, சிவப்பான மேனியும்‌, 4 கைகளு 
முடையவளாவாள்‌. கத்தி, கேடயம்‌. வரம்‌, அபயங்களை தரிப்பவளாவாள்‌. (சிவப்பு நிறம்‌) 


336 


264, “ரு” கார தேவீ (ருதுகாமா தேனி) 


ருதுதாமா ரகாராக்யா ரக்தவர்ணா விருஷஸ்திதா! 
தக்ஷ பாசவரெள தத்தே ததா வாமே அங்குசா பயெளா 


ருகாரத்தின்‌ தேவதையான ருதுதாமா என்பவள்‌ சிவப்பு நிறமும்‌ i 
मै eV adh ல்‌ DPD, விருஷப வா. ம்‌, வல; ளில்‌ பாசம்‌ 
வரமும்‌, இடது கைகளில்‌ அங்குசம்‌, அபயமும்‌ தரித்திருப்பவளாவாள்‌. (சிவப்பு ABR ப துக்கு 


337 


265. “ரூ” கார தேவீ (ரேணுகை) 


ரூகாராக்யா ரேணுகாஇயம்‌ ஷடாஸ்யா ஷட்புஜாஸ்திதா! 
சூலம்‌ பாசம்‌ வரம்‌ கக வாமே கட்கதா பயான்‌! 
ததாநா ரக்த ஸிம்ஹஸ்தா க்ரூரா லோக பயங்கர 


ரூகாரத்தின்‌ தேவதையான ரேணுகையானவள்‌, 6 முகங்களும்‌, 6 கைகளும்‌, வெளுப்பு நிறமுமுடையவளாவாள்‌. 
வலதுபக்கம்‌ கைகளில்‌ சூலம்‌, பாசம்‌, வரதங்களையும்‌, இடது கைகளில்‌ கத்தி, கதை, அபயங்களையும்‌, தரிப்பவளாவாள்‌. 
சிவப்பு நிறமான சிங்க வாஹநத்திலிருப்பவளாவாள்‌. உலகத்திற்கு பயத்தையுண்டு பண்ணுகிறவளாவாள்‌. (வெளுப்பு 
நிறம்‌) 


338 


266, ‘opr?’ கார தேவீ (கம்பரை ) 


ளுதம்பரா ளுகாராக்யா ஸ்யாமா வ்யாக்ர வரஸ்திதா! 

சதுர்முகா அஷ்டஹஸ்தா இயம்‌ தத்தே அஸ்த்ராணி கரை: பரை:॥! 
த்ரிசூல பாச டமருவரான்‌ வாமகரைஸ்ததா! 

கட்கம்‌ பாசம்‌ சூல அபயான்‌ தட்சே பீதாம்பரா சுபா! 


லுகாரத்தின்‌ அதிதேவதை லுதம்பரையாவாள்‌. இவள்‌ பச்‌ை | 

அதீ தம்ப ல FOE நிறமானவள்‌. புலியில்‌ ப்ற்றிருப்‌ றாள்‌ 

Be Seu nee 8 கைகளுமுடையவளாவாள்‌. வலது கைகளில்‌ த்‌ றிக்‌ ae MRI TOT: 
க்களில்‌ கத்தி, கபாலம்‌, உலக்கை, அபயம்‌ இவைகளையும்‌ தரிப்பவளாவாள்‌. சுபலக்ஷண, ணவ இடது 

தரித்திருப்பவளாவாள்‌. (பச்சை நிறம்‌) ப கதன்‌ சனி வை 


339 


267. “மரு?” கார தேலீ ( ஞாஞுசிிகை தேவீ ) 


ளூகாரா ஞூஞ்ஜிகாக்யா ஏஷா புஷ்பதந்த கஜஸ்திதா! 
ரக்தா தசபுஜார்த்தேந தக்ஷாதி க்ரமச: FD: 
த்ரிசூல பாச முஸல சந்த்ரஹாஸ வராம்‌ சுபான்‌! 
வாமை: கரை: கட்க கேட கதாசக்தி அபயாந்‌ ததா 


லூகாரத்திற்கு தேவதை லூஞ்சிகை என்பவளாவாள்‌. இவள்‌ புஷ்ப தந்தகஜத்தின்‌ மேலே வீற்றிருப்பவளாவாள்‌. 
சிவப்பு நிறமும்‌, 10 கைகளுமுடையவளாவாள்‌. வலது பக்கம்‌ கைகளில்‌, மேல்‌ கை முதல்‌ முறையே, முச்சூலப்‌ பாசம்‌, 
உலக்கை, கத்தி, வரதம்‌ இவைகளையும்‌ இடது பக்கம்‌ கைகளில்‌, கத்தி, கேடயம்‌, கதை, சக்தி, அபயம்‌ இவைகளையும்‌ 
தரிப்பவளாவாள்‌. (சிவப்பு நிறம்‌) 


340 


268. “ஏ கார தேனீ (, Cros) 


ஏகாராக்யா ரேவதீ ஸ்யாத்‌ தசாஸ்யா ருண்ட மாலிநீ! 

ரக்தா விம்சத்‌ புஜா ஸிம்ஹ வாஹநா பாலலோசநா!! 

கரைர்‌ தத்தே சக்ர சூல பாசகட்க கமண்டலூன்‌! 

அட்ச சூத்ரம்‌ ச சிந்முத்ராம்‌ புசுண்டீம்‌ முத்கரம்‌ வரம்‌ 
வாமே தத்தே கரை: ஸங்கம்‌ பிண்டீ இந்து ம்ருக கேடகான்‌! 
கபாலம்‌ தஹநம்‌ சோஷம்‌ தண்டம்‌ சைவ கதாபயெளு 


ஏகாரத்தின்‌ அதிதேவதை ரேவதியாவாள்‌. கபந்தமாலையையணிந்திருப்பவளாவாள்‌. (ருண்டம்‌-முண்டம்‌. கை. 
கால்‌, தலையற்ற உடல்‌) சிவப்பு நிறமானவளாவாள்‌. 20 கைகளும்‌, ஸிம்ஹ வாஹநமும்‌ பற்றிக்‌ கண்ணுமுடைய 
வளாவாள்‌. வலது பக்கம்‌ கைகளில்‌ சக்கரம்‌ 1, சூலம்‌ 2, பாசம்‌ 3, கத்தி 4, கமண்டலம்‌ 5, ஜபமாலை 6 சிந்முத்திரை 7 
Rs fon rea முத்கராயுதம்‌ 9, வரதம்‌ 10, இவைகளையும்‌, இடதுபக்கம்‌ கைகளில்‌, சங்கம்‌ 11 பிண்டி 12, 
சந்திரன்‌ 13, மான்‌ 14, கேடயம்‌ 15, கபாலம்‌ 16, சோஷணாக்கிநி 17, தண்டம்‌ 18 5 FS an ம 
ர்க்‌ கலன்‌ ee ; நி தண , கதை 19, அபயம்‌ 20 இவைகளையும்‌ 


341 


269, 46 an? கார கேனீ ( சஷ்கரேவகீ ) 


ஐகாராக்யா சுஷ்கபூர்வா Crus த்ரிசிரா ஹிதா! 

மயூரகா ஷட்புஜா இயம்‌ ரக்தகேஸைஸ்ச ஸிம்வ்ருதா!! 
அதை: தத்தே கரை: சக்ரம்‌ தரிசூலம்‌ சவரம்‌ த தா! 
வாமை: சங்கம்‌ கதாம்‌ குர்ச்சீம்‌ கரைர்தத்தே அபயம்‌ ததா! 


ஐகாரத்தின்‌ அதிதேவதை சுஷ்கரேவதியாவாள்‌. இவள்‌ 8 தலையும்‌, மயில்‌ வாஹநமும்‌, 6 கைகளும்‌, சிவப்பு 
நிறமான கூந்தலுமுடையவளாவாள்‌: 'வலது பக்கம்‌ கைகளில்‌ சக்கரம்‌, திரிசூலம்‌, வரதமும்‌, இடது கைகளில்‌ சங்கம்‌, 
பளுவான கதை அபயங்களையும்‌ தரிப்பவளாவாள்‌. (வெளுப்பு நிறம்‌) 


342 


‘ep? கார தேவீ (அசுவினீ தேவீ ) 


ஓகாராத அச்வினீ தேவீ ரக்தவர்ணா ஒடாநநா! 

மயூரகா அர்க்க பாஹு: ஸ்யாத்‌ தத்தே தட்சே அங்குசம்‌ FN 
கட்கம்‌ பாசம்‌ ச சிந்முத்ராம்‌ தரம்‌ ச ஏகேகரே ஈக்ஷணா! 
வாமே சூலம்‌ கார்முகம்ச கேடம்‌ முசலமேவசா! 

புஸ்தகம்‌ ச அபயம்‌ சைவ சர்வ சத்ரு பயங்கர! 


ஓகார தேவதையான அசுவினீ தேவியானவள்‌, சிவப்பு நிறமும்‌, 6 முகங்களும்‌, மயில்‌ வாஹநமும்‌, 12 கைகளும்‌ 
வக்கிரமான பார்வையுமுடையவளாவாள்‌. வலது பக்கம்‌ கைகளில்‌ அங்குசம்‌, அம்பு, கத்தி, பாசம்‌ ட oa: Sean 
இவைகளையும்‌, இடது பக்கம்‌ கைகளில்‌ சூலம்‌, வில்‌, கேடயம்‌ உலக்கை, Wrens வம்‌ ல கலையில்‌ 
தரிப்பவளாவாள்‌. ஸகல சத்துருக்களுக்கும்‌ பயத்தைக்‌ கொடுப்பவளாவாள்‌. (சிவப்பு நிறம்‌) po Er 


343 


271. “ஒன?” கார தேனீ (அகோரை தேவீ) 


ஓளகாராக்யா ஹி அகோரா இயம்‌ கராளீ தீர்க்க ஜிஹ்விகா! 
ஏகவக்த்ரா வக்ரநேத்ரா ப்ருகுடீ குடிலேக்ூஷணார!! 

நீலமேக நிபா ரெளத்ரீ பேருண்ட வரவாஹநா! 

ஒட்புஜார்த்த கரை: தத்தேசூலம்‌ கமகம்‌ வரம்‌ ததா! 

கதா கேட HUME வாமே ததா நாச மஹோதரீ! 


ஓளகார தேவதையான அகோரையானவள்‌, பயங்கரமான முகமும்‌, நீண்ட நாக்கும்‌, ஒரே முகமும்‌, வக்கிரமான 
கண்ணும்‌, புருவத்தை நெரிப்பதனாலே கோணலான பார்வையும்‌, நீருண்ட மேகத்தைப்‌ போன்ற நிறமும்‌, பயங்கரமான 
தோற்றமும்‌, பயங்கரமான வாஹநமும்‌, 6 கைகளுமுடையவளாவாள்‌. வலது பக்கம்‌ கைகளில்‌ சூலம்‌, கத்தி, வரங்களையும்‌, 
இடது கைகளில்‌ கதை, கேடயம்‌, அபயங்களையும்‌ தரிப்பவளாவாள்‌. பருத்த வயிறுடையவள்‌. (பச்சை நிறம்‌) 


344 
272. “அம்‌” கார கேலீ (அஞ்சனா கேவீ ) 
அஞ்சநாபா HEV தேவீ பஞ்சாஸ்யா ஜடிலா க்ருஸா! 


மஹோதரீ மஹாவ்யாக்ர வர வாஹந மாஸ்திதா! 
சதுர்ப்புஜா சூலபாச வராபய கரா மதா! 


அம்‌ என்ற அக்ஷரத்திற்கு தேவதையான அஞ்சநா தேவியானவள்‌ மைபோன்‌ ற, 5 i i 

४ 6 . है ie | றந. ட 3 அ] 6 

விரிந்த முகமும்‌) சடைகளாலான கூந்தலும்‌; மலிந்த சரீரமும்‌ பருத்த வயி றும்‌, சூலம்‌, ணர்‌ ர த 
4 கைகளுமுடையவளாய்‌, பெரிய புலிவாகநத்தின்‌ மீது வீற்றிருப்பவளாவாள்‌. (கருப்பு நிறம்‌) த்‌ 


345 


273. “அ: Com)? கார தேனீ (, அஜாகேனீ ) 


அ: இத்யாக்யாது அஜா தேவீ த்ரிசிராஸ்து த்ரிலோசநா! 
ரக்தா பீதாம்பரா SBT தார்க்ஷஃ வரவாஹநர!! 

ஷட்புஜா சூல பட்ட அஸி வர தாநகரா ஞ்சிதா! 

வாமே அங்குச பாச மஹா கேட அபயாந்‌ தத்தேகரை:॥! 


ics कु 


= 16 a 
=== ; : 


AANA 


ர 
ட 


அஹ என்ற எழுத்திற்குத்‌ தேவதையான அஜாதேவியானவள்‌ 3 தலைகளும்‌ (முகங்களும்‌) 3 கண்களும்‌, சிவப்பு 
நிறமும்‌, பீதாம்பரமும்‌, புலிவாஹநமும்‌, 6 கைகளுமுடையவளாவாள்‌. வலது கைகளில்‌ சூலம்‌, பட்டாக்கத்தி, வரத 
டடத கடத்த தை வற்‌ அல்ப பனு ஹஸ்தங்களையுமுடையவளாவாள்‌. (சிவப்பு நிறம்‌) 


346 


274, £௧3 கார தேவி ( பூதவிந்யாசினி தேனீ ) 


பூத விந்யாஸிநி சுப்ரா கஜாரூடா சதுர்ப்புஜா! 
த்ரி சூலம்‌ ௪ வரம்‌ தக்‌ வாமே அங்குசம்‌ அதாபயம்‌!! 


ககார தேவதையான பூதவிந்யாஸி நியானவள்‌ வெளுப்பு நிறமும்‌, கஜவாஹநமும்‌, 4 கைகளுமுடையவளாவாள்‌ 
வலது கைகளில்‌ திரிசூலம்‌, வரதமும்‌, இடது கைகளில்‌ அங்குசம்‌, அபயமும்‌ தரிப்பவளாவாள்‌. (வெளுப்பு நிறம்‌) ்‌ 


347 


275. “௧23 (க்க) கார தேவி ( கத்தியோதிநி தேவீ ) 


வஞ்ஜரீட ஸ்திதா பீதாத்ரிசிராஸ்ச த்ரிசூலிநீ! 
‘SE TSUT 'க்க*த்யோதிநீ கட்க வராபயகரா மதா 


௧2 காரதேவதையான கத்தியோதிநியானவள்‌, கரிச்சான்‌ வாஹநமும்‌, மஞ்சள்‌ நிறமும்‌, 3 தலைகளும்‌, சூலம்‌, கத்தி, 
வரம்‌, அபயம்‌ தரித்த கைகளுமுடையவளாவாள்‌. (மஞ்சள்‌ நிறம்‌) 


348 


276, “௧33 கார கேலி (தூம்ரை தேனீ ) 


காக்யா தூம்ரா சதுர்வக்த்ரா ஸிம்ஹஸ்தா அஷ்டபுஜா சுபா! 
தூம்ராபா தக்ஷிணே தத்தே சூலம்ச அக்ஷம்‌ ஸ்ராவம்‌ வரம்‌! 
வாமே து புஸ்தகம்‌ குண்டீம்‌ கபால மபயம்‌ க்ரமாதா! 


௧” காரத்திற்கு அதிதேவதையான தூம்ரையானவள்‌ 4 முகங்களும்‌, ஸிம்ஹவாஹநமும்‌, 8 கைகளும்‌, புகை 
நிறமான சரீரமுமுடையவளாவாள்‌. வலதுகைகளில்‌ சூலம்‌, ஜபமாலை, ஸ்ருவம்‌, வரதம்‌ இவைகளையும்‌, இடதுகைகளில்‌ 
புஸ்தகம்‌, கிண்டி, கபாலம்‌, அபயம்‌ இவைகளையும்‌ தரிப்பவளாவாள்‌. (புகை நிறம்‌) 


349 


277, “க கார கேவி 


க்ருஷ்ணவர்ணா “55 ரூபா ௪ ஸகராஸ்யா க்ருசோதரீ! 
ஒட்புஜா சூல கட்வாங்க வராந்‌ தட்ச புஜை: க்ரமாத்‌! 
வாமே கட்கம்‌ ததா கேடம்‌ அபயம்‌ சத்ரு பஞ்ஜிநீ! 


இ 


3% I 
வ = (துர 


க*காரதேவதையானவள்‌, கருப்பு நிறமும்‌, பன்றி முகமும்‌, ஒட்டிய வயிறும்‌, 6 கைகளும்‌ உடையவளாவாள்‌. வலது 
கைகளில்‌ முறையே சூலம்‌, கட்வாங்கம்‌, வரதங்களையும்‌, இடது கைகளில்‌ கத்தி, கேடயம்‌, அபயங்களையு 
முடையவளாவாள்‌. சத்துருக்களை அழிப்பவளாவாள்‌. (கருப்பு நிறம்‌) 


350 


278, எவ? கார தேவி (அநந்த சக்கி.) 


அநநத சக்திர்‌ தேவேஸீ ரக்தா பர்ஹிண TED 
ஜட்பரஹாஹு சாபா அஸிகேட தாத அபயவராங்விதா!! 


न > 


ங காரத்திற்கு அதிதேவதையான அநந்த சக்தி என்ற தேவேசியானவள்‌, சிவப்பு நிறமும்‌, மயில்வாஹநமும்‌, 
6 முகங்களுமுடையவளாவாள்‌. அம்பு, வில்‌, கத்தி, கேடயம்‌, வரதம்‌, அபயம்‌ இவைகளை தரிப்பவளாவாள்‌. 


(பப்பு 
நிறம்‌) 


351 


279. "tw! கார தேனீ (ஸஷுமை ) 


TROT ச ஏகவக்த்ரா ஏலா ஹயாரூடா சதுர்ப்புஜா! 
கட்க கேடதரா க்யா ௪ வராபய கராந்விதம்‌ சுபா! 


௪ காரத்தின்‌ அதிதேவதையான ஸுஷுமையானவள்‌, ஒருமுகமும்‌, குதிரை வாஹநமும்‌, 4 கைகளம்‌, 
உடையவளாவாள்‌. கைகளில்‌ கத்தி, கேடயம்‌, வரதம்‌ அபயங்களை தரிப்பவளாவாள்‌. (தங்க நிறம்‌) 


352 


280. “௪? (ச்சோ) கார தேனீ (.. நிர்ஜராருந்தகி].) 


ச்சே தி நிர்ஜ்ஜரா அருந்ததி இயம்‌ HST மரக்கட வாஹநா! 
த்ரிசூலம்‌ க்ஷுரிகாம்‌ பாசம்‌ கேடம்‌ ௪ தததீ சுபா 


4 = 


ர்‌ 
ve ence 


= 


if 


ச்‌ காரத்திற்கு தேவதை, நிர்ஜராருந்ததி என்பவளாவாள்‌. இவள்‌ மஞ்சள்‌ நிறமும்‌, குரங்கு வாஹநமு 
முடையவளாவாள்‌. கைகளில்‌ முச்சூலம்‌, சிறிய கத்தி, பாசம்‌, கேடயம்‌, இவைகளை தரிப்பவளாவாள்‌. மங்கள 
குணமுடையவளாவாள்‌. (மஞ்சள்‌ நிறம்‌) 


353 


281. “ஜூ கார தேவீ ('போகதா ) 


ஜோ போகதா ஹி ரக்தா ஸ்யாத்‌ த்ரிநெத்ரா ஸிம்றஹவாஹநா! 
சதுர்ப்புஜா கட்க கேட வராபய கராந்விதா!! 


& EI, 0 
SS Oe டே <= 


Le > 4 < 
eo யாவ வகைய வனவள கால்‌ ௮. 


பி ஆ. இ 
ஆ a 


ல்‌ ட 


Y 


> 


ஜகார தேவதையான போகதா என்பவள்‌, சிவப்பு நிறமும்‌, 3 கண்களும்‌, ஸிம்ஹ வாஹநமுமுடையவளாவாள்‌. 
4 கைகளுடையவளாவாள்‌. கைகளில்‌ கத்தி, கேடயம்‌, வரதம்‌ அபயங்களையுடையவளாவாள்‌. (சிவப்பு நிறம்‌) 


354 


282. “ச? கார தேனி (,, நிர்ஜரந்தி தேனீ ) 


“CT? நிர்ஜ்‌ஃஜா BS தேவி ஸரத்‌ மேகநிபா அம்புஜா! 
பாசம்‌ வராபயெள தத்தே நக்ரஸ்தா சுபதா ந்ருணாம்‌।! 


जा 


fl ! 
SS 


RIN RANA PATUY eo ~ 


ச" காரத்தின்‌ அதிதேவதை நிர்‌ஐரநதீ தேவியாவாள்‌. சரத்கால மேகத்தைப்‌ போன்ற நிறமுடையவளாவாள்‌. முதலை 
வாஹநத்திலிருப்பவளாவாள்‌. தாமரை மலர்‌, பாசம்‌, வரதம்‌, அபயம்‌ இவைகளை தரிப்பவளாவாள்‌. மனிதர்களுக்கு 
நன்மைகளைச்‌ செய்பவளாவாள்‌. (வெளுப்பு நிறம்‌) | 


355 


283. “ஞூ” கார கேலி ( பிரயோகதிநி தேனீ) 


“ஞா£க்யா ப்ரபோதிநீ சுப்ரா ஸிம்ஹஸ்தா சித்ஸ்வரூபிணீ! 
த்ரிசூலாம்‌ புஜசிந்முத்ரா அபயாந்வித கரா சுபா! 


ஞ காரத்தின்‌ தேவதை பிரபோதிநீ என்பவளாவாள்‌. வெளுப்பு நிறமும்‌, சிம்ம வாஹநமுமுடையவளாவாள்‌. 
ஞாநஸ்வரூபிணியாவாள்‌. சுபகரையாவாள்‌. முச்சூலம்‌, பத்மம்‌, சிந்முத்திரை அபயங்களை கைகளில்‌ தரிப்பவளாவாள்‌. 
(வெளுப்பு நிறம்‌) 


356 


284, “ட.” கார தேவி (தாரிணி) 


‘aur தாரிணீ தேவீ சூல டங்க வராபயாநங்‌ 
தத்தே மத்த மதங்கஸ்தா பாடலாபா ஸிதாம்‌ சுகா! 


BI 


( 


க 


< 
AS <] 
NS 


i) 


4 


Li 


ட காரத்தின்‌ அதிதேவதை தாரிணீஎன்பவளாவாள்‌. 
மதங்கொண்ட யானை வாஹநமும்‌, பாடல (வெண்‌ சிகப்‌ 
(பாடல வர்ணம்‌) 


சூலம்‌, டங்கம்‌, (மழு) வரம்‌, அபயங்களைத்‌ தரிப்பவளாவாள்‌. 
பு) வர்ணமான மேனியும்‌, வெளுப்பு ஆடையுமுடையவளாவாள்‌. 


357 


285, “ட (ட்ட) கார தேவீ (கிரியா சரஸ்வதி] ) 


க்ரியா ஸரஸ்வதீ “ட்டா” க்யா டங்காங்குச வராபயார்‌! 
தத்தே ஸிம்ஹவராரூடா ச ஏகவக்த்ரா அருணா மதா 


ட? காரத்தின்‌ தேவதை கிரியா ஸரஸ்வதீ என்பவளாவாள்‌. மழு, அங்குசம்‌, வரம்‌, அபயங்களை கொணடவள்‌. 
சிம்ஹ வாகனமும்‌, ஒரு முகமும்‌, சிவப்பு நிறத்தையும்‌ கொண்டவள்‌. (சிவப்பு நிறம்‌) 


358 


286. 2.33 கார கேவி ( ட்காரிணீ தேவீ ) 


24 377 கரரிணி பஞ்ச வக்த்ரா MST டங்க கதா தரா! 
சதுர்ப்பாஹு: குக்குடஸ்தா வராபய கராச ஸு 


ட” காரத்தின்‌ தேவதை டகாரிணீ எனப்படுவாள்‌. இவள்‌ 5 முகமும்‌ வெளுப்பு நிற 


்‌ ன்‌ =) ம்‌, ர ப ர்‌ i 
அபயங்களை தரித்த 4 கைகளும்‌, கோழிவாஹநமுமுடையவளாவாள்‌. (வெளுப்பு நிறம்‌) ney க்‌ ண்‌ 


359 


287. “ட கார தேவீ ( பநீகநா தேனீ ) 


ட ரூபிணி ஸ்ரீகநாக்யா பஞ்சவக்த்ரா WL TSIM 
குடித்‌ கெளரீ கரைர்‌ தத்தே சூல டங்கவராபயான்‌!! 


ட“ கார ரூபிணியானவள்‌ ஸ்ரீகநா என்பவளாவாள்‌. இவள்‌ 5 முகங்களும்‌, மயில்‌ வாஹநமும்‌, மின்னல்‌ போன்ற 
மஞ்சள்‌ நிறமும்‌, சூலம்‌, மழு, வரம்‌, அபயங்களை தரித்த கைகளையுமுடையவளாவாள்‌. (ஸுவர்ண வாணம்‌) 4 


360 


288, “ணா?” கார தேனி (அநந்த சக்தி) 


ணா அநந்த ஸக்தி: தேவேஸீ ரக்தா பர்ஹிண வாஹநா! 
ஏகவக்த்ரா சூல சக்தி வராபய கராந்விதர!! 


ணகாரத்தின்‌ அதிதேவதை அநந்த சக்தி என்பவளாவாள்‌. சிவப்‌ Doe : 
தி வ்‌ ; : न - பு நிறமும்‌, மயில்‌ வாஹநமும்‌, eat 
சக்தி, வரம்‌, அபயங்களை தரித்த கைகளுமுடையவளாவாள்‌. ர ட்ட ன மால்‌ cae சூலம்‌, 


361 


289, “த? கார தேவீ (சரஸ்வதி ) 


த” ஆக்யா ஸரஸ்வதீ சுப்ரா ஸிதபக்மாஸநரம்‌ சுகா! 
ஏகவக்த்ரா கரைர்‌ தத்தே வீணா தந்த்ரீ வராபயான்‌!! 


5 கார தேவதை ஸரஸ்வதியாவாள்‌. இவள்‌, வெண்தாமரை ஆஸநமும்‌, வெண்மையான ஆடையும்‌, ஒரு முகமும்‌ 
வீணை, பாசம்‌, வரம்‌, அபயம்‌ இவைகளைத்‌ தரித்த கைகளுமுடையவளாவாள்‌. (வெளுப்பு நிறம்‌) 


362 


290, “233 (த்த 7 கார தேவீ (நீகைண்‌ட்‌. சரஸ்வதி] ) 


பஞ்சவக்த்ரா MST “த்த*ரக்யா நீலகண்டா சரஸ்வதீ/ 
ஸாரிகாம்‌ டமரும்‌ தத்தே வ்ருஜாரூடா வராபயெளா!! 


த்‌ காரத்தின்‌ அதிதேவதை நீலகண்ட ஸரஸ்வ 


; தியாவாள்‌. 5 ந்‌ b, 9 ப்‌ i 
வாஹநமும்‌, நாநத்தாம்புள்‌, உடுக்கை, வரம்‌, அபயங்களை a Cet ர க கணப்பு Seago 


or உடையவளுமாவாள்‌. (வெளுப்பு நிறம்‌) 


363 


291. “தூ கார தேனீ ( யோகதாம்‌ிநீ ) 


ஏகவக்த்ரா அருணா த£ரக்யா அஷ்ட yor போகதாயிநீ! 
தத்தே அப்ஜம்‌ ஸாரிகாம்‌ வீணாம்‌ டமரு அர்ண வரா பயான்‌! 


ட 4, 
SA ed 
ணர்‌ எக்க a AN A OAT AP: 
Srna அர உற. 
ர 


5? கார தேவதை போகதாயிநீ என்று பெயருடையவளாவாள்‌. ஒரு முகமும்‌ சிவப்பு நிறமும்‌ 8 கைகளுமுடையவ 
ளாவாள்‌. (இரண்டு) தாமரை மலர்கள்‌, சாரிகை (நாநத்தாம்புள்‌) வீணை, உடுக்கை, மான்‌, வரம்‌, அபயம்‌ இவைகளை 
தரிப்பவளாவாள்‌. (சிவப்பு நிறம்‌) » 


364 


292, “த (han) கார தேனீ (அமலா தேனி ) 


ஸ்யாமலா ச அமலா “Fon? ஆக்யா ஹி ஏகவக்த்ரா சதுர்ப்புஜா! 
வ்ருஷஸ்தா சாரிகாம்‌ அப்ஜம்‌ கரைர்‌ தத்தே வரபயெளா!! 


த்‌ காரத்திற்கு தேவதை அமலா என்பவளாவாள்‌. இவள்‌ பச்சை 
வாஹநமும்‌, சாரிகை, (நாநத்தாம்புள்‌) தாமரை மலர்‌, வாகம்‌, அபயங்களை, 


நிற 


நிறமும்‌, ஒரு முகமும்‌, 4 கைகளும்‌, விருஷப 
5 தரித்த கைகளுமுடையவளாவாள்‌. (பச்சை 


~ 


365 


293, “ந” கார கேவி (அருந்த சக்கி) 


“ந அநந்த சக்தி: தேவேஸீ மத்த மாதங்க ஸம்ஸ்திதா! 
ஏகவக்த்ரா தடித்‌ கெளரீ தத்தே பத்மவரா பயாங்! | 


ந காரத்திற்கு தேவதை அநந்த சக்தியாவாள்‌. இவள்‌ மதம்‌ பிடித்த யானையின்‌ மீது வீற்றிருப்பவளாவாள்‌. ஒரு 
முகமும்‌, மின்னலைப்‌ போன்ற மஞ்சள்‌ நிறமுமுடையவளாவாள்‌. பத்மங்கள்‌, வரம்‌, அபயங்களைத்‌ தரிப்பவளாவாள்‌ 


(துங்க நிறம்‌) 


366 


294, ४47२२ கார தேவீ (இச்சாசக்தி ரூபிணி) 


பா க்யா இச்சா சக்திந்ரூபா இயம்‌ சூலசக்தி வராபயான்‌! 
குத்தே கரை: பஞ்சவக்தரா புல்ல பத்மாஸநா அருணா 


ப கார தேவதையானவள்‌ இச்சாசக்‌ 


தி ரூபிணியாவாள்‌. இவள்‌ கைகளில்‌ சூலம்‌, சக்தி, வரதம்‌, அபயங்களை 
வஹிப்பவளாவாள்‌. 5 முகங்களையுடையவ 


ளாவாள்‌. மலர்ந்த தாமரை மலரில்‌ வீற்றிருப்பவளாவாள்‌. (சிவப்பு நிறம்‌) 


367 


295. “13? (ம்ம) கார கேவி (அகம்‌ கோம்லை ) 


பஞ்சவக்த்ரா உக்ரஸிம்ஹஸ்தா பாடலாதப கோமலா! 
“ப்ப” ஆக்யா HES Tor அஸிகேட வராபய தராசரான்‌! 
பாசம்‌ ௪ டமருகம்‌ SHES த்ரமேண தசபி: கரை: 


ப? காரத்தின்‌ அதிதேவதை ஆதபகோமலை என்பவளாவாள்‌. இவள்‌ 5 முகங்களுடையவளாவாள்‌. உக்கிரமான 
சிம்ஹத்தின்‌ மீது வீற்றிருப்பவளாவாள்‌. 10 கைகளிலும்‌ முறையே கிளி 1, மான்‌ 2, கத்தி 3, கேடயம்‌ 4, வரதம்‌ 5, அபயம்‌ 6, 
அம்புகள்‌ 7. பாசம்‌ 8, சடமிருகம்‌ உடுக்கை 9, சூலம்‌ 10 இவைகளை தரிப்பவளாவாள்‌. (பாடல வர்ணம்‌) 


368 


296. “3? கார தேவி ( சித்சியாமளை ) 


சித்ஸ்யாமலா பப்ருவர்ணா ஸிம்ஹாரூடரஈ ப” ரூபிணி! 
தத்தே க்ரமேண தசபிர்கரை: பூர்வவத்‌ ஆயுதான்‌! 


SS 
> ம்‌ = p 5 
ம === = 2 


ப” கார ரூபிணியானவள்‌ சித்சியாமளை என்பவளாவாள்‌. இவள்‌, பட்‌ i 
ளாவாள்‌. இவள்‌, பப்ரூ (சிவப்பு கலர்‌ சன்‌ நிறம்‌ ர்‌ i 
ஸிம்ஹ வாஹநமுமுடையவளாவாள்‌. முன்பு கூறியது போலவே 10 கைகளிலும்‌ io. ஆ ட கனம்‌ வாவ்‌ 
(பப்ரு வர்ணம்‌, சிவப்புக்‌ கலந்த மஞ்சள்‌ நிறம்‌) ran உத வரா தத] 


369 


297. “ப்‌” Cheam’) கார கேலி ( சியாமை ) 


‘Hop’ ஆக்யாத ஸ்யாமலா ௪ ஏகவக்தீரா பத்ராஸநே ஸ்திதா! 
உத்யத்‌ ரவி BUT தத்தே சரசாப வராபயான்‌ 


US காரத்திற்கு தேவதை சியாமளையாவாள்‌. இவள்‌ ஒரு முகமும்‌, உதிக்கும்சூரியனைப்‌ போன்ற காந்தியுமுடைய 
வளாவாள்‌. பத்திராஸநத்தில்‌ வீற்றிருப்பவளாவாள்‌. அம்பு, வில்‌, வரதம்‌, அபயம்‌ இவைகளை தரிப்பவளாவாள்‌. (ஸிந்தூர 


நிறம்‌) 


370 


298. “ம” any தேனீ ( வித்தியா சியாமனை ) 


467 ஓ வித்யா ச்யாமலா தேவீ ஹயாஸ்யா ஸ்படிக ப்ரபா! 
வீணா வாத ந தத்வக்‌ ஞா வராபயகரா சுபா 


த்‌ 
५ Wii 
a 
ee 


RE ES A, 


மகாரத்திற்கு தேவதை வித்யா சியாமளையாவாள்‌. குதிரை முகமும்‌ ஸ்படிக 
வீணை வாசிப்பதில்‌ தத்வமறிந்தவளாவாள்‌. வரத, 
(வெளுப்பு நிறம்‌) 


நிறமுமுடையவளாவாள்‌. 
அபய ஹஸ்தமும்‌, மங்களகர குணங்களுமுடையவளாவாள்‌. 


371 


299. “யா?” கார தேவீ (தீபிநீ) 


யாக்யா இயம்‌ தீபிநீ தேவீ ஸிம்ஹஸ்தா அஷ்ட புஜாஸிதா! 
சூல சாப இஷு பாஸாஸி கேடதாநா பயார்விதா!! 


யகாரத்தின்‌ அதிதேவதை தீபிநீ என்பவளாவாள்‌. இவள்‌ ஸிம்ஹவாஹநமும்‌, 8 கைகளும்‌, வெளுப்பு நிறமுமுடை 
யவளாவாள்‌. கைகளில்‌ சூலம்‌, வில்‌, அம்பு, பாசம்‌, கத்தி, கேடயம்‌, வரதம்‌, அபயம்‌ இவைகளை தரிப்பவளாவாள்‌. 
(வெளுப்பு நிறம்‌) 


372 


300, “ர கார தேவீ ( ரேசிகா ) 


ரேபாக்யா ரேசிகா ச்யாமா ஸிம்ஹஸ்தா லோஹிதாம்‌ சுகா! 
பஞ்சாஸ்யா அஷ்டகரை: தத்தே தக்ஷவாமக்ரமேணஸார!! 
கட்க CFLS அங்குச கதா பாச சூலவரா பயான்‌! 


bs NS 
A £ 


ர காரத்திற்கு தேவதையான ரேசிகா என்பவள்‌ பச்சை நி i पर : हि 
வண்ட : : றமும்‌, ஸிம்ஹ வாஹநமும்‌, சிவப்‌ > 
னல்‌ 8 கைகளுழுடையவளாவாள்‌. அவள்‌ வலது இடது கைகளில்‌ முறையே கத்தி, ளா ட os 2 
பாசம்‌, சூலம்‌, வரதம்‌, அபயம்‌ இவைகளை தரிப்பவளாவாள்‌. (பச்சை நிறம்‌) ்‌ ssa OTB: 


373 


301. “ல?” கார தேலீ ( மோஹிணீ) 


லாத்மிகா மோஹிநீ தேவீ ஸ்வர்ணா பா கஜஸம்ஸ்திதா! 
ஒட்புஜாங்குச சூலாஸி கேடதாநா பயாந்விதா!! 


ல காரத்திற்கு தேவதை மோஹிநியாவாள்‌. இவள்‌ ஸுவர்ணம்‌ போன்ற சரீர காந்தியும்‌, கஜவாஹநமும்‌, 6 
கைகளுமுடையவளாவாள்‌. கைகளில்‌ அங்குசம்‌, சூலம்‌, கத்தி, கேடயம்‌, வரதம்‌, அபயம்‌ இவைகளை தரிப்பவளாவாள்‌. 
(ஸுவர்ண வர்ணம்‌) 


3/4 


302, “னா” கார தேனீ (. பா( நா )ராயணி) 2 ) 


வாக்யா பாராயணி தேவீ ஸ்படிகாபா அருணாம்‌ சுகா! 
MYL பத்மாஸநர தத்தே பத்ம தீவய வராபயான்‌!! 


வகாரத்திற்கு தேவதை பா(நா)ராயணீ என்பவளாவாள்‌. ஸ்ப 


4 . 4 . ந லம்‌ ட்‌ y 2 D - ர்‌ 
பதமாஸநமும்‌, 2 கமலங்கள்‌, வரதம்‌ அபயங்களை தரித்த கைகளு Se ட என்பா Fr i 


முடையவளாவாள்‌. (வெளுப்பு நிறம்‌) 


375 


303. “மம?” கார தேவீ (மங்களகெளரி) 


க்யா மங்கள கெளரீது தப்தஜாம்‌ பூ நதப்ரபா! 
ஸஹஸ்ர பத்ம பீடஸ்தா திவ்யாபரண பூவிதா! 
சதுர்ப்புஜா கரைத்‌ தத்தே பத்மத்வாய வராபயான்‌!! 


Fl 7.१३.३१ 278 V APATHY र 


(००) காரத்திற்கு அதிதேவதையான மங்களகெளரியானவள்‌ குகையிலிட்ட தங்கத்தைப்‌ போன்ற நிறமுடையவ 
ளாவாள்‌. ஆயிரம்‌ (இதழ்களுடன்‌ கூடிய) பத்ம பீடத்திலிருப்பவளாவாள்‌. திவ்வியமான ஆபரணங்களை அணிந்திருப்ப 
வளாவாள்‌. 4 கைகளுடையவளாவாள்‌. கைகளில்‌ 2 பத்மங்களையும்‌, வரதம்‌, அபயங்களையும்‌ தரிப்பவளாவாள்‌. (கநக 
வர்ணம்‌) 


376 


304. “ட? கார தேனீ ( அநுக்ரியா ) 


ரக்தா ०४7 அநுக்றியா தேவீ ராஜஹம்ஸ வரஸ்திதா! 
பீதாம்பரா கரைர்‌ தத்தே பத்மத்வய வராபயான்‌! 


ஷ காரத்திற்கு தேவதை அநுக்ரியா தேவியாவாள்‌. 
பீதாம்பர ஆடையுமுடையவளாவாள்‌. கைகளில்‌ 2 தாமரை மலர்‌, 
(சிவப்பு நிறம்‌) 


இவள்‌ சிவப்பு நிறமும்‌ ராஜஹம்ஸவாஹநமும்‌ 
களும்‌, வரம்‌, அபயங்களையும்‌ தரிப்பவளாவாள்‌. 


377 


305. “ம?” கார தேவீ ( ஸித்தக்கிரியை ') 


ஸித்த கரியா ஸகாராக்யா ஸிதாப்ஜ நிவாஸிநீ! 
பாடலாபா கரைர்‌ தத்தே சிதம்புஜ வராபயாந்‌!! 


FY 


Sa IGAMAPATNY «7०4०००७/_ 


ஸ காரத்திற்கு தேவதை ஸித்தக்கிரியை என்பவளாவாள்‌. இவள்‌ வெண்தாமரை மலரில்‌ வீற்றிருப்பவளாவாள்‌. 
பாடல (வெண்‌ சிவப்பு) நிறமுடையவளாவாள்‌. கைகளில்‌ சிந்முத்திரை, தாமரை மலர்‌, வரம்‌, அபயம்‌இவைகளை 
தரிப்பவளாவாள்‌. (பாடல வர்ணம்‌), 


378 


306. ‘eam’? கார தேவீ (HSIANG ) 


ஆத்யாயிநீ ‘aM’ காராக்யா மத்த மாதங்க வாஹநா! 
பாடலாபா கரைர்‌ தத்தே சிதம்‌ புஜவரா பயான்‌! 


ஹ காரத்திற்கு அதிதேவதை ஆத்தியாயி 
சிவப்பு நிறமுமுடையவளாவாள்‌. கைகளில்‌ சின்‌ 
(பாடல வெண்சிவப்பு நிறம்‌) 


நீ என்பவளாவாள்‌. இவள்‌ மதம்‌ பிடித்த யானை வாஹநமும்‌ வெண்‌ 
முத்து, தாமரை மலர்‌, வரதம்‌, அபயம்‌, இவைகளை தரிப்பவளாவாள்‌. 


379 


307. *‘enr?? கார தேனி (பந்த மோசி) 


ளோ பந்தமோசிநீ தேவீஸ்வர்ண வர்ணா கஜஸம்ஸ்திதா! 
வட்புஜாங்குச சூலரஸி கேட தாந அபயார்‌ விதா 


ள காரத்தின்‌ அதிதேவதையான பந்தமோசிநீ என்பவள்‌, ஸுவர்ணம்‌ போன்ற சரீர காந்தியும்‌, 6 கைகளுமுடையவ 
ளாவாள்‌. யானையின்‌ மீது வீற்றிருப்பவளாவாள்‌. கைகளில்‌ அங்குசம்‌, சூலம்‌, கத்தி, கேடயம்‌, வரதம்‌, அபயம்‌ இவைகளை 
வஹிப்பவளாவாள்‌. (ஸுவாண நிறம்‌) - 


380 


308. “௯4? கார தேவி ( மாயாமாலிநீ ) 


Cour மாயா மாலிநீ தேவீ பஞ்சா நநவரா ஸ்திதா! 
பஞ்சாஸ்யா பாடலா தத்தே கட்க சூலவரராபயான்‌!! 


இ 3 52 எதுக்காக 
TIS 


பக்ஷ காரத்திற்கு. அதிதேவதை மாயாமாலிநீ தேவியாவாள்‌. இவள்‌ ஸிம்ஹ வாஹநநத்தில்‌ வீற்றிருப்பவளாவாள்‌. 5 
முகங்களும்‌, பாடல வர்ண (வெண்‌ சிவப்பு நிற) முழுடையவளாவாள்‌. கத்தி, சூலம்‌, வரதம்‌, அபயங்‌ 5 தரிட்‌ : 
ளாவாள்‌. (பாடல வர்ணம்‌) அ ககக க்‌ 


381 


309. ஜமா (Cr Br துவாரசக்தி ) 


ரக்தவர்ணாம்‌ த்விநயநரம்‌ ஸ பத்மாம்‌ பீமவிக்ரஹாம்‌/ 
கிஞ்சித்ருஞ்சிதவா மரங்க்ரீம்‌ ௬ுஜுஸ்த்தக்ஷிணாங்க்ரிகாம்‌ ப 
MUL ஹஸ்தத்ருதாஸிம்தாம்‌ தக்ஷஹஸ்தாத்த கேடகரம்‌! 
ஸர்வாபரண ஸம்யுக்தாம்‌ ஐயாம்‌ ஸவ்யேஸ்திதாம்‌ பஜோ! 


சிவந்த மேனியையுடையவளும்‌, இரண்டு கண்களையுடையவளும்‌, தாமரை மலரையுடையவளும்‌, பயங்கர 
மான சரீரத்தையுடையவளும்‌, கொஞ்சம்‌ வளைந்திருக்கிற இடது முழங்காலையுடையவளாகவும்‌, நேராக இருக்கிற வலது 
காலையுடையவளாகவும்‌ நின்று கொண்டிருக்கிறவளும்‌, இடது கையில்‌ கத்தியையும்‌, வலது கையில்‌ கேடயத்தையும்‌ 
வைத்திருப்பவளும்‌, நிறைய ஆபரணங்களால்‌ அலங்கரிக்கப்பட்டவளும்‌, அம்பிகையின்‌ இடது பக்கத்திலிருக்கிற 
ஜயாவினை வணங்குகின்றேன்‌ 


310, விஜயா (வதை தூவாரசக்தி ) 


ச்யாமாங்காம்‌ உக்ர தம்ஷ்ட்ராம்ச கிரீட மகுடரந்விதாம்‌! 
கட்க கேடக ஹஸ்தாம்‌ தாம்‌ ஸர்வாபரண பூஷிதாம்‌!! 

தர குஞ்சித தக்ஷரங்க்ரீம்‌ பூஸ்த்தவா மாங்க்ரிகாம்‌ சுபாம்‌! 
தக்ஷத்வார ஸ்த்திதாம்‌ தேவ்யா: மந்திரே விஜயாம்‌ பஜே! 


கருமை நிறங்கொண்டவளும்‌, கோரைப்‌ பற்களையுடையவளும்‌, கிரீட மகுடத்தைத்‌ தரித்திருப்பவளும்‌, கட்கம்‌, 
கேடயம்‌, கரங்களில்‌ கொண்டவளும்‌, ஆபரணங்களை அணிந்தவளும்‌, வளைந்திருக்கின்ற வலது காலையும்‌ நேராக 
பூமியில்‌ பதிந்திருக்குமாறு உள்ள இடது காலையும்‌ கொண்டவளும்‌, நன்மையைச்‌ செய்பவளும்‌, அம்பிகையினது 
திருக்கோயிலின்‌ வலதுபுறத்தில்‌ இருக்கும்‌ விஜயை வணங்குகின்றேன்‌. 


311. தூவாரசக்தி ( வலதுபுறம்‌ ) 


கனகரசித சோபி கேட தண்டெள F தக்ஷ 
ததிதரகர யோர்‌ தீக்ஷண கட்க: கதா का 

SOS சுபகடிஸுத்ரா தக்ஷ பாதஸ்திதா ௪ 

கனக மணி NLT குஞ்சிதோ வாம பாகாங்க்ரி! 


சுவர்ணத்தினால்‌ செய்யப்பட்டதும்‌, பிரகாசிக்கின்றதுமான கத்தி, தண்டம்‌ இவைகளை வலது கரங்களிலும்‌, 
கட்கம்‌, கதை (இங்கு சிறிய கத்தி அல்லது பெரிய (நீண்ட கத்தி) வாள்‌) இவைகளை இடது கரங்களிலும்‌ உடையவள்‌. 
இடுப்பில்‌ ஒட்டியாணம்‌ அணிந்து இடது காலை சிறிது மடக்கியும்‌, வலது காலை ஊன்றிக்‌ கொண்டும்‌ நிற்பவளும்‌, சுவர்ண 
மாலையை அணிந்தவளும்‌, வலது புறம்‌ உள்ள த்வார சக்தியை வணங்குகின்றேன்‌. 


382 


312. தூவாரசக்தி (இடதுபுறம்‌) 


கனகரசித சோபி கேட தண்டெள சணமே 
ததி தரகரயோ: தீக்ஷணகட்க: கதா சா! 
த்ருதசுபகடி ஸறத்ரா வாமபாதஸ்திதா ௪ 
கனகமணி விபூஷா குஞ்சிதோ தக்ஷிணங்க்ரி:!! 


சுவர்ணத்தினால்‌ செய்யப்பட்டதும்‌, ப்ரகாசிக்கின்‌ 5S), தண்டம்‌ இ 
்‌ : றதுமான கத்தி, தண்டம்‌ இவைகளை இ 0 0, கட்கம்‌ 
அன்த அப : ड PDE i டது கைகளிலும்‌, கட்கம்‌, 
ane ee ae ட்‌ கைகளிலும்‌, இடுப்பில்‌ அழகான கடிசூதரத்தை (ஒட்டியானம்‌) யுடையவளும்‌ Ans காலை 
AL, 5) வலதுகாலை ஊன்றிக்கொண்டும்‌ நிற்பவளும்‌, சுவர்ண மணிகளாலான மாலையை i 
(இடது புறம்‌ உள்ள) த்வார சக்தியை வணங்குகின்றேன்‌. னை 


383 


313, போக சக்தி 


தீவிநேத்ராம்‌ த்விபுஜாம்‌ ச்யாமாம்‌ கரண்ட மகுடான்‌ விதாம்‌! 
உத்பலம்‌ வாமஹஸ்தேன பிப்ரதீம்‌ ஸமனோஹராம்‌// 
ப்ரலம்பதக்ஷ ஹஸ்தேந சோபமானாம்‌ த்ரிபங்கிகாம்‌! 
ஸர்வாபரண ஸம்யுக்தாம்‌ போகசக்திமஹம்‌ பஜே. 


இரண்டு கண்களையும்‌ இரண்டு கைகளையுமுடையவளும்‌, கரண்ட மகுடத்தை தரித்திருப்பவளும்‌, இடது 
கையில்‌ நீலோத்பல மலரை (கருநெய்தல்‌ மலர்‌ அல்லது அல்லி மலர்‌) வைத்திருப்பவளும்‌, மிக அழகாக விளங்குபவளும்‌, 
தொங்கவிடப்பட்ட வலது கரத்தை உடையவளும்‌ (பெரும்பாலான திருமேனியில்‌ இடது கரம்‌ தொங்கும்‌) த்ரிபங்கத்‌ 
தினால்‌ அழகாக இருப்பவளும்‌, நிறைய ஆபரணங்களையுடையவளுமான போகசக்தியை வணங்குகின்றேன்‌. 


384 


314. யோக சக்த! 


த்விபுஜாம்‌ பத்மஹஸ்தாம்‌ தாம்‌ ஸஃலம்பித வாம ஹஸ்தம்‌! 
கனஸ்தநதடீம்‌ ச்யாமாம்‌ த்யாயேத்‌ தேவீம்‌ மனோன்மணம்‌!! 


இரண்டு கண்களையுடையவளும்‌, வலது கையில்‌ தாமரை மலரை வைத்துக்‌ கொண்டும்‌, இடது கையை தொங்க 


விட்டுக்‌ கொண்டும்‌ இருப்பவளும்‌, பெரிய ஸ்தனபாரங்களையுடையவளும்‌, கருமை நிறம்‌ கொண்ட மேனியையுடைய 
வளுமான யோகசக்தி என்னும்‌ மனோன்மணி தேவியை வணங்கவேண்டும்‌. 


315. மூலஸைதான அம்பிகா 


சதுர்புஜாம்‌ சந்த்ர நிபாம்‌ த்ரிணேத்ராம்‌ சந்த்ராவதம்ஸாம்‌ சசிதுவ்ய வக்த்ராம்‌! 
குடாரராஜீவ வராபயோ ஜ்வலாம்‌ மூலப்ரதேச ஸ்திதமா தரம்‌ பஜோ! 


i மூன்று கண்களையும்‌, நான்கு கைகளையும்‌ உடையவளும்‌, சந்திரனைப்‌ போன்று வெண்மையா bes 
கொண்டவளும்‌, சந்திரனைப்‌ போன்ற மனதைக்‌ கவரும்‌ அழகான ae Neer: SEITEN நிறம்‌ 
ஒன முகததையுடையவளும்‌, சந்திர கலையினை சிரசில்‌ 


கொண்டவளும்‌, கோடரி (மழு), நீலோத்‌ i i கொள்‌ र 
> , 'தபலம்‌, வரதம்‌, அபயம்‌ கொண்‌ : த்தி - 
(அம்பிகையை) வணங்குகின்றேன்‌. i ப 2 மூலததானத்திலிருப்பவளுமான தாயை 


385 


316. சிவசக்தி 


ச்யாமவர்ணாம்‌ த்ரிணேத்ராம்ச கரண்டமகுடோ ஜ்வலாம்‌/ 
அபயம்‌ சாக்ஷமாலாம ௪ பிப்ரதீம்‌ வாமஹ்ஸ்தகோ! 
தக வராப்ஜஹஸ்தாம்‌ தாம்‌ ஸர்வாபரண பூஹிதாம்‌/ 
ஸ்ரீகாமகோடி நிலையாம்‌ சிவசக்தி மஹம்‌ பஜோ! 
மூன்று கண்களையுடையவளும்‌, கருமை நிறம்‌ கொண்டவளும்‌, கரண்ட மகுடத்தை உடையவளும்‌, இடது 


கைகளில்‌ அபயம்‌ முத்திரையும்‌ ருத்ராக்ஷத்தாலான ஜபமாலையும்‌, வலது கைகளில்‌ வரத முத்திரையும்‌ தாமரை மலரையும்‌ 
பெற்றிருப்பவளும்‌, காமகோடி பீடத்திலமர்ந்திருப்பவளுமான சிவசக்தியை வணங்குகின்றேன்‌. 


317. சண்டேச (சண்டி.கேஸ்வர ) 


ஏகவக்த்ராம்‌ த்விநேத்ராம்‌ ச கரண்டமகுடான்‌ விதாம்‌! 
துகூலவஸனாம்‌ ச்யாமாம்‌ வாமஹஸ்தத்ரு தோத்‌ பலாம்‌!! 
ஸுகாஸிநாம்‌ ஸஃருபாம்ச ஸர்வாபரண பூவிதாம்‌! 
சண்டேசீம்‌ ஸததம்‌ நெளமி கெளரீ வர பலப்ரதாம்‌1! 


ஒரு முகம்‌ இரண்டு கண்கள்‌ இவைகளையுடையவளும்‌, கரண்ட மகுடத்தைத்‌ தரித்திருப்பவளும்‌, பட்டாடையை 
உடுத்தியிருப்பவளும்‌, கருமை நிறம்‌ கொண்ட மேனியையுடையவளும்‌, இடது கையில்‌ நீலோத்பல மலரை வைத்திருப்‌ 
பவளும்‌, ஆசனத்தில்‌ சுகமாக உட்கார்ந்திருப்பவளும்‌, அழகு பொருந்தியவளும்‌, பரமேஸ்வரியால்‌ அளிக்கப்படும்‌ 
வரத்தின்‌ பலனைக்‌ கொடுப்பவளுமான சண்டேசியை (சண்டிகேஸ்வரி) எப்பொழுதும்‌ வணங்குகின்றேன்‌. 


386 


318. aor Font 


ஏகவக்த்ராம்‌ த்விநேத்ராம்‌ ச கரண்ட மகுடான்‌ விதாம்‌! 
தாடங்க கர்ணயுகளாம்‌ ஸர்வாபரண பூஷிதரம்‌!! 
உத்பலம்‌ ஸவ்யஹஸ்தே F வரதம்‌ தக்ஷஹஸ்தகே! 
ஸுரஸ்ததிம்‌ தக்ஷபாதம்‌ து குஞ்சிதம்‌ வாம பாதகம்‌ 
ஸர்வலக்ஷண ஸம்பந்நாம்‌ கெளரி வாமகதாம்‌ சுபாம்‌! 
சண்டேச்வரீ மஹம்‌ வந்தே கெளரீ ஸேவாபலப்ரதாம்‌!! 


ஒரு முகம்‌ இரண்டு கண்கள்‌ இவைகளையுடையவளும்‌, கரண்ட மகுடத்தைத்‌ தரித்திருப்பவளும்‌, தாடங்கத்தை 
(காதணியை) இருகாதுகளிலும்‌ அணிந்திருப்பவளும்‌, ஆபரணங்கள்‌ யாவற்றாலும்‌ அலங்கரிக்கப்பட்டிருப்பவளும்‌, வலது 
கையில்‌ நீலோத்பல மலரையும்‌, இடது கையில்‌ வரத முத்திரையும்‌, (சில பிம்பங்களில்‌ கடக கரம்‌ இருக்கும்‌) நேராக 
இருக்கின்ற வலது காலையுடையவளும்‌, கொஞ்சம்‌ மடித்தாற்போல இருக்கப்பட்ட இடது காலையுடையவளுமாகவும்‌ 
(சில இடத்தில்‌ வலது காலை மடித்து, இடது காலை தொங்கவிட்ட படியும்‌ இருக்கும்‌), சரவ லட்சணங்களுடன்‌ கூடிய அழகு 
உடையவளும்‌, பரமேஸ்வரரின்‌ இடதுபுறம்‌ இருப்பவளும்‌, கெளரியை வழிபடுவதாலேற்படுகின்ற நற்பயனை அளிப்ப 
வளுமான சண்டேச்வரியை வணங்குகின்றேன்‌. 


319. சண்டே ச்வாரீயமினீ 


தீரிணேத்ராம்‌ த்விபுஜாம்‌ ச்யாமாம்‌ ஸர்வலகண லக்ஷிதாம்‌/ 
உத்பலம்‌ ஸவ்யஹஸ்தேன தகஷிணைனவரம்‌ ததா! 
பிப்ரதீம்‌ கர்ணதாடங்காம்‌ ஸர்வாலங்கார ஸம்யுதாம்‌! 
சண்டேசீ யமநீம்‌ த்யாயேத்‌ கெளரீ ஸேவா பலப்ரதாம்‌!! 


மூன்று கண்களையும்‌, இரண்டு கைகளையுமுடையவளும்‌, சாமுத்ரிகா லக்ஷணங்கள்‌ யாவும்‌ ்‌ i 

3 n ( > வும்‌ ஒருங்கே அமையப்‌ 

பெற்றவளும்‌, இடது கையில்‌ நீலோத்பல மலரையும்‌ வலது கையில்‌ வரத முத்திரையும்‌ பெற்றிருப்பவளும்‌, காதுகளில்‌ 

ஸவர்ணத்தாலான தாடங்கத்தை அணிந்திருப்பவளும்‌, நன்கு அலங்கரிக்கப்பட்டவளும்‌, அம்பிகையை வழிபடுவதால்‌ 
ஏற்படும்‌ நற்பலன்களை கொடுப்பவளுமான சண்டேச்வரி யமினீ என்னும்‌ தேவியை வணங்கவேண்டும்‌ 


387 
320. தசம்கா வித்யா ரூபங்கள்‌ 
காளி தியானம்‌ 
வாமோர்த்வே சின்ன முண்டம்‌ வரமபிதததோ தகஷிணோர்த்மே தீக்ஷணம்‌ 
கட்கம்‌ சாதேஹ்ய பீதிம்‌ கரகமலதலே பிப்ரதீம்‌ மேக கரந்தும்‌ 


திக்வஸ்த்ராம்‌ ஊர்த்துவ கேசீம்‌ சவகரக்ருத்‌ காஞ்சிகலாபாம்‌ சவாஸ்ருக்‌ 
விஸ்பூர்யத்‌ வ்யாத்தவக்த்ராம்‌ சரிதஜன பலதாரம்‌ காளிகாம்‌ தாம்‌ பஜேஹம்‌ 


1 <= 


KS 
SA 


இவளது இடது மேல்கரத்தில்‌ வெட்டப்பட்ட தலை, அதன்‌ கீழ்‌ கரத்தில்‌ வரம்‌, வலது மேல்‌ கரத்தில்‌ கூரிய கத்தி, 
அதன்‌ கீழ்க்‌ கரத்தில்‌ அபயம்‌ கொண்டவளும்‌, கருமையான நிறத்தினளும்‌, ஆடையற்றவளும்‌ மேல்‌ நோக்கிய கேசமுடை 
யவளும்‌, சவங்களின்‌ கரத்தாலான ஒட்டியாணத்தை அடைந்தவளும்‌, சவத்தின்‌ ரத்தத்தால்‌ பூரணமான திறந்த வாயினளும்‌, 
பக்தர்களுக்குப்‌ பலனளிப்பவளுமாகிய காளி தேவியைப்‌ பூஜிக்கின்றேன்‌. 
குறிப்பு:- இது விசுவாமித்ரர்‌ அருளிய ஸ்லோகம்‌ ஆகும்‌. இதில்‌ ஆதிகாளி, தக்ஷிணகாளி, கரீம்‌ காளி; ஸ்திதிகாளி, பத்ரகாளி, 
மதுகைடப சம்ஹார காளி, குஹ்ய காளி, எனப்‌ பல உண்டு. - தசமகா வித்யா ரூபங்கள்‌ உபாசன மூர்த்தங்கள்‌ ஆகும்‌. 


388 


தாரா தியானம்‌ 


விச்வவ்யாபக வாரிமத்ய விலஸத்‌ ச்வேதாம்‌ புஜன்ம ஸ்திதாம்‌ 

கர்த்ரீம்‌ கட்க கபால நீல நளினை: ராஜத்கரா மிந்துபாம்‌! 

காஞ்சீ குண்டல ஹார கங்கணலஸத்‌ கேயூர மஞ்ஜீதாம்‌ 
ய்ராப்தைர்நாகவரை: விபூஷிததனும்‌ ஆரக்த நேத்ரத்யாம்‌!! 

பிங்காக்ரை கஜடாம்‌ லலத்ஸ்வரஸனாம்‌ தம்ஷீட்‌ ராகராளானனாம்‌ 

சர்ம த்வைபிவரம்‌ கடெள விதததீம்‌ ச்வேதாஸ்தி பட்டாளிகாம்‌! 
அச்க்ஷோப்யேண விராஜமான சிரஸம்‌ ஸ்மேரானனாம்‌ போருஹாம்‌ 
தாராம்‌ சாவஹ்ருதாஸனாம்‌ த்ருடகுசாம்‌ அம்பாம்‌ த்ரிலோக்யா: ஸ்மரேத்‌!! 


ஷன்‌ உலகம்‌ எங்கும்‌ நிறைந்த ஜலத்தின்‌ நடுவில்‌ (சமுத்ர ஜலத்தில்‌) விளங்கும்‌ வெண்‌ தாமரையில்‌. வீற்றிருப்பவளும்‌ 
கத்தரிக்கோல்‌, கத்தி, கபாலம்‌, கருங்குவளைப்பூ இவற்றினை நான்கு கரங்களில்‌ கொண்டவளும்‌, சந்திரன்‌ ன்ற 
கங்கணம்‌, தோள்‌ வளை, பாதச்சலங்கை 


அணிந்த நெற்றியினளும்‌ “அச்ஷோப்ய:” என்ற சர்பத்தால்‌ (இவர்‌ ஒருரிஷி. சிவ ஸ்வரூபி. தாரா 
செய்த மந்திர ரிஷி. சர்ப ரூபியாய்‌ இருப்பவர்‌.) பிரகாசிக்கும்‌ சிரத்தின ae 
சவத்தின்‌ மார்பில்‌ அமர்ந்திருப்பவளும்‌, கடினமான மார்பகமுள்ளவ 
ஸ்ரீதாரா தேவியைத்‌ தியானிக்க வேண்டும்‌. 


வஸவருபி, தாரா மந்திரத்தை முதலில்‌ ஜபம்‌ 
ளும்‌, புன்சிரிப்புத்‌ தவழும்‌ தாமரை முகத்தினளும்‌, , 
ளும்‌, மூவுலகினுக்கும்‌ தாயாய்‌ இருப்பவளுமான 


389 : 


ஸ்ரீவித்யா தியானம்‌ 


பாலார்காயுத தேஜஸம்‌ த்ரிணயனாம்‌ ரக்தாம்‌ பரோல்லாஸினீம்‌ 
நானாங்க்ருதி ராஜமான வபுஷம்‌ பாலோடு ராட்சேகராம்‌! 
ஹஸ்தைரிக்ஷஃதனு: ஸ்ருணிம்‌ ஸுமசரம்‌ பாசம்‌ முதாபிப்ரதிம்‌ 
ஸ்ரீசக்ரஸ்தித ஸுந்தரீம்‌ த்ரிஜகதாமாதாரபூதாம்‌ ஸ்மரேத்‌! 


இ * 


188 
பி்‌ 


ணார 


பத்தாயிரம்‌ இளம்‌ சூரியனின்‌ ஒளியை உடையவளும்‌, முக்கண்ணியும்‌, சிவப்பு ஆடை தரித்தவளும்‌, பலவித 
ஆபரணங்களால்‌ அழகிய தேஹம்‌ உடையவளும்‌ பிறைச்‌ சந்திரனைச்‌ சிரத்தில்‌ அணிந்தவளும்‌, கைகளால்‌ கரும்பு வில்‌ 
அங்குசம்‌, புஷ்ப பாணம்‌, பாசம்‌ இவற்றைத்‌ தரித்தவளும்‌ (வலது கரங்களில்‌ - பாணம்‌, அங்குசம்‌, இடது கரங்களில்‌ - 
வில்‌, பாசம்‌) ஸ்ரீசக்கரத்தில்‌ வீற்றிருப்பவளும்‌, மூவுலகினுக்கும்‌ ஆதாரமாய்‌ உள்ளவளுமாக ஸ்ரீசக்கரத்தில்‌ 
அமர்ந்திருப்பவளுமாகிய பேரழகியை ஸ்மரிக்கவேண்டும்‌. 


390 


புவனேஸ்வரி தியானம்‌ 


பாஸ்வத்‌ ரத்னெளக மெளளி ஸ்புரதம்ருத ருசோ ரஞ்ஜயத்‌ சாருரேகாம்‌ 
ஸத்யஸ்ஸம்தப்த கார்த்த ஸ்வரகமலஜபா பாசுராபி: ப்ரபாபி:! 

விச்வா காசாவகாசம்‌ ஜ்வலயத்‌ அசிசிரம்‌ தர்த்ரு பாசாங்குசேஷ்டா 
பீதினாம்‌ பங்கி துங்க ஸ்தனமவது ஜகன்மாது ரார்க்கம்‌ வ்புர்ண:।! 


if 


௫௮9௭௫ 2 9 ७ 


பிரகாசிக்கின்ற ரத்னங்களால்‌ ஆன கிரீடத்தில்‌ மின்னும்‌ சர்‌ ்‌ 

3 4 | ) னும்‌ சந்திரனின்‌ அழகிய கலையை * செய்கில்‌ i 

உடன்‌ உருக்கிவிட்ட பொன்‌, செந்தாமரை, செவ்வரத்தைப்பூ, (மஞ்சள்‌ நிற மேனி, சிவந்த hos mn 
இவைகள்‌ போன்று பிரகாசிக்கின்ற காந்திகளால்‌ ஆகாயத்தின்‌ எல்லாப்‌ பகுதிகளையும்‌ ஜ்வலிக்கச்‌ டட. பாசம்‌ 
Ri வரதம்‌ அபயம்‌ இவைகளைத்‌ தாங்கி நிற்கின்றதும்‌, நிமிர்ந்த ஸ்தனமுள்ளதும்‌, இ a 
சூரியனுக்குள்‌ இருக்கும்‌ ஸ்ரீஜகன்மாதா புவனேஸ்வரியின்‌ தேஹம்‌ உங்களைக்‌ காப்பாற்றட்டும்‌ ரிய மண்டல = ல்‌ 
இருப்பவளாக புவனேஸ்வரியை இதனால்‌ தியானிக்கவேண்டும்‌. me டது 


391 


பைரவீ தியானம்‌ 


ஆதாம்ரார்‌ காயுதாபாம்‌ கலித சசிகலா ரச்மி தீப்தாம்‌ த்ரிநேத்ராம்‌ 
தேவீம்‌ பூர்ணேந்து வக்த்ராம்‌ வித்ருத ஜபவடீ புஸ்தகா பீதியபீஷ்டாம்‌! 
பீனோத்துங்கஸ்‌ தனரர்த்தாம்‌ வலிகலிதவிலக்னா மஸ்ருக்பங்கராஜத்‌ 
முண்டஸ்ரங்கமண்டி தாங்கீம்‌ அருணதரதுகூ லானுலேபாம்‌ நமாமி!! 


பத்தாயிரம்‌ உதய சூரியன்‌ ஒளியினள்‌. கூடிய பிறையின்‌ கிரணங்களால்‌ பிரகாசிப்பவர்‌. முக்கண்ணினள்‌. பூர்ண 
சந்திரன்‌ போன்ற முகத்தினள்‌. ஜபமலை, புஸ்தகம்‌, அபயம்‌, வரதம்‌ தரித்தவள்‌. பருத்த நிமிர்ந்த மார்பகத்தினள்‌. மூன்ற 
மடிப்புடைய இடையினள்‌. ரத்தம்‌ தோய்ந்த முண்டமாலை அணியும்‌ அங்கத்தினள்‌. மிகச்‌ சிவந்த பட்டாடை 
பூச்சுடையவள்‌. இவ்வாறான ஸ்ரீபைரவீ தேவியை வணங்குகின்றேன்‌. 


392 


ப்‌ ண Di 
ஸ்ரீசின்னமஸ்தா தியானம்‌ 


ப்ரத்யாலிடபதாம்‌ ஸதைவ தததீம்‌ சின்னம்‌ சிர: டம்‌ 
திக்வஸ்த்ராம்‌ ஸ்வகந்பந்த சோணித ஸுதா தாராம்‌ பிபந்தீம்முதா! 
நாகபத்த சிரோமணிம்‌ த்ரிணயனாம்‌ ஹ்ருத்யுத்பலாங்க்ருதாம்‌ - 
ரத்யாஸக்த மனோபவோபரி த்ருடாம்‌ த்யாயேத்‌ ஜபாஸன்னிபாம்‌ 


முன்‌ இடது காலும்‌, பின்‌ வலது காலும்‌ வைத்திருப்பவளும்‌ வெட்டப்பட்ட தலை, கத்தரிக்கோல்‌ கரங்களில்‌ 
வைத்திருப்பவளும்‌, ஆடையற்றவளும்‌, தன்‌ தலையில்லா தேஹத்தினின்று எழும்‌ ரத்தமாகும்‌ அமிர்தத்தை மகிழ்வுடன்‌ 
அருந்துபவளும்‌, பாம்பு கொண்டு தன்‌ சிரத்தில்‌ மணியைக்‌ கட்டிக்கொண்டிருப்பவளும்‌, முக்கண்ணியும்‌, மார்பில்‌ 
நீலோத்பலமாலை அணிந்திருப்பவளும்‌, செவ்வரத்தம்‌ பூப்பே ஈன்ற நிறத்தினளுமான ஸ்ரீசின்னமஸ்தா தேவியைரதியோடு 
சேர்ந்த மன்மதன்‌ மேல்‌ இருப்பவளாகத்‌ தியானிக்கவேண்டும்‌. (ஸ்ரீசின்ன மஸ்தா தேவியின்‌ வலது பக்கம்‌ வர்ணினீ 
தேவியும்‌, இடது பக்கம்‌ டாகினீ தேவியும்‌ இருப்பார்கள்‌. இருவரும்‌ ரத்த தாரையை அருந்துவார்கள்‌. திகம்பரிகளாகவும்‌, 
கபாலமாலையும்‌ கொண்டவர்கள்‌.) 


393 


ஸ்ரீதூமவத்‌ தியானம்‌ 


அத்யுச்சா மலினாம்பரா [௮ JAX ஜனோத்வேகாவஹா துர்மனா: 
ரூக்ஷாக்தித்ரிதயா விசாலதசனா சூர்போதரீ சஞ்சலா! 
ப்ரஸ்வேதாம்‌ HAST ௯ுதாகுலதனு: க்ருஷ்ணாதிக்ஷேப்ரபா 
தீயேயா முக்தகசா ஸதா ப்ரியகலிர்‌ தூமாவதீ மந்த்ரிணா!! 


[இ ® 


Al 069000900500 
ழ்‌ eee ee 2299 


1 
வட்டப்‌ 
பட 


~ 


மிக நீண்டவள்‌, அழுக்காடை அணிந்தவள்‌, அனைவருக்கும்‌ துன்பம்‌ தருபவள்‌. நன்மனமில்லாதவள்‌. கொடுமை 
விளைவிக்கும்‌ முக்கண்ணினள்‌. இடைவெளி உடையபல்லினள்‌. முறம்‌ போன்ற வயிற்றினள்‌. நிலையற்றவள்‌. வியர்வை 
உடையவள்‌. பசியுடையவள்‌, கருத்தவள்‌, துன்பம்‌ விளைவிக்கும்‌ காந்தியினள்‌, விரித்த சடையினள்‌, கலஹத்தில்‌ 
ஈடுபட்டவள்‌. இவ்வாறாக தூமாவதீயை ஜபிப்பவன்‌ தியானிக்கவேண்டும்‌. பிரபஞ்ச சார ஸங்கிரஹம்‌ நூல்‌ இவளுடைய 
தியானத்தை இரண்டு விதமாய்க்‌ கூறுகின்றது. 


394 


ஸ்ரீபகளாமுகீஸ்வரூப தியானம்‌ 


கம்பீராம்ச மதோன்மத்தாம்‌ தப்தகாஞ்சன ஸந்நிபாம்‌! 
சதுர்புஜாம்‌ த்ரிணயனாம்‌ கமலாஸன ஸம்ஸ்திதாம்‌! 
பீதாம்பரதராம்‌ ஸாந்தரத்ருடபீன பயோதராம்‌! 

ஹேம குண்டல ஸம்பூஷாம்‌ பீதசந்த்ரார்த்த சேகராம்‌ 
பீதபூஜண ஸம்பூஷாம்‌ ஸ்வர்ணஸிம்‌ ஹாஸனஸ்திதாம்‌/ 
ஊர்த்வகேச ஐடாஜடாம்‌ கராளவதனாம்‌ புஜாம்‌। 

ப்ருகுடீ பீஜணானனாம்‌, சம்பகாரண்ய ரூபிணீம்‌! 

வாமே பாசாங்குசெள சக்திம்‌ தஸ்யாதஸ்‌ தாத்வரம்‌ சுபம்‌! 
தக்ஷிணே க்ரமதோ வஜ்ரம்‌ கதா ஜிஹ்வாஅபயான சா! 


இந்த பகளாமுகீ தேவீ அம்ருதக்‌ கடலின்‌ நடுவில்‌ மணிமண்டபத்தில்‌ ரத்னமயமான மேடையில்‌ தங்க 
சிம்ஹாசனத்தில்‌ அல்லது தாமரை மலரில்‌ வீற்றிருப்பாள்‌. கம்பீரமான தோற்றமுடையவள்‌. உருக்கிவிடப்பட்ட பொன்னின்‌ 
மேனியள்‌. முக்கண்ணி, பொற்குண்டலங்கள்‌ அணிந்தவள்‌. அவள்‌ சிரத்தை பிறைச்சந்திரன்‌ அலங்கரிக்கும்‌. மேல்‌ 
நோக்கிய ஜடாபாரம்‌ உடையவள்‌. பயமளிக்கும்‌ முகத்தினளாகவும்‌, ஸெளம்ய முகத்தினளாகவும்‌, காக்ஷியளிப்பாள்‌. 
நெரிக்கும்‌ புருவத்தினள்‌. (கதை, நாக்கு (சத்ருவினுடையது) இவை தாங்கும்‌ இரு கரத்தினளாகவும்‌), (முக்கரம்‌, பாசம்‌, 
வஜ்ரம்‌, நாக்கு இவையுடைய நான்கு கர கமலமுடையவளாகவும்‌), என்றபடி இடது கரங்களில்‌ பாசம்‌, அங்குசம்‌, சக்தி, 
வரம்‌ (மேலிருந்து கீழ்‌) இவற்றையும்‌, வலது கரங்களில்‌ வஜ்ரம்‌, கதை, நாக்கு, அபயம்‌ (மேலிருந்து கீழாக) இவற்றையும்‌ 
தாங்குபவளாகவும்‌ இருப்பாள்‌. சம்பகவனம்‌ போன்று திகழ்பவள்‌ என்று இவளுடைய உருவம்‌ பற்றி மந்திர சாஸ்திரங்கள்‌ 
பேசுகின்றன. தவளானன ஸுந்தரீ என்ற வெண்மையான பிரகாசமான முகத்தினள்‌. இந்து பிம்பானனாம்‌ சந்திர பிம்பம்‌ 
போன்ற முகத்தினள்‌ எனவும்‌ வர்ணிக்கப்படுகிறாள்‌. 


395 


ஸ்ரீராஐ மாதங்கீ தியானம்‌ 


தீயாயேயம்‌ ரத்னபீடே சுககலபடிதம்‌ ச்ருண்வதீம்‌ ச்யாமளாங்கீம்‌ 
நீயஸ்தை காங்க்ரீம்‌ ஸரோஜே சசிசகல தராம்‌ வல்லகீம்‌ வாதயந்தீம்‌/ 
கல்ஹாரா பத்தமாலாம்‌ நியமித விகஸத்‌ சூளிகாம்‌ ரக்தவஸ்த்ராம்‌ 
மாதங்கீம்‌ சங்க பத்ராம்‌ மதுமத விவசாம்‌ சித்ரகோத்பாஸி பாலரம்‌!! 


ரத்ன பீடத்தில்‌ அமர்ந்து ஒரு சரணார விந்தத்தை தாமரை மலரில்‌ வைத்துக்‌ கொண்டிருப்பவளும்‌, கிளியின்‌ 
அழகிய சொல்லைக்‌ கேட்பவளும்‌, நீல நிறத்தினளும்‌, சந்திர கலை தரித்தவளும்‌, வீணை வாசிப்பவளும்‌, செங்கழு நீர்‌ 
பூமாலை அணிந்தவளும்‌, கட்டிய அழகிய கேசம்‌ உடையவளும்‌, சிவந்த வஸ்த்ரம்‌ தரித்தவளும்‌, சங்குத்‌ தோடணிந்திருப்‌ 
பவளும்‌ கோதம்பரீ), மது அருந்தி மதத்தினால்‌ தன்னை மறந்திருப்பவளும்‌, திலகம்‌ விளங்கும்‌ நெற்றியை உடையவளு 
மான ஸ்ரீராஜமாதங்கீயை நான்‌ தியானிக்கின்றேன்‌. இவளுக்கு நான்கு, எட்டு, கரங்களும்‌ உண்டு. 


396 


ஸ்ரீகமலாத்மிகா தியானம்‌ 


காந்த்யா காஞ்சன ஸன்னிபாம்‌ ஹிமகிரி ப்ரக்யைச்‌ சதுர்பிர்கஜை: 
ஹஸ்தோத்க்ஷிப்த ஹிரண்மயாம்ருத கடை: ஆஸிச்யமானாம்‌ ஸ்ரீயும்‌! 
பிப்ராணாம்‌ வரதாப்ஜயுக்மமபயம்‌ ஹஸ்தை: கிரீடோஜ்வலாம்‌ 

கெஷெளமாயத்த நிதம்ப பிம்பலளிதாம்‌ வந்தே [அ ]ரவிந்த ஸ்திதாம்‌!! 


AAD 


கடு 2 (42 
ig ny Pax ஸ்ர 
(6 @) iG =~ 


‘eet } 


| 


‘ : che a 
ளால்‌ sis 


an ம்‌ ty | 

. $ இடு Ce MR ‘ ten Bila சட) 
SS sl eH களா SEES முவரியை SE 
LUE ம்ம்‌) Ni வம்ப aha ddd ash Lenses | 


i 
MN TRIE 
ணப ஆ 
Sie "> tt 
Meron है OKIE 


"I றற ர்‌ ஸு 5 mn 
LA rs ட 


‘| | AI 
யம AN NT 


ASE 


ங்‌ 
தங்க ன ரன ஹிமாலயம்‌ போன்ற நான்கு யானைகளின்‌ துதிக்கைகளில்‌ உள்ள பொன்மயமான அமிர்தக்‌ 
கலசங்‌ 
களால்‌ அபிஷேகம்‌ செய்விக்கப்பட்டவள்‌. நான்கு கரங்களில்‌ வரம்‌, இரண்டு தாமரை மலர்கள்‌, அபயம்‌ தரித்தவள்‌ 


கிரிடத்தால்‌ பிரகாசிப்பவள்‌. இடையில்‌ பட்டாடை தரி ப்‌ 
சட ராத்‌ உம ve தரித்திருப்பவள்‌ இவளே மகாலக்ஷமீ (கமலாத்மிகா). தாமரை மலரில்‌ 


397 


321. சரஸ்வதியின்‌ 
திருவுருவ வகைகள்‌ 


... மக்களின்‌ விருப்பத்திற்கு ஏற்ப நாடக நடிகனானவன்‌ பல உருவங்களை ஏற்றுக்கொண்டு தோன்றுவது போல 
சக்தியின்‌ வடிவமாம்‌ சரசுவதி தேவியும்‌ ஆன்மாக்கள்‌ உய்யும்‌ பொருட்டு அவரவர்கள்‌ பரிபக்குவ நிலைக்கு ஏற்ப, பல்வேறு 
காலங்களுக்கு ஏற்பத்‌ திருவுருவங்களுடன்‌ வெளிப்பட்டு அருளுகின்றாள்‌. 


நூல்கள்‌ 


அவ்வகையில்‌ கணபதி, முருகன்‌, திருமால்‌, சிவன்‌, திருமால்‌, லட்சுமி, சரசுவதி, சக்தி, சூரியன்‌ ஆகிய தெய்வத்‌ 
திருவுருவங்களில்‌ பல பேதங்கள்‌ காணப்படுகின்றன. விநாயகர்‌ பராக்கிரமம்‌, குமாரதந்திரம்‌, சிவபராக்கிரமம்‌, விஷ்ணு 
பராக்கிரமம்‌, தேவி பாகவதம்‌, தந்திர சாரம்‌, சிற்ப நூல்கள்‌, சிவாகம நூல்கள்‌, சம்ஹிதைகள்‌, மந்திர சாஸ்திரம்‌, தியான 
ரத்னாவளி, மகாபுராணங்கள்‌, உபமகாபுராணங்கள்‌ முதலிய பல்‌ நூல்கள்‌ தெய்வத்‌ திருவுரு வகைகளை விரிவாக எடுத்‌ 
துரைக்கின்றன. 


குறிப்பாக இப்பகுதியில்‌ ஞான சொரூபமாக விளங்குபவளும்‌, கல்விக்கு அதிதெய்வமாகப்‌ போற்றப்படுபவளும்‌ 
அறுபத்து நான்கு கலைகளுக்குப்‌ பிறப்பிடமாக இருந்து அருளுபவளுமாகிய சரசுவதி தேவியானவள்‌ ஞானத்தை 
வளர்க்கும்‌ பொருட்டு பல நிலைகளில்‌ திருவுருக்‌ கொண்டு தனது கரங்களில்‌ பல முத்திரைகளையும்‌, பல ஆயுதங்‌ 
களையும்‌ ஏந்தியவளாய்‌ (தியானத்திலும்‌, சிற்பத்திலும்‌, ஓவியத்திலும்‌, வேதாகம நூல்களி லும்‌, தந்திர நூல்களிலும்‌, மந்திர 
நூல்களிலும்‌) விளங்குகின்றாள்‌. பொதுவாக உருவ பேதங்கள்‌, யோக பேரம்‌, போக பேரம்‌, தியான பேரம்‌ என்ற முறையில்‌ 
இருப்பதாகக்‌ கூறுவாரும்‌ உளர்‌. 


சரசுவதி தேவியின்‌ திரு உருவைக்‌ காணும்போது அவள்‌ நின்ற நிலையிலும்‌, அமர்ந்த நிலையிலும்‌, முனிவர்கள்‌ 
வணங்கிடவும்‌, பணிப்‌ பெண்கள்‌ பணி செய்திடவும்‌, வானவர்கள்‌ மலர்‌ பொழிந்திடவும்‌, யானைகள்‌ அபிஷேகத்தினைச்‌ 
செய்திடவும்‌, லட்சுமி - ருத்ராணி இருவரும்‌ இருமருங்கிலும்‌ விளங்கிடவும்‌, பதினாறு சக்திகள்‌ சூழ்ந்து விளங்கவும்‌, இவள்‌ 
விளங்கிடுவாள்‌. இவ்வாறு திருக்கோலம்‌ கொண்டருளும்‌ இத்தேவியின்‌ கரங்களில்‌ சில முத்திரைகளும்‌, ஆயுதங்களும்‌ 
காணப்படும்‌. 


இரண்டு திருக்கரங்களையுடைய 
சரசுவதி தேவியின்‌ பல பெயர்களும்‌, 
கரங்களில்விளங்கும்‌ முத்திரைகளும்‌ ஆயுதங்களும்‌ 


பெயர்‌ . வலக்கரம்‌ இடக்கரம்‌ 
ம்‌. சரசுவதி எழுதுகோல்‌ புஸ்தகம்‌ (சுவடி) (ஏடு) 
2. சரசுவதி புஸ்தகம்‌ 
3. பராசம்புதிதா சின்முத்திரை (ஞானமுத்திரை) புஸ்தகம்‌ 
4. சரசுவதி அட்சமாலை வீணா 
5. பாரதி அட்சமாலை புஸ்தகம்‌ 


== டம்‌ eee a வனப்‌ எள விபரங்கள कर्ज சோழபானரி விதயராணவ தந்தம்‌ எற லில்‌ எடுத்தபடம்‌ எட சாரதா திலகம்‌, சோழர்பாணி, வித்யார்ணவ தந்திரம்‌ என்ற நூல்களில்‌ எடுக்கப்பட்டது. 


398 


நான்கு திருக்கரங்களையுடைய சரசுவதி தேவியின்‌ பல பெயர்களும்‌, 
கரங்களில்விளங்கும்‌ முத்திரைகளும்‌ ஆயுதங்களும்‌ 


SO பல இம்‌ 23. மதல்‌ பல ட 


Be ட படி 
INE 


பெயர்‌ 
சரசுவதி 
சரசுவதி 
சரசுவதி 
சரசுவதி 
சரசுவதி 
சரசுவதி 
சரசவதி 
சரசவதி 
சரசுவதி 
சரசுவதி 
சரசுவதி 
சரசுவதி 
சரசுவதி 
சரசுவதி 
சரசுவதி 
சரசவதி 
சரசுவதி 
சரசுவதி 
சரசுவதி 
சரசுவதி 
நீல சரசுவதி 
நீல சரசுவதி 
நீல சரசுவதி 
வாகீஸ்வரி 
வாகீசுவரி 
மகா சரசுவதி 
சரசுவதி 
பூதலிபி 
மாத்ரிகா 
தாரோதகலா 


லட்சுமி 


பாலா 
பாலா 


காமேசுவரி 


வலக்கரம்‌ 
வரதம்‌, அட்சமாலை 
சிந்தா, அட்சமாலை (ஞானதீபம்‌) 
சிந்தா, அட்சமாலை 
வீணா, அட்சமாலை 
பத்மம்‌, அட்சமாலை 
பத்மம்‌, பத்மம்‌ 
வரதம்‌, அட்சமாலை 
அபயம்‌, அட்சமாலை 
வீணா, அட்சமாலை 
வரதம்‌, பத்மம்‌ 
அட்சமாலை, அங்குசம்‌ 
அட்சமாலை, வரதம்‌ 
அட்சமாலை, தண்டம்‌ 
அட்சமாலை, வீணா 
சிந்தா, பத்மம்‌ 
அட்சமாலை, அங்குசம்‌ 
அட்சமாலை, வீணா 
அட்சமாலை, வரதம்‌ 
அட்சமாலை, சுருவம்‌ 
அட்சமாலை, அபயம்‌ 
(கண்டா) மணி, கபாலா 
கர்த்தரி, கபாலம்‌ (முழு கபாலம்‌) 
கர்த்தரி, திரிசூலம்‌ 
பத்மம்‌, பத்மம்‌ 
சுவடி, அட்சமாலை 
அட்சமாலை, சுவடி 
அட்சமாலை, சுவடி 
வரதம்‌, அட்சமாலை 
வரதம்‌, அட்சமாலை 
அட்சமாலை, சுவடி 
அட்சமாலை, பத்மம்‌ (யானைகள்‌ 
இருபக்கத்திலும்‌ விளங்கும்‌) 
அட்சமாலை, பாசம்‌ 


அட்சமாலை, வரதம்‌ 


அட்சமாலை, லக்ஷுகாபா 


இடக்கரம்‌ 


கபாலம்‌, புத்தகம்‌ (ஏடு)(சுவடி) 
கலசம்‌, சுவடி 

கலசம்‌, எழுதுகோல்‌ 

கலசம்‌, சுவடி 

பத்மம்‌, சுவடி 

எழுத்தாணி, சுவடி 

அபயம்‌, சுவடி 

வரதம்‌, சுவடி 

வீணா, சுவடி 

அட்சமாலை, சுவடி 

பாசம்‌, சுவடி 

அபயம்‌, சுவடி 

கலசம்‌, சுவடி 

கலசா, சுவடி 

அட்சமாலா, சுவடி 

வீணா, சுவடி 

பத்மம்‌. சுவடி 

பத்மம்‌, சுவடி 

கலசம்‌, சுவடி 

வரதம்‌, டங்கா (கத்தி) 

சூலம்‌, அசி (குறுவாள்‌) 
அரைகபாலம்‌, திரிசூலம்‌ 
கபாலா, பாத்ரா (இலைக்கத்தி) 
வரதம்‌, ஆதர்ஸா (கண்ணாடி) 
வரதம்‌, அபயம்‌ 

அபயம்‌, பத்மம்‌ 

அபயம்‌, வரதம்‌ 

சுவடி, கபாலம்‌ 

கலசம்‌, சுவடி 

கபாலம்‌, கபாலம்‌ 


பத்மம்‌, புஸ்தகம்‌ 


அங்குசா, சுவடி 
அபயம்‌, சுவடி 


புஷ்பபாணம்‌, சுவடி 


29 


ee 


| ae. AM 
டட 
SS 


YAS 
= 


_ क ட... | சரஸ்வதி 


பரமஹம்ஸா 
திரிபுராபைரவி 
திரிபுராபைரவி 

38.  சம்பத்ப்ரதாபைரவி 


39. சத்குடாபைரவி 
40. மாதங்கி 

41. மாதங்கி 

42. பிராம்ஹி 

43. பிராம்ஹி 

44. பிராஹ்மணி 


45. சாரதா 
46. சாரதா 
47. பாரதி 


48. பாரதி (வேறுவகை) 
49. பாரதி (வேறுவகை) 
50. பாரதி (வேறுவகை) 
51. பாரதி (வேறுவகை) 
52. மகாவித்யா 

53. மகாவாணீ + 

54. மகாதேனு 

55. மகாலட்சுமி 

56. மகாகாளி 

57.  மகாஈஸ்வரி 

58. ஆர்யா > 
59. வேதகர்பா 
60. வாக்தேவி 


401 


சுவடி, அட்சமாலை 
அட்சமாலை, புஸ்தகம்‌ 
அட்சமாலை, புஸ்தகம்‌ 
அட்சமாலை, வரதம்‌ 
பாசம்‌, அங்குசம்‌ 
பத்மம்‌, புஸ்தகம்‌ 
சிந்தா, புஸ்தகம்‌ 
அட்சமாலை, அபயம்‌ 
வரதம்‌, சுவடி 
அட்சமாலை, கும்பம்‌ 
கும்பம்‌, சின்முத்திரை 
அட்சமாலை, வியன்‌ 
வரதம்‌, அட்சமாலை 
எழுத்தாணி, புஸ்தகம்‌ 
அட்சமாலை, கும்பம்‌ 
அட்சமாலை, கும்பம்‌ 
சிந்தா, அட்சமாலை 
சிந்தா, பத்மம்‌ 

சிந்தா, புத்தகம்‌ 
வரதம்‌, பத்மம்‌ 
அட்சமாலை, பத்மம்‌ 
அட்சமாலை, பத்மம்‌ 
வரதம்‌, அபயம்‌ 
வரதம்‌, அட்சமாலை 
வரதம்‌, புத்தகம்‌ 
அட்சமாலை, சிந்தா 


கலசம்‌, சின்முத்திரை 
வரதம்‌, அபயம்‌ 
அபயம்‌, வரதம்‌ 
சுவடி, அபயம்‌ 

சுவடி, அக்ஷா 

தனுசு, பாணம்‌ 
தனுசு, பாணம்‌ 
தண்டம்‌, குண்டிகா 
அட்சமாலை, பத்மம்‌ 
சிருக்‌, சிருவம்‌ 
அட்சமாலை, சுகா (கிளி). 
வீணா, பத்மம்‌ 
பத்மம்‌, சுவடி 

பத்மம்‌, பத்மம்‌ 

சிந்தா, புத்தகம்‌ 
சிந்தா, புத்தகம்‌ 
வரதம்‌, புத்தகம்‌ 
வீணா, புத்தகம்‌ 
வீணா, பத்மம்‌ 

வீணா, புத்தகம்‌ 
புத்தகம்‌, உத்பலா (மலர்‌) 
புத்தகம்‌, அபயம்‌ 
பத்மம்‌, புத்தகம்‌ 
புத்தகம்‌, பத்மம்‌ 
வீணா, பத்மம்‌ 


சுகா, புத்தகம்‌ 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு கரங்கள்‌ உடைய சரசுவதி (1-60) முடிய முத்திரைகள்‌ யாவும்‌ - சாரதா திலகம்‌, 


பிரபஞ்ச சார தந்திரம்‌, அக்னி புராணம்‌, ரூப மண்டலா, பஞ்சரத்னாகமம்‌, விஷ்ணு தாமோத்தரம்‌, பூர்வ காரணம்‌, அம்சுமத்‌ 
பேதாகமம்‌, தேவி மகாத்மியம்‌, மண்டன மகாவித்யா, வித்யார்ணவ மகாசரசுவதி, சோமநாதபுரம்‌ சிற்பங்கள்‌, ராமாயணம்‌ 
ஆகிய நூல்களிலிருந்து திரட்டியவை ஆகும்‌. 

ஆறு கரங்களை உடைய சர௬வதியின்‌ உருவங்களில்‌... 
1. சாரதா 


வலக்கரங்களில்‌ - பத்மம்‌, பாசம்‌, சூலம்‌. இடக்கரங்களில்‌ - கலசம்‌, கபாலம்‌, அபயம்‌. 


2. சாரதா (வேறுவகை) : 


வலக்கரங்களில்‌ - சூலம்‌, பாசம்‌, பத்மம்‌. இடக்கரங்களில்‌ - பாசம்‌ கலசம்‌, வரதம்‌. 


402 


3. சாரதா (வேறுவகை) 

வலக்கரங்களில்‌ - கமலம்‌, பாசம்‌, சூலம்‌. இடக்கரங்களில்‌ - கலசம்‌, வியூகஹா, பாசம்‌. 
4. த்ரைலோக்ய மோகனா 

வலக்கரங்களில்‌ - வீணா, பாசம்‌, அங்குசம்‌. இடக்கரங்களில்‌ - கல்பவல்லீ, கபாலம்‌, வீணா 
5. த்ரைலோக்ய மோகனா (வேறுவகை) 

வலக்கரங்களில்‌ - வீணா, அங்குசம்‌, அட்சமாலை. இடக்கரங்களில்‌ - பாசம்‌, புத்தகம்‌, வீணா. 
6. த்ரைலோக்ய மோகனா (வேறுவகை) 

வலக்கரங்களில்‌ - வீணா, அங்குசம்‌, அட்சமாலை. இடக்கரங்களில்‌ - பாசம்‌, பத்மம்‌, வீணா. 

வலக்கரங்களில்‌ - சங்கு, சக்கரம்‌, குடா (மாலை). இடக்கரங்களில்‌ - அட்சமாலை, பத்மம்‌, வீணை. 

எட்டு கரங்களை உடைய சரசுவதியின்‌ உருவங்களில்‌... 

1. சரசுவதி 


வலக்கரங்களில்‌ - அபசாலா, முயா, சக்ரம்‌, திரிசுலா. இடக்கரங்களில்‌ - சங்கம்‌, லாங்லா, (சாட்டை), கபா (வில்‌), 
பினா (பினாகம்‌). 


2. மகா சரசுவதி 
வலக்கரங்களில்‌ - சரா, முசலா, சக்ரம்‌, திரிசூலா. இடக்கரங்களில்‌ - சங்கம்‌, லாங்கலா கண்டா (மணி), கபா. 
பத்து கரங்களையுடைய சரசுவதியின்‌ உருவங்களில்‌... 
1. சாரதா 


வலக்கரங்களில்‌ - பத்மம்‌, சக்கரம்‌, குணபாசா (முடிச்சுக்கயி று), ஹரிநா, புத்தகம்‌. இடக்கரங்களில்‌ — வர்ணமாலா 
யந்திரம்‌, டங்கம்‌, கபாலம்‌, வரதம்‌, கும்பம்‌. 


2. காமேஸ்வரி 


வலக்கரங்களில்‌ - திரிசூலம்‌, டமருகம்‌ (உடுக்கை), அசி, க்ருதா (வஜ்ரம்‌), பினாகா (வில்‌). இடக்கரங்களில்‌- 
பானம்‌, பாசம்‌, அங்குசம்‌, புத்தகம்‌, அட்சமாலை. 


3. ருத்ரபைரவி 


வலக்கரங்களில்‌ - திரிசூலா, டமரு (உடுக்கை), அசி, க்ருதா, பினாகா. இடக்கரங்களில்‌ - பானம்‌, பாசம்‌, அங்குசா, 
புஸ்தகா, அட்சமாலா. 


& 
= 
Vi VY 5 18 घर जी 28 
4 


ந்‌ NE னு த 
4 சை NS 
HOD 
ஆ. 
ZION "AY 
A ENG 


ர as AI, லு ULL, xg, 
ट ०० ७ प्‌ eS aS SIS SS ele wat ऊ 


405 


406 


28 ong 


ana | a 


> 


காசியபம்‌ (சிற்ப நூல்‌) 


சரசுவதி நான்கு திருக்கரங்களை உடையவள்‌. வியாக்யான முத்திரை, ஐபமாஎ 


மாசாரம்‌ (சிற்ப நூல்‌) 


1 \ ச்‌ ஸ்ஸ்‌ कि re 
சரசுவதி தேவியானவள்‌ நான்கு கரங்களை உடையவள்‌. அக்கரங்களில்‌ ஞான முத்தினை; புத்தகம்‌; ஜபமாலை, 


கமண்டலமும்‌ விளங்கும்‌. 
மானசாரம்‌ (வேறுவகை) 


சரசுவதி தேவிக்கு இரண்டு கரங்களையும்‌ அமைக்கலாம்‌. வலக்கரம்‌ வரதமாகவும்‌, இடக்கரம்‌ தாமரையினைக்‌ 
கொண்டும்‌ விளங்குதல்‌ வேண்டும்‌. 


ஸ்ரீதத்வநிதி (சிற்ப நூல்‌) 


சரசுவதியின்‌ நான்கு கரங்களில்‌ முறையே - புத்தகம்‌, ஜபமாலையும்‌, முன்கரங்களில்‌ வீணையினைத்‌ தாங்கி 
வாசிக்கும்‌ முறையில்‌ அமைத்தல்‌ வேண்டும்‌. 


சில்பரத்தினம்‌ (சிற்ப நூல்‌) 


சில்பரத்தினத்தில்‌ வாகீஸ்வரியைப்‌ பற்றிக்‌ கூறு ம்போது எழுத்தாணியை வலக்கரத்திலும்‌ சுவடியை இடக்‌ 
கரத்திலும்‌ அமைத்தல்‌ வேண்டும்‌ என்று கூறுகிறது. 


சண்டிகல்பம்‌ 


மகாசரசுவதி 8 கரங்களை உடையவள்‌. மணி, சூலம்‌, கலப்பை, சங்கம்‌, உலக்கை, சக்கரம்‌, வில்‌, அம்பு ஆகியன 
கரங்களில்‌ விளங்கும்‌. 


மகாலக்ஷ்மி ரத்னகோசம்‌ 


இடி நூலில்‌ ஸ்ரீவித்யா தேவியானவள்‌ ஆதிசேக்ஷன்‌ மீது அமர்ந்தவளாயும்‌, தெத்திப்‌ பற்களை உடையவளாயும்‌, 
வீணையினை ஏந்தி வாசிப்பவளாயும்‌ விளங்குபவள்‌ ஆவாள்‌. 


மார்க்கண்டேய புராணம்‌ 


இந்த நூலில்‌ சரசுவதி தேவியின்‌ நான்கு கரங்களில்‌ சங்கு, சக்கரம்‌, கதை, அபயம்‌ ஆகியன கொண்டு கருட 
வாகனத்தில்‌ வீற்றிருப்பாள்‌. 


ஸ்ரீதத்வநிதி (வேறுவகை) 


வெண்தாமரை மலரில்‌ வீற்றிருப்பவள்‌, நான்கு கரங்கள்‌ கொண்டு திகழ்பவள்‌. தண்டம்‌, புத்தகம்‌, ஜபமாலை, 
கிண்டி ஆகியன கரங்களில்‌ திகழும்‌. 


ஸ்ரீதத்வநிதி (வேறுவகை) 


இந்நூலில்‌ பராதேநு வாகீஸ்வரி என்ற அமைப்பில்‌ வாகீஸ்வரியைக்‌ கூறும்போது இவளது. நான்கு கரங்களில்‌ 
பாசம்‌, அங்குசம்‌, ஜபமாலை, புத்தகம்‌ ஆகியன விளங்கும்‌. 


| கவநிகி (வேறுவகை) 
Ts றை | பா > 166 மரைப்ட 61160 
hat 50 இதசகேவியா6 2! | T, 2 சாட கியவறரை நானகு 9 
(In 16 0 14! ம்‌ [- 
ஹம்ச வாகன£ 0 நானகு (1 று விளங்‌, - 
5 .சுருவ பககரங. கம்‌. ( விள! 
TS தியானம்‌ 
16 FT LOGS)! SU ITI 6 | தட! 5, னை |) ) 5B 6 1 Fe “> 
6 i 6 छ கொண்டு 6 (S| 6 Ju (i ல்‌, | 50 
இவாகளா& |ககப்படுபவள 
மாத்தி. TLD ( JM] QUEM ZH ) 
UES 2 : . 5 16 !! ) கரங்களில ப்‌ | TLS 10160), ளி 
கயா தேவ (6 ' என்றும்‌ ता ர. “0 
= ப J U னறாள. ( ளாலங்‌ 16) ர்‌ 


409 
322. அம்பிகையின்‌ நவராக்திரி Amir] 


அருவமாயுள்ள இறைவன்‌ உயிர்களின்‌ நலன்‌ கருதி எடுத்துக்கொண்ட உருவமே சக்தியின்‌ வடிவமாகும்‌. இதனை 
ஆதிசக்தி என்றும்‌ கூறுவர்‌. இவள்‌ ஸத்வ ரஜோ, தமோ ஆகிய முக்குணங்களைக்‌ கொண்டு சரசுவதியையும்‌ மகாலட்சுமி 
யையும்‌, மகா காளியையும்‌ சிருஷ்டித்தாள்‌. மூவரையும்‌ முத்தொழிலில்‌ ஈடுபடச்‌ செய்து அவர்கள்‌ மூலம்‌ உலகைப்‌ 
படைத்து, காத்து, அழித்து, முத்தொழில்‌ செய்திட ஸ்திரீ புருஷர்கள்‌ படைக்க ஆக்ஞையிட்டாள்‌. 


முக்குணங்கள்‌ 


குணசேர்க்கையின்‌ பொருட்டு தமோ குண விஷ்ணுவும்‌, சத்வ குண லட்சமியும்‌ இணைந்து காத்தலையும்‌, ரஜோ 
குண ருத்ரனும்‌, தமோ குண பார்வதியும்‌ இணைந்து அழித்தலையும்‌, சத்வ குண பிரமனும்‌ ரஜோ குண சரசுவதியும்‌ 
இணைந்து படைத்தலையும்‌ செய்யத்‌ துவங்கினார்கள்‌ என்பதை தேவி சப்தசதி ப்ரதானி ரகஸ்யத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. 

ஸ்ரீ மகாசரசுவதி எட்டுக்கரங்களை உடையவள்‌ என்றும்‌ மணி, ஆலம்‌, கலப்பை, சங்கம்‌, உலக்கை, சக்கரம்‌, வில்‌, 
அம்பு ஆயுதங்களை உடையவள்‌ என்றும்‌ சப்தசதி கூறுகிறது. 


பிரம பத்னியாக சரசுவதியை சிவாகமங்கள்‌ நான்கு கரங்களை உடையவள்‌ என்றும்‌, ஜபமாலை, புத்தகம்‌, வீணை 
யுடன்‌ வெண்தாமரையில்‌ வெள்ளைவஸ்திரமணிந்து (வெள்ளாடை) சகல கலைகளுக்கும்‌ அதிதேவதையாகக்‌ கூறுகின்றன. 


சரசுவதியின்‌ பல்வேறு ரூபங்களை ரிக்‌, யஸுர்‌, சாம வேதங்களும்‌, பிராமணங்கள்‌, புராணங்கள்‌, இதிகாசங்கள்‌, 
சம்ஹிதைகள்‌, மந்திர சாத்திரங்கள்‌, துதி நூல்கள்‌, தியான மந்திரங்கள்‌, இலக்கியங்கள்‌ தெளிவுபடுத்துகின்றன. 


வேதம்‌, “ப்ராணோதேவி சரசுவதி?” ப்ரணவத்திலிருந்துதோன்றி சகல கலைகளையும்‌ வழங்குகின்றாள்‌ என்றும்‌ 
சிவாகமங்கள்‌ படைக்கும்‌ பிரமனின்‌ சக்தி என்றும்‌ அறிவு ஞானம்‌, கலைகளாகியவற்றின்‌ திருவுருவம்‌ என்றும்‌ கூறுகின்றன. 


பல நிலைகள்‌ 


மந்திர சாஸ்திரங்களில்‌ சரசுவதியை வாக்‌ தேவியாகவும்‌, ருத்ர வாகீஸ்வரீ விஷ்ணு வாகீஸ்வரி, நகுலி, பரா சரசுவதி, 
பால சரசுவதி, தாரண சரசுவதி, நீல சரசுவதி, நித்யா சரசுவதி, வாக்வாதீனி, நர்த்தன சரசுவதி, வாக்‌ தேவதைகளான - வசினி, 
காமேசுவரீ. மோதினி, விமலா, அருணா, ஜபினி, சர்துசுவரி, கெளலினீ ஆகிய எட்டு சக்திகளின்‌ வடிவமாகவும்‌ கிராம 
தேவதையான பேச்சியம்மன்‌ (பேச்சி ஆயி) சரசுவதி வடிவமே. பேச்சுக்கு ஆயி, வாக்கு ஈஸ்வரி - வாகீஸ்வரி என்றும்‌ 


கூறுகிறது. 
நூல்கள்‌ 

இவ்வன்னையின்‌ அருளைப்‌ பெற நமது சான்றோர்கள்‌ பல நிலைகளில்‌ வைத்து வழிபட நெறிமுறைகளை 
வகுத்துக்‌ கொடுத்துள்ளனர்‌. அவ்வகையில்‌ வெள்ளிக்கிழமை விரதம்‌, பெளர்ணமி விரதம்‌, நவராத்திரி விரதம்‌ ஆகியன 
அம்பிகைக்கு உரியனவாக இன்றும்‌ நடைமுறையில்‌ இருந்து வருகின்றன. அம்பிகையின்‌ அம்சமாக விளங்கும்‌ சரசுவதி 
தேவியினை ஆராதித்து வழிபடும்போது தேவி பாகவதம்‌, சப்தசதி, லலிதா சகஸ்ரநாமம்‌, சரசுவதி சகஸ்ரநாமம்‌, தேவி 
பராக்கிரமம்‌, செளந்தர்யலகரி, சகலகலாவல்லி மாலை, அபிராமி அந்தாதி ஆகியனவற்றை பாராயணம்‌ செய்தல்‌ ஓர்‌ மரபாக 
இருந்து வருகிறது. 


அம்பிகையின்‌ விழா 


கிராமங்களிலும்‌, பெரிய நகரங்களிலும்‌ உள்ள ஆலயங்களில்‌ அம்பிகையைப்‌ பலவாறாக வைத்து வழிபடுகின்‌ 
றார்கள்‌. ஜகன்‌ மாதாவாக இருக்கின்றவளுக்கு எத்தனை விதமாக விழாக்கள்‌ இருந்தாலும்‌ நவராத்திரி விழா மிகச்‌ 
சிறப்புடையதாகும்‌. i 

சிவபெருமானுக்கு பகல்‌ உற்சவம்‌ மிகச்‌ சிறப்புடையதாகும்‌. ஆனால்‌ அம்பிகைக்கு இரவு உற்சவம்‌ சிறப்புடைய 
தாக இருந்தாலும்‌ நவராத்திரி காலத்தில்‌ இரவும்‌ பகலும்‌ விசேஷமாகும்‌. நவ - ஒன்பது, ராத்திரி - இரவு. ஆக நவராத்திரி 


410 


நாளான ஒன்பது தினங்களிலும்‌ பூசை செய்து வழிபாடு செய்தால்‌ எல்லா நலன்களையும்‌ அம்பிகை அருளுவான்‌. பத்தாம்‌ 
நாள்‌ விஜயதசமியன்று வழங்கி செய்யவேண்டிய தொழில்களைத்‌ தொடங்குவர்‌. குறிப்பாக கல்விகற்க (வித்யா ஆரம்பம்‌) 
முதன்‌ முதலாக கல்விச்‌ சாலைகளில்‌ குழந்தைகளைச்‌ சேர்த்து மகிழ்வர்‌. 


நவராத்திரியின்‌ காலம்‌ 


நவராத்திரி காலங்களில்‌ வீட்டிலும்‌ திருக்கோயில்களிலும்‌ கொலுவினை அமைத்து வழிபடுதல்‌ இன்றும்‌ 
வழக்கத்தில்‌ இருந்து வருகிறது. கொலு என்பது தெலுங்கு சொல்லின்‌ தமிழுருவமாகும்‌. இக்கொலுவில்‌ உலகத்தில்‌ உள்ள 
பல்வேறு உயிரினங்கள்‌ மற்றும்‌ உயிரற்றவைகள்‌ அனைத்தும்‌ பொம்மைகளாகவும்‌ அதனுள்‌ நடுநாயகமாக அம்பிகை 
யினை வைத்து வழிபடுவதால்‌ இயற்கையின்‌ தத்துவத்தையும்‌, இறைவியின்‌ தத்துவத்தையும்‌ உணர்த்தவேண்டி நம்‌ 
முன்னோர்கள்‌ அமைத்தார்கள்‌. 

எல்லா உயிர்களுக்கும்‌ அன்னையாக விளங்கும்‌ அன்னையினை ஆராதனை செய்யும்‌ காலத்தில்‌ சித்திரை 
மாதத்தில்‌ வருகின்ற வசந்த நவராத்திரி விரதமும்‌, புரட்டாசி மாதத்தில்‌ வருகின்ற பாத்ரபத நவராத்திரி விரதமும்‌ ஆகும்‌, 
இவ்விரதம்‌ (பூஜை - விழா) புரட்டாசி மாதத்தில்‌ சுக்ல பட்சபிரதமையில்‌ ஆரம்பித்து தசமியன்று முடிவுறும்‌. இதில்‌ வரும்‌ 
அஷ்டமி நவமிக்கு மகாஷ்டமி, மகாநவமி என்று பெயர்‌. 


சித்திரை மாதத்தில்‌ வருகின்ற வசந்த நவராத்திரியை பூசிக்கும்‌ தன்மைகளை தேவி உபநிஷதத்திலும்‌, அதாவண 
வேதத்திலும்‌ சில பர்கங்களால்‌ விளக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. சித்திரை மாத பெளர்ணமி மட்டிலும்‌ (இரவில்‌) தேவியை 
ஆராதனை செய்வதும்‌, ஸ்ரீசண்டி ஹோமம்‌ செய்வதும்‌ உத்தமம்‌ ஆகும்‌. இப்பிரபஞ்சத்தில்‌ இருக்கும்‌ உயிர்களுக்கு உய்வு 
தரும்‌ பொருட்டு சித்ரா பெளர்ணமியிலும்‌, புரட்டாசி நவராத்திரியிலும்‌ விண்ணுலகத்திலிருந்து இந்த மண்ணுலகத்திற்கு 
வந்து அருள்‌ சுரக்கின்றாள்‌ என்பது ஞானிகளின்‌ கூற்றாகும்‌. 


மூவர்‌ 


இந்த நவராத்திரி நாளில்‌ முதல்‌ மூன்று நாளில்‌ துர்க்கையின்‌ அம்சமாகவும்‌, 4,5,6 நாளில்‌ லட்சுமியின்‌ அம்ச மாகவும்‌, 
7,8,9 நாளில்‌ சரஸ்வதியின்‌ அம்சமாகவும்‌ கொண்டரடுவர்‌. ஷடேஒன்பது நாட்களில்‌ பின்வருமாறு வழிபாட்டினைச்‌ செய்யலாம்‌. 


சரசுவதி பூஜையின்‌ தத்துவம்‌ 


சக்தியின்‌ உதவியை உண்மையில்‌ நாடுபவன்‌ வல்லவனாகிறான்‌. அத்தகைய வல்லவனுக்குப்‌ புல்லும்‌ ஆயுதம்‌. 
ஆதலால்‌ வல்லவனாகி ஆயுதத்தை ஒழுங்காக உபயோகிப்பவனே ஆயுதபூஜை செய்பவனாகின்றான்‌. அத்தகையவன்‌ 
வருஷம்‌ ஒருமுறை ஆயுதத்தை அலங்கரித்து வழிபடுவது சாலப்‌ பொருத்தமாகும்‌. சிலர்‌ *நவமியன்று சுவடிகளில்‌ (புத்தகம்‌) 
ஆவாஹணம்‌ செய்து சரசுவதியை வணங்குவர்‌. குறிப்பாக எல்லாக்‌ கல்விக்‌ கூடங்களிலும்‌ மிக விமரிசையாக வணங்கி 
மகிழ்வர்‌. எவ்வாறு எனில்‌, உணவு உடலுக்கு உறுதி தருவது போல கல்வியானது உள்ளத்திற்கு உறுதி அளிக்கின்றது. 
கல்வியே அஞ்ஞான இருளை அகற்ற வல்லது. ஆகவே தினம்‌ உள்‌ ஒளியை உண்டாக்க வல்லது என்பதனை உணர்த்தவே 
நவமியன்று கலைமகளை (சரஸ்வதியை) புத்தகங்களில்‌ ஆவாஹனம்‌ செய்து அல்லது சாஸ்திர சம்பந்தப்பட்ட ஓலைச்‌ 
சுவடிகளில்‌ ஆவாஹணம்‌ செய்து பூசித்து * *தசமியன்று (விஜயதசமி) விசர்சனம்‌ (கலைத்து) செய்து பாடம்‌ தொடங்‌ 
குவர்‌. அன்றுதான்‌ வித்யாரம்பம்‌. அகிலாண்ட நாயகியின்‌ அனுக்கிரகத்தைப்‌ பெற நம்‌ முன்னோர்‌ கண்ட நெறி இது. 


தேவியின்‌ ரூபங்கள்‌ 


சிரசின்மேல்‌ எழுந்தருளச்‌ செய்துகொண்டு ஸ்ரீநமசிவாயமூர்த்தி ஆலயத்தினை வலம்‌ வந்து வழிபாடு செய்வார்கள்‌. பின்னர்‌ அன்பர்கள்‌ 
யாவர்க்கும்‌ திருநீற்றுப்‌ பிரசாதமும்‌ புத்தகங்களும்‌ வழங்கியருளுவார்கள்‌. 


411 


ஷே ஆதனத்திற்குச்‌ சொந்தமான 
திருவாவடுதுறை ஸ்ரீ கோமுக்தீ 
சுவரர்‌ ஆலயத்தின்‌ மேற்குத்திருமா 
ளிகைப்பத்தில்‌ விளங்கும்‌ -ஞான 
சரசுவதி இத்திருவுருஜபமாலை, கமண்‌ 
டலம்‌, ஞானமுத்திரை, சுவடி, 
ஜடாமகுடம்‌, பத்மாசனம்‌ கொண்டு 
கிழக்கு நோக்கி காட்‌ தெருநறெது. 


Cheney eg ப்‌ 


ந்‌ ERY 


திருவாவடுதுறை - ஸ்ரீ கோமுக்தீசுவரர்‌ ஆலயத்தோற்றமும்‌ 
கோமுக்திதீர்த்தமும்‌ (திருக்குளம்‌). 


re 


413 


அஷ்டலெட்சுமி 


414 


ஸ்ரீஅபயாம்பிகை, i 


இ । rf Fs 
7] XZ = ஞ்‌ ப i} ம்‌ { 
4 A hy y ந PARISI EEN 
HS Sh 
| டு ர்‌ 5 ( 
~ ஆ \ AN 


ட்‌ 


SE ஜீ ன க்ஷ 
Be CCL 


KO) விடு $ yA 
CRIS URS 
gM 


= 


ல்‌ 
அ 
LES, ௫ 


அத Gee 
BES 
4022 ye 
ion த 


| 
1६ SZ AS 
[3८ १८४९ ४८६४ 
tn Ve 


\\ 


ay 
cS ae TSS 
4 se SL 
® SS TENG த 
SN கறு > \ 57 
PY \ A a) € 
= i Gs A 
हू 1 
() 
ஷீ ப்‌ ச்‌ @ ( 
Lx S 
= ip 
1p 4 Sy. ५7 | 
y றி டு த்‌ 
A 2 | 7 
fy 2 ५ 
Ce றி 


ச See y = 


53 


417 
பத்தாம்நாள்‌ சிறப்பு 


நவராத்திரியின்‌ கடைசி தினமான பத்தாம்‌ நாள்‌ தேவீபூசையின்‌ பிரதான தினமாகும்‌. இந்த உற்சவத்தின்‌ ஆறாவது, 
ஏழாவது தினத்தில்‌ மூலம்‌ என்னும்‌ நட்சத்திரம்‌ உச்சமாயிருக்கும்போது சரசுவதியை ஆவாகனஞ்‌ செய்வது வழக்கம்‌. இது 
இத்தேவியின்‌ ஜெனன நாள்‌. ஸ்தூல வடிவங்கொண்ட தினமாம்‌. சரசவதி பூஜை சிரவணமென்னும்‌ நட்சத்திரம்‌ உச்சமாகும்‌ 
தினத்தில்‌ பூர்த்தி செய்யப்படும்‌, 


சரசுவதியை ஆவாகனஞ்‌ செய்யுங்‌ காலத்து மூல நட்சத்திரம்‌ ஆரம்பமாகும்‌. ஆரம்ப காரியம்‌ சரசவதியின்‌ அருள்‌ 
கிடைப்பதற்குச்‌ செய்யும்‌ ஆராதனையே ஆகும்‌. அதாவது கல்வி கற்றல்‌ அல்லது சாஸ்திரம்‌ படிப்பதற்கு ஆரம்பஞ்‌ செய்வ 
தென்று அர்த்தமாகிறது. 


வித்தையை நாடின்‌ முதன்‌ முதலிலிருந்து ஆரம்பிக்கவேண்டும்‌. வித்தையின்‌ பயிற்சியானது அடிப்படையி 
லிருந்து தொடங்கவேண்டும்‌. எதையும்‌ மத்தியிலிருந்து தொடங்குதல்‌ கூடாது. அதம பக்ஷம்‌ வருஷத்துக்கொரு 
முறையேனும்‌ ஒரு புதிய விஷயத்தை அல்லது புதிய சாஸ்திரத்தை ஆரம்பித்து மறு வருஷம்‌ அந்த தினம்‌ வருவதற்குள்‌ 
அதில்‌ தேர்ச்சியும்‌ பெற்று புதிய சாஸ்திரம்‌ ஆரம்பிக்கவும்‌ சித்தமாயிருக்கவேண்டும்‌ என்ற கருத்தாகும்‌. 


சரசுவதி பூஜையை சிரவண நட்சத்திரம்‌ வரை தினந்தோறும்‌ செய்துவரவேண்டும்‌ என்பது விதி, சிரவணம்‌ 
என்றால்‌ ஆசாரியரது மொழிகளைக்‌ கேட்டல்‌, மேலும்‌ சிரவணமென்பது வித்யாப்யாஸத்துக்குரிய நால்வகை ஸ்தானங்‌ 
களுள்‌, சிரவணம்‌, மனனம்‌, நித்தியாஸனம்‌, ஸ்வானுபவமென்னும்‌ நான்கினுள்‌ முதலாவதாகும்‌. 


தேவிக்குப்‌ பிரியமான சிறப்பு நாட்கள்‌ 


புரட்டாசி, சித்திரை மாதங்களில்‌ வரும்‌ நவராத்திரி நாட்கள்‌, பெளர்ணமி, சோமவார விரதம்‌, அநந்த திருதியை 
விரதம்‌, செவ்வாய்‌, வெள்ளிக்கிழமை விரதம்‌, ரசகல்யாணி அநந்த திருதியையோடு கூடிய நாள்‌, ஆருத்திரா திருவாதிரை 
நட்சத்திரத்துடன்‌ திருதியை கூடிய நாள்‌. 


தேவியின்‌ சிறப்பு விழாக்கள்‌ 


ஊஞ்சல்‌ உற்சவம்‌, பள்ளியறை உற்சவம்‌, திருப்பள்ளியெழுச்சி, வசந்தோற்சவம்‌, தேவிக்குரிய பிர்மோற்சவங்கள்‌, 
நவராத்திரி உற்சவங்கள்‌, ஆடி வெள்ளி மற்றும்‌ தை வெள்ளி உற்சவங்கள்‌, தெப்போற்சவங்கள்‌ முதலியன சிறப்பான 
விழாக்களாம்‌. 


சிறப்புடைய தலங்கள்‌ 


அகிலாண்டே சுவரியுமான ஸ்ரீஅம்புகை - துர்க்கா, லட்சுமி, சரஸ்வதி ரூபமாக இருந்தும்‌ இப்பூவுலகில்‌ பல்வேறு 
திருப்பெயர்களை ஏற்றும்‌, பல நிலைகளில்‌ விளங்கும்‌ அர்ச்சா ரூபங்களை (விக்ரகரூபங்கள்‌) ரிஷிகளாலும்‌, 
ஞானிகளாலும்‌, சித்தர்களாலும்‌, மன்னர்களாலும்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்டும்‌ அந்தந்த ரூபங்களைத்‌ தத்தம்‌ மனத்தில்‌ 
கொண்டு வழிபட ஸ்ரீபராசக்தி 64 கலைகளின்‌ அம்சமாக 64 இடங்களில்‌ (திருக்கோயில்களில்‌) மக்களுக்கு இகபர 
நலன்களை அளித்து வருகின்றாள்‌. இதனை தேவி மகாத்மியம்‌ அழகுபட விளக்குகிறது. 


பூசித்து வழிபட்டோர்‌ 


இராமபிரான்‌ இலங்கைக்குப்‌ போகும்‌ முன்பு துர்க்கை பூஜை செய்தார்‌. கண்ணபிரான்‌ காத்யாயனி பூசை செய்தார்‌. 
குமரகுருபரர்‌ அம்பிகையின்‌ ஓர்‌ வடிவாம்‌ சரசுவதியை துதி செய்து ஹிந்தி மொழியினை அவள்‌ அருளால்‌ அறிந்து 
வடநாட்டாரைத்‌ தன்வயப்படுத்தினார்‌. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர்‌ காளியின்‌ அருளால்‌ மனிதனின்‌ உண்மையான 
வாழ்க்கை நெறிமுறைகளை எளிய முறையில்‌ உணர்த்தினார்‌. மேலும்‌ எண்ணற்ற முனிவர்களும்‌, தொழில்‌ செய்வோரும்‌, 
தேவியின்‌ திருப்பாதங்களை வணங்கி மேன்மை பெற்றார்கள்‌. 


| ig 
Wy Foes 
anteh 


ues pis 
प | 


ஏசாயா! | 
| dri Toto | nous) 
Sie ௮0௦௪07/0215. 109009 Unk ர | 
| geste ued | 
Tne Tur) | GWT) ५००७१9 | 
| TEED ம $109 HUTS 
neue Wm | 
Todds 
ஞ்‌ anne. 
2 
st 
emi 
iow awsren | 
ross FF | 
tes பூராட | 
st) 
வரகு gus 


| ராக IDedwd 9)-1-07 ७ yg ude 


419 
323. கிராமத்தில்‌ அருளும்‌ சக்தி ரூபங்கள்‌ 
காட்டேரி தியானம்‌ 


ரக்தவர்ணாம்‌ த்விபாஹ.ூ௰ம்‌ ௪ கோரவக்த்ராம்‌ த்ரிநேத்ரகாம்‌! 
ஊர்த்வோத்பத்த ஸுகேசாம்‌ ௪ வ்யாவ்ருத்தாஸ்யாம்‌ குரூபிணீம்‌! 
சுஷ்டிகோதராம்‌ ஸ2க்ஷ்மவஸ்த்ராம்‌ த்ருத சங்காக்ஷ மாலிகாம்‌! 
தண்டசக்ராப்ஜ சூலாஸி டக்கா கேடாதிகம்‌ ததா 

கண்டாளி மணயச்சைவ ததாநாம்‌ தக்ஷவாமயோ:! 

காட்டேரீம்‌ பாவயே கர்ப்ப சிசுமாம்ஸாஸ்ருகத்திநீம்‌!! 


காயத்ரீ 


ஓம்‌ காஷ்டேஸ்வரீஞ்ச வித்மஹே ருத்ர புத்ரீஞ்ச தீமஹி! 
தந்நோ ரெளத்ரீ ப்ரசோதயாத்‌ 


சிவந்த மேனியையுடையவளும்‌, இரண்டு கைகளையும்‌, மூன்று கண்களையுமுடையவளும்‌, கோரமான 
முகத்தையுடையவளும்‌, மேலே தூக்கிக்‌ கட்டப்பட்ட கூந்தலையுடையவளும்‌, திறந்திருக்கிற வாயையுடையவளும்‌, 
விகாரமான சரீரத்தையுடையவளும்‌, வற்றிப்‌ போயிருக்கிற வயிற்றை உடையவளும்‌, மெல்லிய அல்லது குறைவான 
ஆடையை அணிந்திருப்பவளும்‌, தண்டம்‌, சக்கரம்‌, தாமரை, சூலம்‌, கத்தி, உடுக்கை, கேடயம்‌ இவைகளைக்‌ 
கொண்டவளும்‌, மணிகள்‌ வண்டுகள்‌ இவைகளான மாலைகளையும்‌, தனது இரு கரங்களினால்‌ கர்ப்பத்திலிருக்கின்ற 
சிசுவின்‌ மாம்சம்‌ ரத்தம்‌ இவைகளை உண்கின்றவளுமான காட்டேரியை வணங்குகின்றேன்‌. 


காத்தாயி அம்மன்‌ தியானம்‌ 


த்விபுஜாம்‌ ௪ த்விநேத்ராம்‌ ௪ ஸரத்ன மகுடோஜ்வலாம்‌। 
தக்ஷிணே பத்மஸம்யுக்தாம்‌ வாமே லம்ப கரான்விதம்‌!! 
வீரேண ரக்ஷிதாம்‌ தேவீம்‌ ச்யாமாபாம்‌ சுப யெளவநாம்‌! 
வந்தேஹம்‌ மஹாமாயாம்‌ ஸர்வமங்களா தாயினீம்‌।! 


ஸ்ரீ கிருஷ்ணனைப்‌ பதியாக அடைய விரும்பிய கோபிகைகள்‌, மார்கழி மாதத்திய காத்யாயனீ விரதம்‌ 
அனுஷ்டித்தார்கள்‌ என்று புராண வாயிலாக அறிகிறோம்‌. அவர்களுக்கு இந்த விரதத்தை உபதேசித்த காத்யாயன 
மகரிஷியின்‌ பெயராலேயே விரதமும்‌ அவர்‌ பெயரைப்‌ பெற்றே வழங்கப்படுகிறது. கோபிகைகள்‌ வழிபட்ட அம்பிகை 
மிகவும்‌ அழகானவள்‌; அற்புதமான பட்டாடை அணிந்தவள்‌ (விசித்ர பட்ட வஸனாம்‌) பிறைச்‌ சந்திரனைச்‌ சிரஸில்‌ தாங்கிக்‌ 
கொண்டிருப்பவள்‌ (அர்த்த சந்த்ர விபூஷிதாம்‌); கைகளில்‌ கத்தி - கேடயம்‌ - வஜ்ரம்‌ - சூலம்‌. வில்‌ அம்பு - சங்கம்‌ - மணி 
- தாமரை ஏந்தியிருப்பவள்‌. (கட்க கேடக வஜ்ராணி சூலம்‌ & விசிகம்‌ ததா தாரயந்தீம்‌ தனுபாசம்‌ சங்க கண்டே 
ஸரோருஹாம்‌); ஜடா மகுடம்‌ கொண்டவள்‌ (ஜடா மகுடமண்டிதாம்‌); கோடிக்கணக்கான நிலவுகளுக்கொப்பான 
தண்ணொளி வீசுபவள்‌ (கோடி சந்த்ர ஸமப்ரபாம்‌); தங்கத்‌ திருமேனியில்‌ அழகான இரு விழிகளைக்‌ கொண்ட இந்தப்‌ 
பராசக்தி ஸ்ரீகிருஷ்ணரின்‌ எல்லையில்லாத ஆற்றலின்‌ வடிவம்‌. கம்ஸனை அடக்கியவள்‌; விந்திய மலையை 
இருப்பிடமாகக்‌ கொண்டவள்‌. 

இவ்வளவு சிறப்புப்‌ பெற்ற காத்யாயனீ தேவி, கிராம்‌ மக்களால்‌ காத்தாயி என்று அழைக்கப்படுவதாகத்‌ தெரிகிறது. 
பகைவர்களையும்‌ வாழ்வில்‌ எதிர்ப்படும்‌ மற்ற துன்பங்களையும்‌ அழித்து, தன்‌ அடிபணிபவர்களைக்‌ காப்பாற்றுகிறாள்‌ 


என்பதாலும்‌ கோத்த ஆயி) காத்தாயி ஆகிறாள்‌. 


குறிப்பு:- மேலும்‌ ஏழு கன்னியர்களாகிய சப்தமாதர்கள்‌, ரேணுகாதேவி, பேச்சாயி, IN BST ன டர ee எனக கத ee தல்‌ oe சியாமளா, தயாபுரியம்மன்‌, 


அரவங்காத்த நாச்சியாள்‌, நாகக்கன்னி என்னும்‌ எண்ணற்ற திருமேனிகள்‌ உண்டு. 


420 
திரெளயதி தியானம்‌ 
த்விநேத்ராம்‌ ஏகவக்த்ராம்ச பத்மா பயகராம்‌ புஜாம்‌/ 
ஹரித்ரா வஸ்த்ர ஸம்யுக்தாம்‌ கிரீடமகுடோஜ்‌ வலரம்‌!! 


மல்லிகா மால்ய ஸம்யுக்தாம்‌ ஸர்வாபரண பூவிதாம்‌! 
ஞான வைராக்ய தாத்ரீஞ்ச மோக்ஷ ஸாம்ராஜ்ய காரிணீம்‌!! 


காயத்ரீ 


ஓம்‌ த்ராம்‌ த்ரெளபத்யை ௪ வித்மஹே மல்லிகா மால்யை F தீமஹி! 
தந்நோ தாத்ரீ ப்ரசோதயாத்‌ 


ஒரு முகம்‌, இரண்டு கண்கள்‌ இவைகளையுடையவளும்‌, ஒரு கையில்‌ தாமரையையும்‌, மற்றொரு கையில்‌ அபய 
முத்திரையைக்‌ கொண்டவளும்‌, சுவர்ணம்‌ போன்று மஞ்சள்‌ நிறமான மேனியையுடையவளும்‌, மஞ்சள்‌ நிறமான 
ஆடையை உடுத்தி இருப்பவளும்‌, கிரீட மகுடத்தினால்‌ ப்ரகாசிக்கின்றவளும்‌, மல்லிகை மலரால்‌ கட்டப்பட்ட 
மாலையையுடையவளும்‌, ஆபரணங்கள்‌ யாவற்றாலும்‌ அலங்கரிக்கப்பட்டவளும்‌, ஞானம்‌ வைராக்யம்‌ இவைகளைக்‌ 
கொடுப்பவளும்‌, மோக்ஷ சாம்ராஜ்யத்தை கொடுப்பவளும்‌ ஆவாள்‌. ச 


421 
துர்கையம்மன்‌ தியானம்‌ 


ஏகவக்தராம்‌ சிரோஜ்வாலாம்‌ ரக்த நேத்ராம்‌ புஜாஷ்டகாம்‌! 
நீலாங்கீம்‌ கோரதம்ஷ்ட்ராம்ச நாகாலங்கார பூஜிதாம்‌।! 
சாப்‌ பாண கபாலாஸி லே சக்ர கதாயுதாம்‌! 

வந்தே துர்காம்‌ பதாக்ராந்த மஹிஷாஸமஸ்தகாரம்‌!! 


ஜி 


MC 


QT 


ஒரு முகத்தையுடையவளும்‌, ஜ்வாலையையுடைய சிரசினையுடையவளும்‌, சிவந்த கண்களையுடையவளும்‌, 
எட்டு கைகளையுடையவளும்‌, கருமை நிறங்கொண்ட சரீரத்தையுடையவளும்‌, கோரைப்‌ பற்களையுடையவளும்‌, 
பலவகைப்பட்ட ஆபரணங்களால்‌ அலங்கரிக்கப்பட்டவளும்‌, வில்‌, புவ கத்தி, சூலம்‌ “தாம்‌, கதை 
இவைகளை ஆயுதங்களாக உடையவளும்‌, காலின்‌ கீழ்‌ மகிஷாசுரனின்‌ மத்தகத்தில்‌ ஒரு காலை ஊன்றிக்‌ கொண்டிருப்‌ 
பவளுமான துர்க்கா தேவியை வணங்குகின்றேன்‌. மேலும்‌ இதில்‌ பலவகையான துர்க்கா விசேஷங்கள்‌ உண்டு. சாக்த 
தந்திர நூல்கள்‌, சிவாகமங்கள்‌, மூர்த்தி த்யானம்‌, ஸ்ரீதத்வநிதி நூல்களில்‌ காண்க. 


422 


அங்காளம்மன்‌ தியானம்‌ 


ஏகவகத்ராம்‌ த்ரிணேத்ராம்‌ ௪ ஜடாமகுட மண்டிதாம்‌. 
ஜ்வாலாகேசாம்‌ கராளாஞ்ச தக்ஷிணே நகர குண்டலாம்‌!! 
வாமகர்ணே பத்ர பூஜாம்‌ ஸர்வாபரண பூஷிதாம்‌! 

பாச சூல கபாலோக்ர டங்க ஹேதி விராஜிதாம்‌!! 
பீதாம்பரதராம்‌ வ்ருஷாரூடாம்‌ கங்காள பரமேஸ்வரீம்‌! 
வந்தே சதுர்புஜாமுக்ராம்‌ குங்குமாபாம்‌ சுபப்ரதாம்‌!! 


காயத்ரீ 


ஓம்‌ காம்‌ கங்காள்யை ச வித்மஹே ஜ்வாலா கேசாய ௪ Svan! 
தந்நோ SABI ப்ரசோதயாத்‌ 


ஒரு முகம்‌, மூன்று கண்கள்‌, நான்கு கைகள்‌ இவைகளையுடையவளும்‌, ஜடா மகுடத்தினால்‌ ங்கு ம்‌ 
அக்னிஜ்வாலையை கூந்தலாக உடையவளும்‌, பயங்கரமான ட தற ர கன வப वह 
OE டாட்‌ காதில்‌ பத்ர குண்டலத்தையும்‌ அணிந்து சர்வாபரணம்‌ தொட ம்‌ பாசக்கயிறு ட்‌ 
கபாலம்‌, டங்கம்‌ (பெரிய கத்தி) - (ஹேதி - கூர்மையான ஆயுதம்‌) ஆகியனவற்றை கரங்களில்‌ ப்‌ ளும்‌ 
வெண்‌ பட்டாடையை உடுத்து இருப்பவளும்‌, காளையின்‌ மேல்‌ வீற்றிருப்பவளும்‌, குங்குமம்‌ போன்று சிவந்‌ 
மேனியையுடையவளும்‌, நன்மையைச்‌ செய்கின்றவளுமான அங்காள பரமேஸ்வரியை வணங்குகின்றேன்‌ ல்‌ 
பரமேஸ்வரி என்பது அங்காள பரமேஸ்வரி என்று மருவி வந்துள்ளது.) 


423 


செல்லியம்மன்‌ தியானம்‌ 
திருமகள்‌ / கஜலெட்சுமி (செல்வ அம்மன்‌) தியானம்‌ 


சதுர்புஜாம்‌ த்விநேத்ராம்ச வராபயகராநீவிதாம்‌ 
காத்வயத்ருதாம்‌ போஜாம்‌ க்ருதபங்கேர ஹாஸநரம்‌!! 
ஸுவர்ண கலசோபேத கஜயுக்மேந பார்ச்வயோ! 
க்ருதாபிஷிக்காம்‌ பத்மாம்‌ தாம்‌ கஜலக்ஷமீ முபாஸ்மஹோ! 


FE. 
aN RE 


: ட \\ 
Up அப்‌! | 
J] 
CN 


க 
क्र இ புணை: 
र 


இரண்டு கண்களையும்‌, நான்கு கரங்கள்‌ கொண்டவளும்‌ (பின்‌ கரங்கள்‌ உயரத்தூக்கி இருக்கின்ற நிலையில்‌) 
அக்கரங்களில்‌ தாமரை மலர்களையும்‌, முன்‌ இரு கரங்கள்‌ அபய, வரத முத்திரைகளை உடையவளும்‌, இவளின்‌ இரு 
புறத்திலும்‌ சுவர்ண கலசங்களையுடைய இரு யானைகளினால்‌ கங்கை நீரால்‌) அபிஷேகம்‌ செய்யப்படுகிறவளும்‌, 
தாமரை மலரில்‌ வீற்றிருக்கின்ற கஜலெட்சுமியை வணங்குகின்றேன்‌. (குறிய்யு:- இத்‌ திருவுருவக்‌ கஜலெட்சுமி 
பெரும்பாலும்‌ சிவாலயத்தின்‌ வாயு மூலையில்‌ காணப்படும்‌. அருகில்‌ சரசுவதியையும்‌ பிரதிட்டை செய்யப்பட்டிருக்கும்‌. 
இலக்குமி பற்றி, சண்டிகல்பம்‌, மூர்த்தி த்யானம்‌, காஸ்யப சில்பம்‌, நிருஸிம்ஹ பிராஸாதம்‌, பாஞ்சராத்ரம்‌, மயூகம்‌, அதர்வண 
ரகஸ்யம்‌, சில்பரத்னம்‌, மற்றும்‌ வேதம்‌, ஆகமம்‌ புராணங்களில்‌ காணலாம்‌. சிவாலயத்தில்‌ விளங்கும்‌ லெட்சுமி ஓர்‌ யட்சினி 
என்பர்‌. இவள்‌ எல்லா செல்வத்திற்கும்‌ அதிபதி. கிராமத்தில்‌ இவளை ஆதியில்‌ செல்லியம்மன்‌ (செல்வ அம்மன்‌) என்று 


வழிபடுதல்‌ மரபு.) 


424 
மாரியம்மன்‌ திய ஈனம்‌ 


அக்னிஜ்வாலா சிகாமக்நி நேத்ராமக்கி ஸ்வருபிணிம்‌! 
கரண்ட மகுடோ பேதாம்‌ கதாடக்கா கராம்புஜாம்‌!! 
வீராஸநாம்‌ கபாலாஸி பாஸஹஸ்தாம்‌ ரவிப்ரபாம்‌! 
வந்தே தேவீம்‌ மஹாமாரீம்‌ நாகாபரண பூவிதாம்‌!! 


i ह ஜவாலையை சிகையாகக்‌ கொண்டவளும்‌, அக்னியைக்‌ கண்களாகவும்‌ உடலாகவும்‌ கொண்டவளும்‌ 
ரு ப்‌ ட . = . டு ட ப்‌ . i i 
0 x 3 பான்ற கண்கள்‌ மற்றும்‌ சிவந்த மேனி) கரண்ட மகுடத்தைத்‌ தரித்திருப்பவளும்‌, கதை, உடுக்கை, கபாலம்‌ 
பாசம்‌ - . = . . ட ¢ ர்‌ ்‌ i 
வைகளைக்‌ கைகளில்‌ வைத்திருப்பவளும்‌, வீராசனத்தில்‌ அமர்ந்திருப்பவளும்‌, சூரியனுக்கொப்பான 


காந்தியையுடை ்‌ i 1 : 
ந்தி யு யவளும்‌, பாம்பை மாலையாக அணிந்திருப்பவளுமான மகா மாரியை வணங்குகின்றேன்‌. (குறிப்ப: எட்டு 
கரங்களையுடைய மகாமாரியம்மன்‌ உண்டு - சமயபுரம்‌.) ர கதுவ 


425 
பத்ரகாளியம்மன்‌ தியானம்‌ 


ஏகவக்த்ராம்‌ த்ரிணயனாம்‌ ஊர்த்வகேச ஸமன்விதாம்‌! 
ச்யாம வர்ண சமாயுக்தாம்‌ சதுர்தோர்‌ தண்ட மண்டிதரம்‌।! 
சூலம்‌ டமருகஞ்சைவ கபாலம்‌ பாசமேவச! 

பிப்ரதீம்‌ புல்லநயனாம்‌ நாநாபரண பூவிதாம்‌!! 
ப்ரஸந்நவதநாம்‌ தேவீம்‌ துகல வஸநோஜ்வலாம்‌! 
ஸிம்ஹாதிரூடாம்‌ பத்ராப்த்யை பத்ரகாளீ மஹம்பஜோ 


$ 640 8020 > © 


ஒரு முகம்‌, மூன்று கண்கள்‌, நான்கு கரங்கள்‌, மேலே தூக்கியிருக்குமாறு கட்டப்பட்ட கூந்தலையுடையவளும்‌, 
கருமை நிறங்‌ கொண்டவளும்‌, சூலம்‌, டமருகம்‌, கப லம்‌, பாசக்கயிறு இவைகளைக்‌ கொண்டவளும்‌, மலர்ந்த கண்களை 
யுடையவளும்‌, பலவகைப்பட்ட ஆபரணங்களால்‌ அலங்கரிக்கப்பட்டவளும்‌, பட்டாடையை உடுத்தியிருப்பதால்‌ மிகவும்‌ 
பிரகாசிக்கின்றவளும்‌, மகிழ்ச்சி பொருந்திய முகத்தையுடையவளும்‌, சிம்ஹத்தின்‌ மெஸ்‌ கட. தேவீ 
பத்ரகாளியை நன்மைகளை அடைவதின்‌ பொருட்டு நான்‌ வணங்குகின்றேன்‌. (குறிப்பு: காளீ வடிவங்களில்‌ நான்கு 
கரங்கள்‌, எட்டு கரங்கள்‌, 16 கரங்கள்‌, 32 கரங்கள்‌, 16 முகங்களோடு 64 கரங்கள்‌ தியானங்களில்‌ சொல்லப்படுகின்றன. 
பிரளய காலத்தில்‌ இவள்‌ எடுக்கும்‌ திருமேனியானது சொல்லவொண்ணாததாகும்‌.) 


426 


324, நவருதி சக்திகளின்‌ வழிபாடு 
(குடந்தைபுராணம்‌ - நவதீர்த்த கன்னிகள்‌ ) 


(இந்தப்‌ பகுதியானது பவிஷ்யோத்தர புராணத்தை அடிப்படியாகக்‌ கொண்டு படு ட்ப ஆதீன 
மகாவித்துவான்‌ திரிசிரபுரம்‌ ஸ்ரீமீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை அவர்களால்‌ திருக்குடந்தைப்‌ புராணம்‌ செய்யப்பட்டது. திருக்‌ 
குடந்தை மாநகரில்‌ மகாமகக்குளம்‌ அருகில்‌ மேற்கு நோக்கிஸ்ரீகாசி விசுவநாதர்‌ கோயில்‌ உள்ளது இங்கு ஒன்பது நதிகளின்‌ 
அன்னையர்களது திருமேனி வரிசைக்‌ கிரமமாக வடக்கு நோக்கியுள்ளது இங்கு இவர்களின்‌ உற்சவ ரூபங்களும்‌ உள்ளன 
வேறு எந்த ஆலயத்திலும்‌ ஒன்பது நதிகளின்‌ (கன்னியர்கள்‌) தனிச்‌ சந்நிதி இல்லை எனலாம்‌. கே புராணத்தில்‌ “நவநதி 
அர்ச்சனை” படலம்‌ காணப்படுகிறது. இந்த அர்ச்சனை முதலில்‌ தினமலர்‌ - பக்தி மலர்‌ 9.12.2002ல்‌ படங்களோடு 
அச்சிட்டு பிரசுரமாயிற்று. வெள்ளிக்கிழமையன்று இந்த நவநதி சக்திகளின்‌ திருமேனிகளை அபிஷேகம்‌ மற்றும வாசனாதி 
மலர்களால்‌ அர்ச்சித்து வழிபட்டால்‌ வீட்டிற்கும்‌, நாட்டிற்கும்‌ எல்லாவித நலன்களும்‌ கிட்டும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 
“நீரின்றி அமையாது Daven என்பதற்கேற்ப மண்ணுலகத்திற்கு எப்போதும்‌ கிடைக்கவேண்டிய நீரானது கிடைத்துக்‌ 


கொண்டேயிருக்கும்‌. வழிபடுவோம்‌, ஆனந்தப்‌ புனித நீர்‌ பெறுவோம்‌.) 


ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 


DN oe தமை நாளிது STS CO ee ர்‌. வண்ணன்‌ வரா எக “தினமலர்‌: நாளிதழ்‌ - 9.11.2001. 


கங்கை 


திரிபதா தேவ்யை நம்‌: 
ஸ்ரீமத்யே நம: 
ஜானவ்யை நம: 
விஷ்ணு மாத்ரே நம: 
லோகமாத்ரே நம: 
சுவர்த்தனி மாத்ரே நம: 
சாம்பவ்யை நம: 
திரிலோசனாயை நம: 
சரோத்பூதாயை நம்‌: 


i சுதா தாராயை நம்‌: 


சுபா வகாயை நம: 
கங்கா தேவ்யை நம: 


427 


யமுனை 


ஓம்‌ சூர்ய சம்பூதாயை நம: 
ஓம்‌ காளிண்யை நம: 
ஓம்‌ யம சுவாதிர்ரே நம: 
ஓம்‌ சுத்யை நம: 

ஓம்‌ காம்யை நம: 

ஓம்‌ சாந்த்யை நம: 

ஓம்‌ அனந்தாயை நம: 
ஓம்‌ சுபாங்கனாயை நம: 
ஓம்‌ வசுப்ரதாயை நம: 
ஓம்‌ வசுமத்யை நம: 
ஓம வசு ப்ரீதாயை நம: 
ஓம்‌ யமுனாயை நம: 


நர்மதை 


ஓம்‌ சோமோற்பவாயை நம: 
ஓம்‌ செளமுக்யை நம: 

ஓம்‌ சோமசேகர ப்ரியாயை நம: 
ஓம்‌ சுரூபிண்யை நம: 

ஓம்‌ செளமார்க்க வர்த்தன்யை நம: 
ஓம்‌ சுரப்யை நம: 

ஓம்‌ கலாயை நம: 

ஓம்‌ புண்யாயை நம: 

ஓம்‌ ரேவத்யை நம: 

ஓம்‌ மேகலா கன்யாயை நம: 
ஓம்‌ சர்வக்யை நம: | 

ஓம்‌ நர்மதையே நம: 


428 


சரஸ்வதி 


ஓம்‌ சாந்தாயை நம்‌: 

ஓம்‌ சர்வரூபிண்யை நம: 

ஓம்‌ சமப்ரதாயை நம: 

ஓம்‌ ஞானவைராக்யதாயை நம்‌: 
ஓம்‌ ஞான ரூப்யை நம: 

ஓம்‌ அஞ்ஞானவிபேதின்யை நம: 
ஓம்‌ மேருகோட சம்பூதாயை நம்‌: 
ஓம்‌ ப்ராவர்த்தின்யை நம: 

ஓம்‌ சண்ட வேதாயை நம: 

ஓம்‌ மாயாவிச்சேதகாரண்யே நம: 
ஓம்‌ சரஸ்வத்யை நம: 


காவிரி 


ஓம்‌ சம்பூதாயை நம: 

ஓம்‌ கல்யாண்யை நம்‌: 

ஓம்‌ காமதாயின்யை நம: 

ஓம்‌ கல்யாண தீர்த்தரூபின்யை நம: 
ஓம்‌ சையாசலஹ்பவாயை நம: 
ஓம்‌ லோபாமுத்ராயை நம: 

ஓம்‌ ராகஸ்யாமாயை நம: 

ஓம்‌ கும்ப சம்பவ வல்லபாயை நம: 
ஓம்‌ விஷ்ணு மாயாயை நம: 

ஓம்‌ சோன மாதாயை நம: 

ஓம்‌ தட்சிணாபத ஜானவ்யை நம: 
ஓம்‌ காவேரீயை நம; 


கோதாவரி 


ஓம்‌ கோதாவர்யே நம: 
ஓம்‌ கவுதமவனாசின்யை நம: 
ஓம்‌ சப்தச்ரோத்ரை நம: 
ஓம்‌ சத்ய வத்யை நம: 
ஓம்‌ சத்ய ரூபிண்யை நம: 
ஓம்‌ சுவாசின்யை நம: 
ம்‌ சுலப்யை நம: 
சூக்ஷ்ம தேகாட்யை நம: 
ற வேகாவர்த்யை நம; 
ம்‌ மலாபகாயை நம: 
பாபவிமோசனாயை நம: 
கோதாவரிதேவ்யை நம: 


கன்யாகுமரி 


கன்யா நத்யை நம: 

0 தேவ்யை நம: 
கனக பாயை நம: 
க்ருஷ்ணாயை நம: 
கலாவத்யை நம: 
காமவத்யை நம: 

0 காமப்ரியாயை நம: 
வலப்ரதாயை நம: 
காலதாயிண்யை நம: 

D கன்யாகுமர்யை நம: 


430 


ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 


ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 


பயோஷ்ணி 


பாபஹாரிண்யை நம்‌: 
பாலாகை நம: 
பரிமோதின்யை நம: 
பூர்ணாயை நம: 
பூர்ணாவத்யை நம்‌: 
மோகாயை நம: 
மோகாவதயை நம: 
அபாயை நம: 

அந்தர்‌ வேக வத்யை நம: 
சர்வேச்சித பலப்ரதாயை நம: 
பயோஷ்ண்யை நம: 


சரயு 


சண்ட லோகாட்யை நம: 
இஷ்வாகு குல வல்லபாயை நம: 
ராமப்ரியாயை நம: 

ராம பதத்துவய விராஜிதாயை நம: 
சுரபி விருத்யை நம: 
மேகாங்யை நம: 

யக்ஞ பலதாயின்யை நம: 
ஸ்ரீரங்க வல்லபாயை நம: 
மேகதாயின்யை நம: 

பூர்ண காமாயை நம: 
சவுண்டிண்யை நம: 

சரயுவே நம: 


431 


325, சக்தியின்‌ மந்திரங்கள்‌ 


கணபதி மூல மந்திரம்‌ 


சிவன்‌ காயத்ரீ 


கெளரீ காயத்ரீ 


'கெளரீ காயத்ரீ (வேறுவகை) 


தேவீ காயத்ரீ 


சக்தி காயத்ரீ 


கெளரீ காயத்ரீ 


த்ரிபுராதேவி காயத்ரீ 


மஹாத்ரிபுரசுந்தரீ காயத்ரீ 


வாக்பவ காயத்ரீ 


ஓம்‌ ஏகதந்தாய வித்மஹே வக்ர துண்டாய தீமஹி! 
தந்நொ தந்தி ப்ரசோதயாத்‌! 


ஓம்‌ தன்மஹேசாய வித்மஹே வாக்கு கித்யாய தீமஹி! 
தந்நோ சிவ ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ மகாதேவீ ௪ வித்மஹே ருத்ர பத்ன்யை ௪ தீமஹி! 
தந்நோ கெளரீ ப்ரசோதயாத்‌! 


ஓம்‌ ஸ்வபா [ஸுப] காயை வித்மஹே காமமாலின்யை தீமஹி! 
தந்நோ கெளரீ ப்ரசோதயாத்‌! 


ஓம்‌ தேவீமணெள ( தேவ்யை ப்ரம்மாண்யை ] வித்மஹே 
மகாசக்தி ( சக்த்யை ] தீமஹி 
தந்நோ தேவீ ப்ரசோதயாத்‌! 


ஓம்‌ ஸர்வ ஸம்மோஹின்யை வித்மஹே விச்வ ஜனன்யை தீமஹி! 
SFB சக்தி ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ மஹாதேவீ ௪ வித்மஹே GST பதன்யை ௪ தீமஹி! 
தந்நோ கெளரீ ப்ரசோதயாத்‌! 


ஓம்‌ க்ரீம்‌ த்ரிபுராதேவீ வித்மஹே காமேஸ்வரீ ௪ தீமஹி! 
தந்நஹ்‌ கலின்னே ப்ரசேதயாத்‌ா 


ஓம்‌ வாக்பவேச்வரீ வித்மஹே காமேச்வரீ ௪ தீமஹி! 
SEEM சக்தி ப்ரசோதயாது!! ' 


ஓம்‌ ஐம்‌ த்ரிபுராதேவீ வித்மஹே வாக்பவேச்வரீ தீமஹி! 
தந்நோ முக்தி ப்ரசோதயாத்‌ 


432 


அம்ருதேச்வரி காயத்ரீ र 
ஓம்‌ ஸெள: திரிபுராதேவீ வித்மஹே சக்தீச்வர்‌ ௪ தீமஹி! 
தந்நோ ம்ருதா ப்ரசோதயாத்‌ 


தேவீ (திரிபுரா) காயத்ரீ (வேறுவகை) 
ஓம்‌ ஐம்‌ த்ரிபுரா பாலாய வித்மஹே க்லீம்‌ மஹாபரமேஸ்வர்யை தீமஹி! 
தந்நோ தேவீ ப்ரசோதயாத்‌ 


பிராம்ஹி காயத்ரீ 
ஓம்‌ ஹம்ஸத்வஜாயை வித்மஹே கூர்ச்ச ஹஸ்தாயை தீமஹி! 
தந்நோ ப்ராம்மீ ப்ரசோதயாத்‌! 


மகேஸ்வரி காயத்ரீ 
ஓம்‌ வ்ருஜத்வஜாயை வித்மஹே ம்ருக ஹஸ்தாயை தீமஹி! 
தந்நோ ரெளத்ரீ ப்ரசோதயாத்‌ 


கெளமாரீ காயத்ரீ 
ஓம்‌ சிகித்வஜாயை வித்மஹே வஜ்ர [சக்தி] ஹஸ்தாயை தீமஹி 
SPE கெளமாரீ ப்ரசோதயாத்‌! 

வைஷ்ணவி காயத்ரீ 
ஓம்‌ தார்க்ஷ்யத்வஜாயை வித்மஹே சக்ரஹஸ்தாயை தீமஹி 
தந்நோ வைஷ்ணவீ ப்ரசோதயாத்‌ 

வாராஹி காயத்ரீ 
ஓம்‌ மஹிஷத்வஜாயை வித்மஹே தண்ட ஹஸ்தாயை தீமஹி! 
தந்நோ வாராஹி ப்ரசோதயாத்‌ 

இந்திராணீ (மாகேந்திரீ) காயத்ரீ 
ஓம்‌ கஜத்வஜாயை வித்மஹே வஜ்ரஹஸ்தாயை தீமஹி! 
குந்ந இந்த்ராணீ ப்ரசோதயாத்‌ 


சாமுண்டா காயத்ரீ 


ஓம்‌ பிசாச த்வஜாயை வித்மஹே சூல ஹஸ்தாயை தீமஹி 
தந்நஹ்‌ காளீ ப்ரசோதயாத்‌ 


சாமுண்டி காயத்ரீ (வேறுவகை) 
ஓம்‌ பாசத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி! 
தந்நஸ்‌ சாமுண்டி ப்ரசோதயாத்‌! 

தேவீ காயத்ரீ 
ஓம்‌ கனரம்பிகாய வித்மஹே உமாசக்த்யை ௪ தீமஹி! 
தந்நோ தேவீ ப்ரசோதயாத்‌! 

சக்தி காயத்ரீ 
ஓம்‌ வாகீஸ்வர்யை ௪ வித்மஹே காமேஸ்வர்யை = தீமஹி! 
தந்ந: சக்தி: ப்ரசோதயாத்‌ 


434 


வாகீஸ்வரீ மந்திரம்‌ 
ஓம்‌ வத வத வாக்வாதினீ ஸ்வாஹா! 


வாகீஸ்வரீ மந்திரம்‌ (வேறுவகை) A 
ஓம்‌ ஹ்ரீம்‌ ஐம்‌ சரஸ்வத்யை நம: ஹ்ரீம்‌ ஜம்‌ ஓம்‌ 


ருத்ர வாகீஸ்வரீ மந்திரம்‌ 
ஓம்‌ வாம்‌ ஸ்ரீம்‌ ஸ்ப்யேம்‌ ஹ்ரீம்‌ நம: 


விஷ்ணு வாகீஸ்வரீ மந்திரம்‌ 
ஓம்‌ ஸ்ரீம்‌ ஸ்ப்யேம்‌ ஹ்ரீம்‌ நமஃ 


வாசஸ்பதி வாகீஸ்வரீ மந்திரம்‌ (வாக்கின்‌ தலைவி) 
ஜம்‌ வாசஸ்பதே அம்ருதப்லவ: ப்லு!! 


சிந்தாமணி சரசுவதி 
ஓம்‌ ஹ்ரீம்‌ ஹ்செளம்‌ ஹ்ரீம்‌ ஓம்‌ சரஸ்வத்யை நம: 


வாணீ சரசுவதி மந்திரம்‌ 


ஓம்‌ ஹ்ரீம்‌ க்லெளம்‌ சரஸ்வத்யை ஈம: ஹ்ரீம்‌ ஓம்‌. 


வாக்தேவி சரசுவதி மந்திரம்‌ 
ஐம நமோ பகவதி வத வத வாக்தேவீ ஸ்வாஹா! 


நகுலீ சரசுவதி மந்திரம்‌ 
ஐம்‌ ஓஷ்டாபிதானர்‌ நகுலீ க்லீம்‌ தந்தை ஹு பரிவ்ருதா பவி: 
செள: சாவஸ்யை வாச ஈசனா சாரு மாம்‌ இஹ வாதயேத்‌ 
வத வத வாக்வாதீனீ ஸ்வாஹா 


மேதா தாரண சரசுவதி மந்திரம்‌ 
ஐம்‌ நமோ ப்ரம்மணே தாரணம்‌ மே அஸ்து 
ATT கரணம்‌ தாரயிதா பூயாசம்‌ க்லீம்‌ 
கர்ணயோ: ஸ்ருதம்‌ மாச்‌ யோ ட்வம்‌ மாம்‌ 
ஆமுஷ்ய ஓம்‌ செள: 


துர்க்கா காயத்ரீ 
ஓம்‌ காத்யாநீய ( காத்யாயந்யை ] வித்மஹே 
கன்யாகுமார்யை தீமஹி! 
தந்நோ துர்கா ப்ரசோதயாத்‌ 


துர்க்கா காயத்ரீ (வேறுவகை) 
ஓம்‌ காத்யாயநாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி! 
தந்நோ துர்கி: ப்ரசோதயாத்‌ 


மஹிஷமர்த்தினி காயத்ரீ 
ஓம்‌ மஹிஷமர்தின்யை வித்மஹே துர்காயை ச தீமஹி! \ 
தந்நோ தேவீ ப்ரசோதயாத்‌ 


ய 
VRE = ae ef 
है பக்கம்‌ 
ட A ANY 
SCY 


உட்‌ 
Uy ஒட்டு 
ட்ட =) AN வத 


ff SVN டல்‌ 
(Pd, A | SEA 
OA 
K us 


ஞ்ச 


=— 


IN 


ந்‌ 


வாசஸ்பத ஸ்கஸ்வி 
வப Ree | 


ஜய துர்க்கா காயத்ரீ 
ஒம்‌ நாராயண்யை வித்மஹே துர்காயை ௪ தீமஹி! 
தந்நோ கெளரீ ப்ரசோதயாத்‌ 


சூலினி காயத்ரீ 
ஒம்‌ ஜ்வாலாமாலினி வித்மஹே மஹாசூலினி தீமஹி! 
தந்நோ துர்க: ப்ரசோதயாத்‌! 

சூலினி காயத்ரீ (வேறுவகை) 
ஓம்‌ தும்‌ ஜ்வாலாமாலினி வித்மஹே மஹாசூலினி தீமஹி! 
தந்நோ துர்க: ப்ரசோதயாத்‌! 

திரிபுரசுந்தரி காயத்ரீ 
ஓம்‌ ஐம்‌ த்ரிபுராதேவ்யை வித்மஹே க்லீம்‌ காமேஸ்வர்யை தீமஹி! 
ஸெள: தந்நஹ்‌ க்லின்னே ப்ரசோதயாத்‌ 

காளீ காயத்ரீ 
ஓம்‌ காளிகாயை வித்மஹே ச்மசான வாஸின்யை தீமஹி! 
தந்நோ கோர ப்ரசோதயாத்‌! 

பிடாரி காயத்ரீ 
ஓம்‌ டமருக பாஸ வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி! 
தந்நொ பைரவி ப்ரசோதயாத்‌ 

அன்னபூர்ணா காயத்ரீ 
ஓம்‌ பகவத்யை ௪ வித்மஹே மஹேச்வர்யை ௪ தீமஹி! 
தந்நோ அன்னபூர்ணா ப்ரசோதயாத்‌ 

காமதேனு காயத்ரீ 
ஓம்‌ ஸுபகாய வித்மஹே காமதாதர்மை ௪ தீமஹி! 
தந்நோ தேனு: ப்ரசோதயாது!! 

மாரியம்மன்‌ காயத்ரீ 
ஓம்‌ டமருக பாஸ வித்மஹே கட்கக்‌ கபால தீமஹி! 
தந்நோ மகா மாரி ப்ரசோதயாத்‌! 

சக்தி மூல மந்திரம்‌ 


ஓம்‌ ஹ்ரீம்‌ நம: 


சிவசக்த்யாத்பக மூலமந்திரம்‌ 
ஓம்‌ நம: சிவாய:। ஓம்‌ நம: சிவாய: [12 அட்சரங்கள்‌] 


காயத்ரீ துர்காமந்த்ர ஸம்புடித ம்ருத்யுஞ்ஜய மந்திரம்‌ 

ஓம்‌ பூர்ப்புவஸ்ஸுவ: ஓம்‌ தத்ஸவிதுர்வரேண்யம்‌ ஜாதவேதஸே ஸுனவாம ஸோமம்‌ - தீர்யம்பகம்‌ 
யஜாமஹே பர்கோ தேவஸ்ய தீமஹி - அராதீயதே நிதஹாதீ வேத -ஸுகந்திம்‌ புஷ்டி வர்தனம்‌!! ஓம்‌ ஜும்‌ ov: 
மம குடும்பம்‌ பாலய பாலய, ம்ருத்யோர்‌ மோசய மோசய, ஆயுர்‌ வந்தய வந்தய ஸமஸ்த ரோகான்‌ நாசய நாசய, 


438 


ஸமஸ்த மீதி நாசய நாசய, க்ரஹ பாதாஸ்‌ நிவாரய நிவாரய, ஸர்வவித்யா பாரங்க ஸித்திம்‌ குரு குரு, ஸம்‌ 
ஜும்‌ ஓம்தியோ யோ ந: ஸர்‌ ஷததி துர்காணி விச்வா - சர்வாருக மிவ பந்தநாத்‌!! ப்ரசோதயாத்‌ - நாவேவ 
ஸிந்தும்‌ துரிதாத்யக்னி: - ம்ருத்யோர்‌ முக்ஷீயாய மாம்ருதாத்‌ 


பால ஏகாக்ஷரீ மூலமந்திரம்‌ 
ஜம்‌ 


பால த்ரயக்ஷரி மூலமந்திரம்‌ 
ஓம்‌ ஐம்‌ க்லீம்‌ ஸெள: 


ஸ்ரீவித்யா பாலா த்ரிபுரஸுந்தரி ஷடாக்ஷரீ 
ஓம்‌ ஐம்‌ க்லீம்‌ ஸெள: ஸெள: கீலீம்‌ ஐம்‌ 


ஸ்ரீயோக பாலாம்பா நவாக்ஷரி 
ஓம்‌ ஐம்‌ க்லீம்‌ ஸெள! ஸெள: க்லீம்‌ ஐம்‌! ஐம்‌ க்லீம்‌ ஸெள: 


ஸ்ரீவித்யா பஞ்சதசாக்ஷரி 
ஓம்‌ கஏஈலஹ்ரீம்‌! ஹஸகஹலஹ்ரீம்‌! ஸகலஹ்ரீம்‌! 


செளபாக்ய பஞ்சதசி 
ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌! ஐம்‌ கஏஈலஹ்ரீம்‌। க்லீம்‌ ஹஸகஹலஹ்ரீம்‌/ ஸெள: ஸகலஹ்ரீம்‌।! 


லோபாமுத்ரா பஞ்சதசி 
ஓம்‌ ஹஸகலஹ்ரீம்‌ - ஹஸகஹல - ஹ்ரீம்‌ — ஸகலஹ்ரீம்‌!! 


ராஜமாதங்கீஸ்வரீ மந்திரம்‌ ५ 

ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஜம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஐம்‌ க்லீம்‌ ஸெள: ஓம்‌ நமோ பகவதி ஸ்ரீமாதங்கீச்வரீ ஸர்வஜன 
மனோஹாரீ ஸர்வமுக ரஞ்ஜனி க்லீம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஸர்வராஜ வசங்கர்‌, ஸர்வஸத்ரீ புருஜவஸங்கர்‌, ஸர்வ துஷ்ட 
ம்ருக வஸங்கரீ, ஸர்வ ஸத்வ வசங்கரீ, த்ரைலோக்யம்மே வசமான ஸ்வாஹா! ஸெள: கலீம்‌ ஐம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ஐம்‌ 


லகு ச்யாமா 


ஓம்‌ ஐம்‌ நம: உச்சிஷ்ட சண்டானி மாதங்கி ஸர்வ வசங்கரீ ஸ்வாஹா!! 


வாக்வாதினி 
ஓம்‌ ஐம்‌ க்லீம்‌ ஸெள: வத வத வரக்வாதின்‌ ஸ்வாஹா 


நகுலீ வித்யாம்பா 


ஓம்‌ ஓஷ்டரபிதானா நகுலீ தந்தை: ப்ரிவ்ருதா பவி: ஸர்வஸ்யை வாச ஈசானா சாகு மாமிஹ வாதயேத்‌! 


மஹா வாராஹி (வார்தாளி) 

ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌! ஐம்‌ க்லெளம்‌ ஐம்‌! நமோ பகவதி வார்தாளி வார்தாளி, வாராஹி வாராஹி, 
வராஹமுகி வராஹமுகி, அந்தே அந்தினி நம:! ருந்தே ருந்தினி நமஃ! ஜம்பே ஜம்பினி நம:! மோஹே 
மோஹினி நம: 1 ஸ்தம்பே ஸ்தம்பினி நம:! ஸர்வதுஷ்ட ப்ரதுஷ்டானாம்‌ ஸர்வேஷாம்‌ ஸர்வ வாக்‌ சித்த FIL 


முககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம்‌ குரு குரு சீக்ரம்‌ வச்யம்‌, ஐம்‌ க்லெளம்‌ ட: ட: ட: ட: ட: ஹும்பட்‌ அஸ்த்ராய 
பட்‌ ; 


441 


ல்குவார்தாளி 
ஓம்‌ ஓரம்‌ வாராஹி லும்‌ உன்மத்த பைரவி பாதுகாப்யாம்‌ நம: 


ஸ்வப்ன வாராஹீ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ நமோ வாராஹி கோரே ஸ்வப்னம்‌ ட: ட: ஸ்வாஹா 


திரஸ்கரிணீ 
ஓம்‌ நமோ பகவதி திரஸ்கரிணி மஹாமாயே மஹாநித்ரே ஸகலபசு ஜன மனஸ்௪௯ு: ச்ரோத்ரம்‌ 
திரஸ்கரணம்‌ குரு குரு ஸ்வாஹா 


வாகீச்வரி 
ஓம்‌ வத வத வாக்வாதினீ ஸ்வாஹா 


ஸரஸ்வதி வாகீச்வரி 
ஓம்‌ ஹ்ரீம்‌ ஜம்‌ ஸரஸ்வத்யை நம: ஹ்ரீம்‌ ஓம்‌ 


ருத்ரவாகீச்வரி 
ஓம்‌ வாம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ப்யோம்‌ ஹ்யைம்‌ ஸ்வாஹா! 


இதில்‌ வேறு ஒரு மூலமந்திரம்‌ 

ஓம்‌ ஸர்வஜ்ஞ அம்ருதம்‌ தேஜோமாலினீ நித்ய த்ருப்தி வதவேதினி அநாதி போத வஜ்ரிணே வஸ்ரதராய 
ஸ்வந்த்ர நித்ய மலுப்த சக்தி ஸஹஜே த்ரிரூபிணே அனந்த சக்தி ஓம்‌ ச்லீம்‌ பசு ஹும்‌ பட்‌ பாசுபதாஸ்த்ராய 
ஸஹஸ்ராக்ஷாய ஸ்வாஹா 


விஷ்ணு வாகீச்வரி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ ஸப்யோம்‌ ஹ்ரீம்‌ நமஃ 


பரா சரஸ்வதி 
ஓம்‌ ஸெள:॥! 


பாலா சரஸ்வதி 
ஓம்‌ ஐம்‌ க்லீம்‌ ஸெள:! ஸெள: க்லீம்‌ ஐம்‌ 


ஓம்‌ ஐம்‌ ஓஷ்டாபிதானா நகுலீதந்தை: பரிவ்ருதாபவி:। க்லீம்‌ - ஸர்வஸ்யை வாச ஈசானா சாரு மாமிஹ 
வாதயேத்‌ ஸம்ர:। ஸெள: க்லீம்‌ ஐம்‌ 


நகுலீ சரஸ்வதி (வேறுவகை) 


ஓம்‌ ஐம்‌ - ஓஷடாபிதானரா BGS க்லீம்‌ தந்தை: பரிவ்ருதா பவி: ஸெள: ஸர்வஸ்யை வாச ஈசானா சாரு 
DIS வாதயேத்‌! வத வத வாக்வாதினி ஸ்வாஹா! 


தாரண சரஸ்வதி (ச்ருதி தாரண வித்யை) 
ஓம்‌ நமோ ப்ரஹ்மணே, தூரணம்மே அஸ்து நிராகரணம்‌ தாரயிதா பூபாஸம்‌ கர்ணயோ: .ச்ருதம்‌ மா 
ச்யாபவம்‌ மமரயுஷ்ய ஓம்‌!! 


முக்யா சரஸ்வதி 
ஓம்‌ வாசஸ்பதே அம்ருத ப்லுவ HI: A 


வாணீ சரஸ்வதி 
ஓம்‌ ஹ்ரீம்‌ க்லெளம்‌ ஸரஸ்வத்யை நம: ஹ்ரீம்‌ ஓம்‌ 


ஸம்பத்‌ சரஸ்வதி (ஸம்பத்கரீ) 
ஓம்‌ க்லீம்‌ ஹைம்‌ ஹ்ஸெள: ஸ்ஸெள: ஹைம்‌ க்லீம்‌ 


அச்வாரூடா 
ஓம்‌ ஆம்‌ ஹ்ரீம்‌ க்ரோம்‌ ஏஹ்யேஹி பரமேச்வரீ ஸ்வாஹா 


புவனேச்வரீ ஏகாக்ஷர மந்திரம்‌ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ புவனேச்வர்யை நம: 


புவனேச்வரீ த்ரயக்ஷர மந்திரம்‌ 
ஒம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ புவனேச்வர்யை நம: 


வாக்பவ பிஜ புடிதத்ரயக்ஷர புவனேச்வரீ மந்திரம்‌ 
ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஐம்‌ புவனேச்வர்யை நம: 


பாசாங்குச புடிதத்ரயக்ஷர புவனேச்வரீ மந்திரம்‌ 
ஓம்‌ ஆம்‌ ஹ்ரீம்‌ க்ரோம்‌ புவனேச்வர்யை நம: 


சதுரக்ஷர புவனேச்வர மந்திரம்‌ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ ஹம்ஸ: புவனேச்வர்யை நம; 


பரா சரஸ்வதி 
ஓம்‌ ஸெள: 


மூல துர்கா 
ஓம்‌ ஹ்ரீம்‌ தும்‌ துர்காயை நம: 


வனதுர்கா 
ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ தும்‌ உத்திஷ்ட புருவி கிம்‌ ஸ்வபிஷி பயம்மே ஸமுபஸ்திததம்‌ யதிசக்யமசம்‌, வா 
தன்மே பகவதி சமய ஸ்வாஹா 
சூலினி துர்கா 
ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ ச்ரெளம்‌ தும்‌! ஜ்வல ஜ்வல சூலினி துஷ்ட க்ரஹ ஹும்பட்‌ ஸ்வாஹா! 


ஜாத வேதோ துர்கா 


ஜாதவேதஸே ஸுஃநவாம ஸோம மராதீயதோ நிதஹாதி தேவ:! we: பர்‌ ஷததி துர்காணி விச்வா நாவேவ 
ஸிந்தும்‌ துரிதாத்யக்னி:!! 


சாந்தி துர்கா 
ஓம்‌ ஹ்ரீம்‌ தும்‌ துர்காம்‌ தேவீம்‌ சரணம்‌ அஹம்‌ ப்ரப்தயோ! 


443 


சபரி துர்கா 
ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்ரோம்‌ ஐம்‌! 


ஜ்வலத்‌ துர்கா 

ஓம்‌ ஹ்ராம்‌ ஹ்ரீம்‌ ஸெள: க்லெளம்‌ கிம்‌ ஸ்ரீம்‌ ஜ்வலத்‌ துர்க்கே ஏஹ்யேஹி ஸ்புரஸ்புர, ஆதி விஷ்ணு 
ஸோதரி, அஸ்த்ர ஜ்வலத்‌ துர்க்கே ஆவேசய ஆவேசய/ ஜ்வலத்‌ துர்காயை வித்மஹே! ஜாஜ்வல்யமானாய தீமஹி! 
தன்னோபடபா நல: ப்ரசோதயாத்‌! வமலவரயூம்‌ ஜ்வலத்‌ துர்கேஸ்த்தே ஹூம்பட்‌ ஸ்வாஹா! 


லவண துர்கா 
ஓம்‌ சிடி சிடி சண்டால்யை மஹா சண்டால்யை அமுகம்‌ மே வசமானய ஸ்வாஹா! 


தீப துர்கா 2 
ஓம்‌ ஆம்‌ ஹ்ரீம்‌ க்ரோம்‌ அமும்‌ துர்க்கே ஏஹ்யேஹி ஆவேசாய ஆவேசாய, க்ரோம்‌ தும்‌ துர்கே, க்ரோம்‌ 
ஹ்ரீம்‌ ஹும்பட்‌ ஸ்வாஹா 


ஆஸுரி துர்கா 

ஓம்‌ கடுகே கடுகபத்ரே, அஸுபகே ஆஸுரிரக்தே ரக்த வாஸஸே, அதர்வண்ய துகிதே அகோரே 
கோர கர்ம காரிகே அடுகஸ்ய கதிம்‌ தஹ தஹ உபவிஷ்டஸ்ய குதம்‌ தஹ தஹ, ஸுபதஸ்ய மனோ தஹ தஹ, 
ப்ரபுத்தஸ்ய ஹ்ருதயம்‌ தஹ தஹ, ஹன ஹன, பச us, தாவத்‌ தஹ, தாவத்பச யாவன்மே வசமாயாதி ஹும்‌ 
பட்‌ ஸ்வாஹா 


ஜய துர்கா 
ஓம்‌ துர்கே துர்கே ரக்ஷிணி ஸ்வாஹா! ஜப த்வம்‌ தேவீ சாமுண்டே ஜய பூதார்த்தி ஹாரிண்‌ ஜய 
ஸர்வகதே தேவி காளராத்ரீ நமோ ஸ்துதோ 


திருஷ்டி துர்கா 
ஓம்‌ ஹ்ரீம்‌ தும்‌ துர்கே பகவதி மனோக்ரஹம்‌ மத மத ஜிஹ்வா பிசாசீ ருத்ஸாத யோ ருத்‌ ஸாதய: ஹித 
திருஷ்டி, அதித திருஷ்டி, பரதிரறாஷ்டி, ஸர்ப திருஷ்டி, ஸர்வ திருஷ்டி விஷம்‌ நாசய நாசய, ஹும்‌ பட்‌ ஸ்வாஹா! 


மூகாம்பிகை 
ஓம்‌ ஐம்‌ கெளரி ஐம்‌ கெளரீ ஐம்‌ பரமேச்வரீ ஐம்‌ ஸ்வாஹா! 


சண்ட யோகேஸ்வரீ 

ஓம்‌ ஸம்‌ ஸ்ருஷ்டி நித்யே ஸ்வாஹா ஹம்‌ ஸ்திதிபூர்ணே நம: ரம்‌ ஹ்ஸ்க்கப்ரேம்‌ மஹா நாக்யே அனந்த 
பாஸ்கரி மஹா சண்டகாளி பட்‌! ரம்‌ மஹாஸம்ஹாரிணி கரசே சண்டகாளி பட்‌! ஹம்‌ ஸ்திதி பூர்ணே நம: ஸம்‌ 
ஸ்ருஷ்டி நித்யே ஸ்வாஹா! ஹ்ஸ்க்கப்ரேம்‌ மஹா சண்ட யோகேஸ்வரி 


அன்னபூர்ணா தேவீ (வேறுவகை) 
ஓம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ க்லீம்‌ ஓம்‌ நமோ பகவத்யன்ன பூர்ணே மமாபிலீஜத மன்னம்‌ தேஹி ஸ்வாஹா! 


சிந்தாமணி மகா மந்திரம்‌ 
ஓம்‌ க்ஷ்ம்ர்யூம்‌!! 4 


அர்த்தநாரீஸ்வராம்பா 
ஓம்‌ ஹ்லெள: ர்க்ஷ்மர்ய ஓள ஊம்‌ ஸ்ஹெளம்‌ 


444 


ஸம்மோஹன சுந்தரி 
ஓம்‌ ஹ்ரீம்‌ முக கமலவாசினி ஐம்‌ க்லீம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஸர்வ ஜன ஸம்மோஹின ஹ்ரீம்‌ நம: 


ஸ்வயம்வர கலா மந்திரம்‌ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ யோகினி யோகினி! மோகேச்வரீ யோக பயங்கரீ ஸகல ஸ்தாவர ஜங்கம முக, ஹ்ருதயம்‌ மம 


வசமாகர்ஜயா கர்ஜய ஸ்வாஹா 


ஸமய வித்யேச்வரீ குப்ஜிகா 

ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ஸ்க்ப்ரேம்‌ ஹ்ஸெள: நமோ பகவதியம்பே க்ஷாம்‌ க்ஷரம்‌ ஹும்‌ அகோரே கோரே 
அகோரமுகி ச்ராம்‌ ச்ரீம்‌ கிணி கிணி விச்சே ஹ்ஸெளம்‌ ஹ்ஸ்க்ப்ரேம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ gid ஓம்‌ ஸ்ரீம்‌ ப்ரீம்‌ குப்ஜிகே 
தேவீ ஹ்ரீம்‌ பட்‌ ஸ்வாஹா! 


டை தேவியின்‌ வேறுவகை மூலமந்திரம்‌ 

ஓம்‌ ஹ்ராம்‌ குப்ஜிகே மம பரோயத்ரவ்ம்‌ மந்த்ரம்‌ யந்த்ரம்‌ தந்த்ரம்‌ விளகுர்ண ப்ரயோகாதீன்‌ யேன 
க்ருதம்‌ காரிதம்‌ தான்‌ ஸர்வான்‌ ஹந ஹந, தஹ தஹ பச LIF, மாம்‌ ரக்ஷ ரக்ஷ, மம சத்ரூன்‌, நாசய நாசய, ஹ்ரீம்‌ 
குப்ஜிகே ஹும்‌ பட்‌ ஸ்வாஹா 


சீதளா மந்திரம்‌ (வேறுவகை) 
ஓம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ சீதளாயை நம: 


சரபேஸ்வரர்‌ 
ஓம்‌ நமே பகவதே சரபாய Hun ஜ்வல ப்ரஜ்வல ப்ரஜ்வல ஸாத்யம்‌ ஸாதய ஸாதய, ரக்ஷ ரக்ஷ, ஸர்வ 
பூதேப்யோ ஹூம்பட்‌ ஸ்வாஹா 


க்ரீம்‌ காளியின்‌ ஏகாக்ஷர மந்திரம்‌ 
க்ரீம்‌ - என்பது காளியின்‌ ஏகாக்ஷர மந்திரமாகும்‌. இது குஹ்ய காளி தந்திரத்தில்‌ வருகிறது. 


தக்ஷிண காளி மஹா மந்திரம்‌ (22 அட்சரங்கள்‌) 
ஓம்‌ க்ரீம்‌ க்ரீம்‌ கீரீம்‌ ஹும்‌ ஹும்‌ ஹ்ரீம்‌ ஹ்ரீம்‌ தக்ஷிணே காளிகே க்ரீம க்ரீம்‌ ஹும்‌ ஹும்‌ ஹ்ரீம்‌ ஹ்ரீம்‌ 
ஸ்வாஹா!! 


( என்ற இம்மந்திரம்‌ காளி மந்திரங்களில்‌ மிகவும்‌ சிறந்ததாகும்‌. இம்‌ மந்திரத்திற்குப்‌ பைரவர்‌ ரிவி, 
உண்விக்‌ சந்தஸ்‌, ஸீகாளீகா தேவதா, க்ரீம்‌ பீஜம்‌, ஹும்‌ சக்தி, க்ராம்‌ க்ரீம்‌ என்று ஜடங்க நியாசாதிகள்‌ ஆகும்‌. ] 


குஹ்ய காளி மந்திரம்‌ 
ஓம்‌ கரீம்‌ கீரீம்‌ க்ரீம்‌ ஹும்‌ ஹும்‌ ஹ்ரீம்‌ ஹ்ரீம்‌ குஹ்யே காளிகே கீரீம்‌ க்ரீம்‌ ஹும்‌ ஹும்‌ ஹ்ரீம்‌ ஹ்ரீம்‌ 
ஸ்வாஹா ர்‌ nx 


தாரா மூலமந்திரம்‌ (பஞ்சாட்சர) 
ஓம்‌ ஹ்ரீம்‌ ஸ்த்ரீம்‌ ஹும்பட்‌ - இந்த ஐந்து அட்சரங்கள்‌ கொண்ட மந்திரத்தை நான்கு லக்ஷம்‌ ஜபம்‌ செய்து: 
புரச்சரணம்‌ செய்ய, மந்திர சித்தி ஏற்படும்‌. 


ஸ்ரீவித்யா மந்திரம்‌ (28 அட்சரங்கள்‌) 


சரி ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ ஐம்‌ ஸெள: ஓம்‌ ஹ்ரீம்‌ (7९.५ ST ஈ ல ஹ்ரீம்‌ ஹ ஸஹல ஹ்ரீம்‌ ஸெள: ஐம்‌ க்லீம்‌ ஹ்ரீம்‌ 


445 
ஸ்ரீதாராதேவீ மந்திரம்‌ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ ஸ்த்ரீம்‌ ஹும்பட்‌ - இந்த மந்திரம்‌ ஐந்து அட்சரங்கள்‌ கொண்டது. நான்கு லட்சம்‌ ஜபம்‌ செய்து 
புரச்சரணம்‌ செய்ய மந்திர சித்தி ஏற்படும்‌. ட 
தாரா காயத்திரி 


ஓம்‌ தாராயை வித்மஹே உக்ரதாராயை தீமஹி! 
தந்நோ தேவீ ப்ரசோதயாத்‌! 


ஸ்ரீவித்யா மந்திரம்‌ (28 அட்சரங்கள்‌) 
ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ ஐம்‌ ஸெள: ஓம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ க ஏ ஈ ல ஹ்ரீம்‌ 1h றீம்‌ ஸெள: ஐம்‌ 
L BID 0 pil w ஹ்ரீம்‌ ஹ ஸஹல ஸ்ரீம்‌ ஸகல ஹ்ரீம்‌ ஸெள: ஜம்‌ 
இவ்வாறு 28 அட்சரங்கள்‌ கொண்டதாகவே க்ஷோடசாக்ஷரியை ஜபம்‌ செய்யவேண்டும்‌ என உத்தார 
சவரம்‌ உணர்த்துகின்றது. இதனை உச்சரித்த மந்திரத்திலேயே பாபங்கள்‌ எல்லாம்‌ அழிந்துவிடும்‌. அதிகமாகப்‌ 
புண்யம்‌ செய்த காரணத்தினாலேயே இந்த ஸ்ரீவித்யை கிடைக்கும்‌. 
ஸ்ரீபுவனேஸ்வரி மந்திரங்கள்‌ 
1. ஓம்‌ பைரவ்யை நம: - இது தனி பிரணவத்தோடு கூடியதாகும்‌. 
2. ஓம்‌ ஹ்ரீம்‌ பீமரூபாயை நம: - இது பிரணவமும்‌ மாயா பீஜமும்‌ சேர்ந்தது. 
3. ஓம்‌ ஸ்ரீம்‌ பீமாயை நம; - இது பிரணவமும்‌ பீஜமும்‌ கூடியது. 


4. ஓம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ க்லீம்‌ புவனேச்வர்யை நம: . இது பிரணவமும்‌ மாயை ஸ்ரீபீஜம்‌ காமபீஜம்‌ இவைகளைக்‌ 
கொண்டதாகும்‌. 


5. ஓம்‌ ஹ்ரீம்‌ - ஏகாக்ஷரீ மந்திரம்‌. 

6. ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஐம்‌ புவனேச்வர்யை நம; - மூன்று அட்சரம்‌ கொண்ட மந்திரம்‌. 
7. ஓம்‌ ஆம்‌ ஹ்ரீம்‌ க்ரோம்‌ புவனேச்வர்யை நம: 

8. ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ புவனேச்வர்யை நம: 

9. ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ புவனேச்வர்யை நம: 

70. ஓம்‌ க்லீம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ னர்கள்‌ நம: 

11. ஓம்‌ க்லீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ புவனேச்வர்யை நம: 

12. ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ஐம்‌ புவனேச்வர்யை நம: 

13. ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ புவனேச்வர்யை நம: 

14. ஓம்‌ க்லீன்‌ ஹ்ரீம்‌ ஐம்‌ புவனேச்வர்யை நம 


75. ஓம்‌ ஹ்ரீம்‌ ஓம்‌ புவனேச்வர்யை நம: 


446 


16. ஓம்‌ ஹ்ரீம்‌ புவனேச்வர்யை நம: - இந்த புவனேச்வரீ மந்திரத்தை ப்ரம்ஹாதிகள்‌ தெரிந்து 
கொண்டதனால்‌ நிலையான ஐச்வர்யம்‌ பெற்றனர்‌. 


17. ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ புவனேச்வர்யை நம: 
புவனேச்வரீ காயத்ரிகள்‌ 


1. ஓம்‌ நரராண்யை வித்மஹே புவனேச்வர்யை தீமஹி! 
தன்னோ தேவீ ப்ரசோதயாத்‌! 


2. ஓம்‌ ஹ்ருல்லேகாயை வித்மஹே புவனேச்வர்யை தீமஹி! 
தன்ன: சக்தி: ப்ரசோதயாத்‌ 


3. ஓம்‌ ஸர்வமோஹின்யை வித்மஹே விச்வ ஜனன்யை தீமஹி! 
தன்ன: சக்தி: ப்ரசோதயாத்‌ 


ஸ்ரீபைரவீ காயத்ரீ 


1. ஓம க்லீம்‌ த்ரிபுராதேவீ வித்மஹே காமேச்வரீ தீமஹி! 
தன்ன: க்லின்னே ப்ரசோதயாத்‌! 


2. ஓம்‌ த்ரிபுராயை ச வித்மஹே பைரவ்யை ௪ தீமஹி 
தன்னோ தேவீ ப்ரசோதயாத்‌! 


ஸ்ரீசின்னமஸ்தா காயத்ரீ 
ஓம்‌ வைரோசின்யை வித்மஹே சின்னமஸ்தாயை தீமஹி! 
தன்னோ தேவீ: ப்ரசோதயாத்‌! 


மூலமந்திரம்‌ (17 அட்சரங்கள்‌) 
1. ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ஐம்‌ வஜ்ர வைரோசனீயே ஹ்ரீம்‌ ஹ்ரீம்‌ பட்‌ ஸ்வாஹா. 
2. ஓம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ ஹும்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஹும்‌ ஐம்‌ வஜ்ர வைரோசனீயே ஹும்‌ பட்‌ ஸ்வாஹா. 
3. ஓம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ ஹும்‌ ஐம்‌ ஹும்பட்‌. 

ஸ்ரீதூமவதி வித்யா காயத்ரீ 


ஓம்‌ தூமாவத்யை வித்மஹே ஸம்ஹாரிண்யை தீமஹி! 
தன்னோ குரமா ப்ரசோதயாத்‌ 


மூலமந்திரம்‌ 
ஓம்‌ துரம்‌ தரம்‌ குரமாவதீ ஸ்வாஹா! 


(ரீபகளாமுகீ காயத்ரீ 
ஓம்‌ பகளா முக்யை வித்மஹே ஸ்தம்பின்யை தீமஹி! 
தன்னோ தேவீ: ப்ரசோதயாத்‌ 


ட்‌ मका | 


7 ட ee 1 
ட 1 ~ St ப லல ஸ்ட்‌ = Ey | 
ட்‌ Ns = ச ப பஸ டு 4 Fo) PD 
| , ற்‌ ( த்‌ | Hr DS Hives 2 லா 
ல்‌ Ne ய a ae 


ராஜ மாதங்கி 


அர்த்தநாரீ - சிவசக்தி 


வாக்‌ வாதினி 


ஓம்‌ ஹ்ரீம்‌ பகளாமுகீ ஸர்வதுஷ்டானாம்‌ வாசம்‌ முகம்‌ பதம்‌ ஸ்தம்பய, ஜிஹ்வாம்‌ Sow, புத்திம்‌ வினாசய, 
ஹ்லீம்‌ ஓம்‌ ஸ்வாஹா 

இந்த மூலமந்திரம்‌ முடிந்தபின்‌ அங்கநியாஸம்‌, பூர்புவஸ்ஸ-, வரோமிதி, திக்விமோக:, தியானம்‌, லமித்யாதி 
பஞ்ச பூஜை செய்து, 

குஹ்யாதி குஹ்ய கோப்ரீ த்வம்‌ கரஹாணாஸ்மத்‌ க்ருதம்‌ ஜபம்‌! 

ஸித்திர்‌ பவது மே தேவி த்வத்‌ ப்ரஸாதான்‌ மயிஸ்‌ திரரா! 
என்று ஸமர்ப்பணம்‌ செய்யவேண்டும்‌. 


சாபி விமோசனம்‌ 
ஓம்‌ ஹ்லீம்‌ பகளே ர௬ுத்ரசாபம்‌ விமோசய ஓம்‌ ஹ்லீம்‌ ஸ்வாஹா 
Lane - என்பது ஸ்திர மாயரபீஜம்‌ ] 


காயத்ரீகள்‌ (வேறுவகைகள்‌) 
ஓம்‌ பகளாம்பாயை வித்மஹே ப்ரம்ஹாஸ்‌ த்ரவித்யாயை தீமஹி! 
தன்ன: ஸ்தம்பிணீ ப்ரசோதயாத்‌! 


ஓம்‌ ஹ்லிம்‌ ப்ரம்ஹாஸ்த்ர வித்யாயை வித்மஹே பீதாம்பராயை தீமஹி! 
தன்னோ பகளா: ப்ரசோதயாத்‌! 


மாதங்க காயத்ரீ 
ஓம்‌ ஐம்‌ சுகப்ரியாயை வித்மஹே க்லீம்‌ காமேஸ்வர்யை தீமஹி! 
தன்ன: Furor ப்ரசோதயாத்‌ 


மூலமந்திரங்கள்‌ (88 அட்‌.சரங்கள்‌) (சாரதா திலகம்‌) 

ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஓம்‌ நமோ பகவதி ஸ்ரீ மாதங்கேச்வரீ ஸர்வஜன மனோஹாரி ஸர்வமுகராஜி ஸர்வமுக 
ரஞ்சனி ஸர்வராஜ சங்கரி ஸர்வஸ்த்ரீ புருஷ வசங்கரி ஸர்வ துஷ்ட ம்ருக வசங்கரி ஸர்வஸத்வ வசங்கரி ஸர்வ 
லோகம்‌ அமுகம்மே வசமானய ஸ்வாஹா : 


ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஐம்‌ க்லீம்‌ லெள: ஓம்‌ நமோ பகவதி ஸ்ரீமாதங்கேச்வரி ஸர்வ ஜன மனோஹாரி 
ஸர்வமுக ரஞ்ஜனி க்லீம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஸர்வராஜ வசங்கரி ஸர்வ ஸ்த்ரீ புருஷ வசங்கரி ஸர்வ துஷ்ட ம்ருக 
வசங்கரி ஸர்வ ஸத்வ வசங்கரி ஸர்வலோக வசங்கரி அமுகம்மே வசமானய ஸ்வாஹா ஸெள: க்லிம்‌ ஐம்‌ ஸ்ரீம்‌ 
ஹ்ரீம்‌ ஐம்‌. (பிரபஞ்ச சார சங்கிரகம்‌ 99 அக்ஷரங்கள்‌ ] 


ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஸ்ரீம்‌ நமோ பகவதி ஸ்ரீமாதங்கேச்வரி ஸர்வஜன மனோஹாரி ஸர்வமுக ராஜி ஸர்வமுக 
ரஞ்ஜனி ஹஸகல ஹ்ரீம்‌ ஸர்வராஜ வசங்கரி ஸர்வ ஸ்த்ரீ புருஷ வசங்கரி ஹஸகஹல ஹ்ரீம்‌ ஸர்வ துஷ்ட ம்ருக 
வசங்கரி ஸகல ஹ்ரீம்‌ ஸர்வ லோக மமுகம்மே வசமானய ஸ்வாஹா! [ ஸ்ரீவித்யார்ணவ தந்திரம்‌ ] 


ஓம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ ஹும்‌ மாதங்யை பட்‌ ஸ்வாஹா [(ஸ்ரீசாக்த ப்ரமோதத்தில்‌ உள்ள மந்திரம்‌ — 10 
அக்ஷரங்கள்‌ ] 


அங்க தேவதைகள்‌ 


(8778 சியாமளா என்ற ராஜ மாதங்கிக்கு ஹஸந்தீ ச்யாமளா, சுகச்யாமளா, சாரிகாச்யாமளா, 
விணாச்யாமளா, வேணுச்யாமளா, லகுச்யாமளா என்பர்கள்‌ அங்க தேவதைகள்‌. இதில்‌ ஹஸந்தீச்யாமளா 
பூர்வாங்க தேவதா, மற்றவர்‌ உத்ராங்க தேவதைகள்‌ ஆவர்‌. இவருடைய மந்திரங்கள்‌ பின்வருமாறு உள்ளன. ] 


450 


ஓம்‌ ஹ்ரீம்‌ ஹஸந்தி ஹஸிதா லாபே மாதங்கி பரிசாரிகே! மம பயவிக்னாபதாம்‌ நாசம்‌ குரு குரு ட: ட: 


ஹும்‌ பட்‌ ஸ்வாஹா! [ஹஸந்தீச்யாமளா ). 


ஓம்‌ நமோ பகவதே மஹாசுகாய தீரிபுவனாலங்காராய ராஜமதமர்தனாய சீக்ரம்‌ ராஜானம்‌ மே வசமானய 


ஸ்வாஹா [ சுகச்யாமளா ]. 


ஓம்‌ ஐம்‌ ஓம்‌ நமோ பகவதி சாம்‌ சாரிகே ஸகல கலா கோவிதே வித்யாம்‌ போதய போதய ஸ்வாஹா! 


[சரரிகாச்யாமளா ] 
ஓம்‌ நமோ பகவத்மை வீம்‌ வீணாயை மம ஸங்கீத வித்யாம்‌ ப்ரயச்ச ஸ்வாஹா [ வீணாச்யாமளா ]. 
ஓம்‌ நமோ பகவதே வ்யம்‌ வேணவே மம ஸாஹித்ய வித்யாம்‌ ப்ரயச்ச ஸ்வாஹா [ வேணுச்யாமளா ]. 


மேற்கூறியவற்றை யார்‌ முறையாக கூறுகின்றார்களோ அவர்களுக்கு 1. பயவிக்ன ஆபத்துக்களின்‌ நாசம்‌, 2. 
ராஜவச்யம்‌, 3. வித்யை, 4. ஸங்கீத வித்யை, 5. ஸாஹித்ய வித்யை இவற்றைப்‌ பக்தர்களுக்கு இத்தேவி அளிப்பாள்‌. 


உச்சிஷ்ட சண்டாலினீ மூலமந்திரம்‌ 
ஐம்‌ நம: உச்சிஷ்ட சண்டாளி மாதங்கி ஸர்வ வசங்கரி ஸ்வாஹா!! ( சுரேந்திர சம்ஹிதை ]. 


ஸ்ரீகமலாத்மிகா (லக்ஷ்மீ) காயத்ரீ 
ஓம்‌ மஹாதேவ்யை F வித்மஹே விஷ்ணு பத்ந்யை = தீமஹி! 
தன்னோ லக்ஷ்மீ: ப்ரசோதயாத்‌! 


ஸ்ரீமகாலக்ஷ்மீ மகாமந்திர ஜபத்திற்குரியன. 
1. ஓம்‌ ஸ்ரீம்‌ மஹாலக்ஷ்ம்யை wo: ( ஓரக்ஷர மந்திரம்‌ ) 
2. ஓம்‌ ஐம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌! [ மஹாலக்ஷம்யை நம: ] ( நான்கெழுத்து மந்திரம்‌ ] 
3. ஓம்‌ நம: கமலவாஸின்யை ஸ்வாஹா [ பத்து எழுத்து மந்திரம்‌ ] 
4. ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ கமலே கமலாலயே ப்ரஸித ப்ரஸித ஸ்ரீ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ மஹாலக்ஷம்மயை நம: 
5. ஓம்‌ ஸ்ரீம்‌! [ மூலமந்திரம்‌ ] 
6. ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ க்லீம்‌ ஸெளம்‌ ஜகத்பரஸுத்யை நம; 
7. ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ ஸ்ரீம்‌ லக்ஷ்மீ ராகச்சாகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாஹா 
8. ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ மஹாலக்ஷ்மீ மஹாலக்ஷ்மீ ஏஹ்யேஹி ஸர்வஸெளபாக்யம்‌ மே தேஹி ஸ்வாஹா! 


சின்னமஸ்தா 
ஓம்‌ ஹ்ரீம்‌ ஹீம்‌ ஐம்‌ வஜ்ர வைரோசனியே ஹும்‌ ஹும்‌ பட்‌ ஸ்வாஹா 


ஜே தேவியின்‌ மூலமந்திரத்தில்‌ வேறுவகை 
ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌! ஐம்‌ வஜ்ரவைரோசனீயை ஹும்பட்‌ ஸ்வாஹா 


தூமவதி 
தூம்‌ தூம்‌ தூமவதி ட: ட: ஸ்வாஹா 


பகளாமுகி 
ஓம்‌ ஹ்ர்லீம்‌ பகளாமுகீ ஸர்வதுஷ்டானாம்‌ வாசம்‌ முகம்‌ பதம்‌ ஸ்தம்பவ ஜிஹ்வரம்‌ கீலய புத்திம்‌ வினாசய 
ஹர்லீம்‌ ஓம்‌ ஸ்வாயஹா!! ( ஹ்ர்லீம்‌- என்பதற்குப்‌ பதிலாக ஹ்ல்ரீம்‌ என்றும்‌ ஜபிப்பது பழக்கத்தில்‌ இருக்கிறது. ] 


மாதங்கி 

ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஐம்‌ க்லீம்‌ ஸெள: ஓம்‌ நமோ பகவதி ஸ்ரீ மாதங்கீச்வரீ ஸர்வ ஜனமகோஹரீ — ஸர்வ முக 
ரஞ்ஜினி க்லீம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌, ஸர்வ ராஜ வசங்கரீ, ஸர்வ ஸ்த்ரீ புருஷ வசங்கரீ; ஸர்வ துஷ்ட ம்ருக வசங்கரீ, ஸர்வ ஸத்வ 
வசங்கரீ, ஸர்வ லோக வசங்கரீ, த்ரைலோக்யம்மே வசமாயை ஸ்வாஹா! ஸெள: க்லீம்‌ ஐம்‌, ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ஐம்‌ 


அதர்வண பத்ரகாளி ப்ரத்யங்கரா 
ஓம்‌ க்ஷம்‌ பக்ஷ ஜ்வாலா ஜிஹ்வே கராள தம்ஷ்ட்ரே ப்ரதீயங்கிரே க்ஷம்‌ ஹ்ரீம்‌ ஹும்பட்‌ ஸ்வாஹா: 


ப்ரத்யங்கரா மந்திரம்‌ (வேறுவகை) 
ஓம்‌ ஹ்ரீம்‌ கேம்‌ ப்ரேம்‌ பக்ஷ ஜ்வாலா ஜிஹ்வே கராளவதனே காலராத்ரி ப்ரத்யங்கிரே க்ஷோம்‌ க்ஷ்ம்ரெளம்‌ 
ஹ்ரீம்‌ நமஸ்துப்யம்‌ ஹூ ஹந, மாம்‌ ரக்ஷ ரக்ஷ, மம, FHMC பக்ஷய பக்ஷய, ஹும்‌ பட்‌ ஸ்வாஹா 


தாரா மூலமந்திரம்‌ 
ஐம்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ க்ரீம்‌ ஹாம்பட்‌!! 


கெ தேவி மூலமந்திரம்‌ வேறுவகை (தாரா) 
ஓம்‌ fb ஹ்ரீம்‌ ஹ்ராம்‌ ஹ்ரூம்‌ நமஸ்தாராயை, மஹா தாராயை ஸகல துஸ்தரான்‌ தாராய தாராய தர 
தர ஸ்வாஹா! 


3 


உக்ர தாராவின்‌ மந்திரம்‌ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ ஸ்திரீம்‌ ஹ்ரூம்‌ கரீம்‌ ஸ்ரீ சக்ரதாரே ஸெள: க்லீம்‌, ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஸ்வாஹா 


திரிபுர பைரவி மூலமந்திரம்‌ 
ஹஸைம்‌ ஹஸகரீம்‌ ஹஸைம்‌ 


டெ தேவியின்‌ மூல மந்திரத்தில்‌ வேறுவகை 
ஓம்‌ ஹ்ஸ்ரைம்‌ ஹ்ஸ்கலஹ்ரீம்‌ ஹ்ஸ்ரெள:।! 


ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ஜம்‌ மஹாலக்ஷ்ம்யை கமலதாரிண்யை ஸிம்ஹவாஹின்யை ஸ்வாஹா 


பலாதிபலா 

ஓம்‌ ஹ்ரீம்‌ பலே மஹா தேவீ ஹ்ரீம்‌ மஹாபவே க்லீம்‌ சதுர்வித புருஷார்த்த ஸித்தியர்த்தே தத்ஸவிதுர்‌ 
வராதாத்மிகே: ஹ்ரீம்‌ வரேண்யம்‌ பர்கோ தேவஸ்ய வரதாத்மிக அதிபல ஸர்வ தயாமூர்த்த பலே ஸர்வ 
௯ுத்பமோப நாசிணி! தீமஹி தியோ யோநோ ஜாதே ப்ரகர்யயா ப்ரசோதயாத்‌ ஆத்மிகே ப்ரணவ சிரஸ்காத்மிகே 
ஹும்பட்‌ ஸ்வாஹா!! 


காளி காயத்ரீ (வேறு) 
ஓம்‌ பத்ரகாளீச வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி! தந்நோ சக்தி ப்ரசோதயாத்‌! 


452 


அங்காள பரமேஸ்வரி காயத்ரீ 
ஓம்‌ ஆதி சக்தீ ச வித்மஹே அஹங்காளீச தீமஹி! 
தந்நோ சக்தீ ப்ரசோதயாத்‌ 


மாரியம்மன்‌ காயத்ரீ (வேறு) 
ஓம்‌ மகாமாரி ௪ வித்மஹே ஸர்வசித்தீச தீமஹி! 
தந்நோ சக்தி ப்ரசோதயாத்‌ 

கெளரி காயத்ரீ (வேறு) 
ஓம்‌ சுவேதவர்ணாய வித்மஹே ம்ருகடங்காயை தீமஹி! 
தந்நோ கெளரி ப்ரசோதயாத்‌! 

உமாதேவீ காயத்ரீ 
ஓம்‌ நீலவர்ணாய வித்மஹே வரா பயாயை தீமஹி! 
தந்நோ உமா: ப்ரசோதயாத்‌ 

காளீ காயத்ரீ (வேறு) 
ஓம்‌ ஹேம வர்ணாய வித்மஹே சூல பாசாயை தீமஹி! 
தந்நோ காளீ ப்ரசோதயாத்‌ 

மூகாம்பிகை காயத்ரீ 


ஓம்‌ மூகாம்பிகாயை வித்மஹே கோலாபுரீச தீமஹி! 
தந்நோ சக்தி ப்ரசோதயாத்‌ 


அதர்வண பத்ரகாளி ப்ரத்யங்கிரா 
ஓம்‌ க்ஷம்‌ பக்ஷ ஜ்வாலா ஜிஹ்வே கராள தம்ஷ்டரே ப்ரத்யங்கிரே 
க்ஷம்‌ ஹ்ரீம்‌ ஹும்பட்‌ ஸ்வாஹா 


ப்ரத்யங்கிரா மந்திரம்‌ (வேறுவகை) 
ஓம்‌ ஹ்ரீம்‌ கேம்‌ ப்ரேம்‌ பக்ஷ ஜ்வாலா ஜிஹ்வே கராளவதனே 
காலராத்ரி ப்ரத்யங்கிரே க்ஷோம்‌ க்ஷம்ரெளம்‌ ஹ்ரீம்‌ நமஸ்துப்யம்‌ 
900 ஹந, மாம்‌ ரக்ஷ ரக்ஷ, மம, சத்ருன்‌ பக்ஷய பக்ஷய ஹும்பட்‌ ஸ்வாஹா 


தாரா மூலமந்திரம்‌ 
ஐம்‌ ஓம்‌ ஹ்ரீம்‌ ஹும்பட்ர 


தூரா தேவீ மூலமந்திரம்‌ (வேறுவகை) 


ஓம்‌ தீரீம்‌ ஹ்ரீம்‌ ஹ்ராம்‌ ஹ்ரூம்‌ நமஸ்தாராயை, மஹா தாராயை ஸகல துஸ்தரான்‌ தாராய தாராய தர 
தர ஸ்வாஹா! : 


உக்ர தாராவின்‌ மந்திரம்‌ 


ஓம்‌ ஹ்ரீம்‌ ஸ்திரீம்‌ ஹ்ரூம்‌ க்ரீம்‌ ஸ்ரீசக்ரதாரே ஸெள: 
க்லீம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஸ்வாஹா! 


453 


ஐந்து சண்டர்களின்‌ மூல மந்திரங்கள்‌ 


த்வனிச்‌ சண்டர்‌ ( சிவன்‌] - ஓம்‌ சம்‌ த்வனி: சண்டாய நம: 
சண்டேஸ்வரி ( சக்தி] - ஓம்‌ ஹ்ரீம்‌ யமிநீ சண்டேஸ்வர்யை கம: 
கும்பசண்டர்‌ ( கணபதி] = ஓம்‌ கும்‌ கும்போதர சண்டாய நம: 
சுமித்ர சண்டர்‌ ( முருகன்‌] - ஓம்‌ சும்‌ சுமித்ர சண்டாய நம: 

தேஜஸ்‌ சண்டர்‌ ( சூரியன்‌ ] - ஓம்‌ தம்‌ தேஜஸ்‌ சண்டாய நம: 


சக்தி சண்டிகேஸ்வரி (யமி) காயத்ரி 


ஓம்‌ சக்தி ஸேவாயை வித்மஹே பத்ம ஹஸ்தாய தீமஹி! 
தந்நோ WIS ப்ரசோதயாத்‌! 


சண்டேஸ்வரி 
பராசக்தி பதாம்போஜ பரஸ்புரித மானஸே 
தேவீ ஸேபா பலம்‌ தேஹி சண்டேஸ்வரி நமஸ்துதோ! 


திரிபுரபைரவி மூலமந்திரம்‌ 


ஹஸைம்‌ ஹஸகரீம்‌ ஹஸைம்‌ 


திரிபுர பைரவி மூலமந்திரம்‌ (வேறுவகை) 
ஓம்‌ ஹ்ஸ்ரைம்‌ ஹஸ்கலஹ்ரீம்‌ ஹ்ஸ்ரெள: 


வாராஹி தேவீ மூலமந்திரம்‌ 

ஜம்‌ க்லெளம்‌ ஐம்‌ நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராஹி வாராஹி வராஹமுகி வராஹமுகி 
அந்தே அந்திணி நம: ருந்தே ருந்தினி நம: ஜம்பே ஜம்பினி நம: மோஹே மோஹினி நம: ஸ்தம்பே ஸ்தம்பினி 
நம: ஸர்வ துஷ்டப்ர துஜடானாம்‌ ஸர்வே ஷாம்‌ ஸர்வ வாக்‌ சித்த ௪ க்ஷீர்‌ முககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம்‌ குரு குரு 
சீக்கிரம்‌ வச்யம்‌ ஜம்‌ க்லெளம்‌ ட: ட: ட: ட: ஹூம்பட்‌ ஸ்வாஹா மஹா வராஹ்யம்பா ஸ்ரீபாதுகாம்‌ பூஜயாமி 


நம: 


வாராகி (சகலவித பயங்களும்‌ நீங்க) 
ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ வாராஹி தேவியை நம: ஓம்‌ ஹ்ரீம்‌ பயங்கரி அதிபயங்கரி ஆச்சர்ய 


பயங்கரி ஸர்வஜன பயங்கரி ஸர்வபூத பிரேத பிசாச பயங்கரி ஸர்வ பயம்‌ நிவாரய சாந்திர்‌ பவதுமே 


ஸதா! 


வாராகி (செல்வம்‌ பெருக) 
ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்ரீம்‌ வாராஹி தேவியை நம: க்லிம்‌ வாராஹிமுகி ஹ்ரீம்‌ ஸித்திஸ்வரூபிணி - ஸ்ரீம்‌ 
தனவ சங்கரி தனம்‌ வர்ஜய வர்ஜய ஸ்வாஹா! 


வாராகி (எதிரி பயம்‌ நீங்கவும்‌ சங்கடங்கள்‌ விலகவும்‌) 
ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ வாராஹி தேவியை நம: ஓம்‌ சத்ரு சம்ஹாரி சங்கட ஹரணி மமாதீரே ஹ்ரீம்‌ தும்‌ 
வம்‌ சர்வாரிஷ்டம்‌ நிர்வாய சர்வசத்ரும்‌ நாசய நாசய 


வாராகி. (தரித்திரம்‌ அகல) 
ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ வாராஹி தேவ்யை நம: ஓம்‌ ஸ்ரீம்‌ க்லீம்‌ ஹ்ரீம்‌ நம: மம மாத்ரே வாராஹி தேவி 
மம தாரித்திரியம்‌ த்வம்ஸய தீவம்ஸயா 


ASA 


வாராகி (நமது சொல்‌ மதிப்புடையதாக விளங்க) a ர்‌ 
ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ வாராஹி தேவ்யை நம: ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ நமோ வாராஹ்யை மவாக்யே 
பிரவேசய வாக்பலிதாயா! 


வாராகி நான்‌ என்னும்‌ அகந்தை நீங்க) nd நக்க 
ஓம்‌ ஆத்ம வேதம்‌ ஜகத்‌ சர்வம்‌ ஆத்ம நோத்யத்‌ ந கிஞ்சன ம்ருகோ யத்வத்‌ SLL) ஸ்வாத்மானம்‌ 
ஸர்வ மீ க்ஷந்தோ 


*தாராமந்திரம்‌ - பிரம்மனால்‌ உபதேசிக்கப்பட்டது 
ஓம்‌ ஷ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ஹாம்பட்‌!! 


ஐம்‌ ஹ்ரீம்‌ ஷ்ரீம்‌ க்லீம்‌ ஹ்செள: 
ஹும்‌ உக்ர தாரே ADIL 


ஓம்‌ ஹும்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ ஹ்செள: ஹூம்பட்‌ 
தூராமந்திரம்‌ - விஷ்ணுவால்‌ உபாசிக்கப்பட்டது 

ஓம்‌ ஹ்ரீம்‌ ஹும்‌ ஹ்ரீம்‌ ஹூம்பட்‌! 

ஸ்ரீம்‌ ஹும்‌ ஹ்ரீம்‌ ஹும்பட்‌ 


ஓம்‌ ஹ்ரீம்‌ நமோ பகவதீ ஏகஜடே 
வஜ்ர புஷ்பம்‌ ப்ரதீச்‌ ச ஸ்வாஹா 


தாராவின்‌ அடுத்த உருவம்‌ - ஏகஜடா 
ஓம்‌ ஹ்ரீம்‌ ஹும்‌ ஹ்ரீம்‌ ஹும்பட்ர 


fb ஹும்‌ ஹ்ரீம்‌ ஹும்பட்ட 


ஓம்‌ ஹ்ரீம்‌ நமோ பகவதீ ஏகஜடே 
வஜ்ர புஷ்பம்‌ ப்ரதீச்‌ ௪ ஸ்வாஹா! 


நீல சரசுவதி மந்திரம்‌ 
ஓம்‌ iid ஹ்ரும்‌ ஹ்‌ செள: ஹும்பட்‌ 
நீல சரஸ்வத்யை ஸ்வாஹா 


வித்யாராக்ஞி மந்திரம்‌ (மகாவித்யா) 

ஐம்‌ ஹ்ரீம்‌ ஷ்ரீம்‌ க்லீம்‌ செளம்‌ க்லீம்‌ ஹ்ரீம்‌ ஐம்‌ ப்லூம்‌ ஸ்த்ரீம்‌ நீல தாரே சரஸ்வதி FIND த்ரீம்‌ க்லீம்‌ 
ப்லூம்‌ ME ஐம்‌ ஹ்ரீம்‌ ஷ்ரீம்‌ க்லீம்‌ செள: செள: ஹ்ரீம்‌ ஸ்வாஹா! 
வாக்வாதினி மந்திரம்‌ 


ஓம்‌ நம: பத்மாசனே சப்த ரூபே ஐம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ 
வத வத வாக்வாதீனி ஸ்வாஹா 


* டீ மந்திரங்கள்‌ “மந்திர மகோததி' யில்‌ உள்ளவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. Me eo oo ee அளகை 4 


455 


2 ஆப்‌ eS se SDS Aloe hc 


தி இ 


மல்லல்‌ லைனை TSOTSI 


ஸ்ரீதிருநிலைநாயகி, சீர்காழி. 


2 | 
vf 
sy rift 


சித்ரேஸ்வரி மந்திரம்‌ 
சித்ரேஸ்வரி ஐம்‌ ஸ்வாஹா 
க்லீம்‌ வத வத சித்ரேஸ்வரி ஐம்‌ ஸ்வாஹா 


குலஜா மந்திரம்‌ 
ஐம்‌ குலஜே ஓம்‌ சரஸ்வதீ ஸ்வாஹா! 


கீர்த்தீஸ்வரி மந்திரம்‌ 
ஜம்‌ ஹ்ரீம்‌ ஷ்ரீம்‌ வத வத கீர்த்தீஸ்வரி ஸ்வாஹா! 


அந்தரிட்ச சரசுவதி மந்திரம்‌ 
ஐம்‌ ஹ்ரீம்‌ அந்தரிட்ச சரஸ்வதி ஸ்வாஹா! 


கட சரசுவதி மந்திரம்‌ 
ஹ்ஸப்ரேம்‌ ஹ்ஸ்ரெள: ஹ்ஸ்ப்ரீம்‌ 
ஐம்‌ ஹ்ரீம்‌ ஷ்ரீம்‌ த்ராம்‌ த்ரீம்‌ க்லீம்‌ ப்லூம்‌ ௪: 


க்ரீம்‌ கட சரஸ்வதி கடே வத வத தர தர 
ருத்ராக்ஈயயா மமாபிலாஷம்‌ குரு குரு ஸ்வாஹா! 


கினி சரசுவதி மந்திரம்‌ 
ஐம்‌ ஹைம்‌ ஹ்ரீம்‌ கினி கினி கினி விச்சோ! 


ஸ்ரீசக்ரத்தில்‌ விளங்கும்‌ 
நிதிநித்யா தேவிகளின்‌ (18 பேர்கள்‌) காயத்ரிகள்‌ 


காமேஸ்வரி 
ஓம்‌ காமேஸ்வர்யை வித்மஹே நித்யக்லின்னாயை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாது!! 


ஓம்‌ பகமாலின்யை வித்மஹே, ஸர்வ வசங்கர்யை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌! 


நித்யக்லின்னா 
ஓம்‌ நித்யக்லின்னாயை வித்மஹே, நித்ய மந்திரவாயை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌ 


பேரூண்டா 
ஓம்‌ பேருண்டாயை வித்மஹே, விஷாஹராயை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌ 


வஹ்னி வாசினி 


ஓம்‌ வஹ்னி வாசின்யை வித்மஹே, ஸித்திப்ரதாயை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌! 


458 


மகா வஜ்ரேஸ்வரி | TS | 
ஓம்‌ மகா வஜ்ரேஸ்வர்யை வித்மஹே, வஜ்ரநித்யாயை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ சிவதூத்யை வித்மஹே, சிவசங்கர்யை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌! 


ஓம்‌ த்வரிதாயை வித்மஹே, மகாநித்யாயை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌! 


ஓம்‌ குலசுந்தர்யை வித்மஹே, காமேஸ்வர்யை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ நித்ய பைரவ்யை வித்மஹே, நித்யா நித்யாயை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌! 


ஓம்‌ நீலபதாகாயை வித்மஹே, மகரநித்யாயை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ விஜயா தேவ்யை வித்மஹே, மஹா நித்யாயை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌! 
ஸர்வ மங்களா 
ஓம்‌ ஸ்வோம்‌ ஓம்‌ ஸர்வமங்களாயை வித்மஹே, சந்த்திராத்மிகாயை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌ 


ஜ்வாலாமாலினி 


ஓம்‌ ஜ்வாலா மாலின்யை வித்மஹே, மஹா ஜ்வாலாயை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ விசித்ராயை வித்மஹே, மஹாநித்யாயை தீமஹி! 
தந்நோ நித்யா ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்ளீம்‌ ஜம்ஸெள: ஓம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ 
க ஏ ஈ லஹ்ரீம்‌, ஹஸகஹல ஹ்ரீம்‌, ஸகலாஹ்ரீம்‌, 
ஸெள: ஐம்‌ seb ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஓம்‌! 


459 


மஹா வாராகி (பகளாமுகி) 
ஓம்‌ வாராஹ்யை வித்மஹே, ரத்னேஸ்வர்யை தீமஹி! 
தந்நோ தேவி ப்ரசோதயாத்‌! 


சியாமளா (ராஜமாதங்கி) 
ஓம்‌ மாதங்கின்யை வித்மஹே, ரத்னேஸ்வர்யை தீமஹி! 
தந்நோ தேவி ப்ரசோதயாத்‌! 

பைரவர்‌ காயத்ரீ 
ஓம்‌ திகம்பராய வித்மஹே, ஸ்வா வாஹனாய தீமஹி 
துந்நேோ வைஷ்ணவி ப்ரசோதயாத்‌! 

க்ஷேத்ரபாலர்‌ காயத்ரீ 


ஓம்‌ ஸ்வாநத்வுஜாய வித்மஹே, சூலஹஸ்தாய தீமஹி! 
தந்நோ க்ஷேத்ர ப்ரசோதயாத்‌! 


பைரவர்‌ மூலமந்திரம்‌ (ஆகாச பைரவ தந்திரம்‌) 
ஓம்‌ நமோ பகவதே - ஆகாச பைரவாய ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ விக்நச்சேதம்‌ குரு குரு, ரக்ஷ ரக்ஷ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ 
க்லீம்‌ க்ஷம்‌ ர்யூம்‌ க்லீம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ப்ரஹ்மணே ஸ்வாஹா 


ஆபதுத்தாரண பைரவர்‌ மூலமந்திரம்‌ 
ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ க்ஷம்‌ Yb வடுகாய ஆபதுத்தாரணாய குரு குரு வடுகாய ஹ்ரீம்‌! 


காயத்ரி தேவீ மந்திரம்‌ 
ஓம்‌ பூ: புவ: ஸ்வ: தத்‌ ஸவிதுர்வ ரேண்யம்‌ பர்கே தேவஸ்ய தீமஹி! 
தியே: யோந: ப்ரசோதயாத்‌ ்‌ 


இந்த மந்திரத்தைச்‌ ஜபிக்க சக்திகள்‌ பெருகும்‌. காயத்ரீ என்பதற்கு தன்னை ஜபிப்பவனைக்‌ கரப்பாறுவது 
என்று பொருள்‌. இதை ஜ.பித்துவர எல்லாவித ஆபத்துக்களும்‌ நீங்கும்‌. மற்ற எல்லா மந்திரங்களுக்கும்‌ தாய்‌ 
போன்றவள்‌ காயத்ரீ. “காயத்ரீ சந்தசமம்‌ மாதா” எனப்படும்‌. இது 24 அட்சரங்களைக்‌ கொண்டதாகும்‌. 


பதவாரியான பொருள்‌ 
யோ = எவர்‌ 
5 = நம்முடைய 
தியோ = புத்தியை 
தத்‌ அப்படிப்பட்ட 
ப்ரசோதயாத்‌ - தூண்டுகிறாரோ 
தேவஸ்ய = ஒளி மிக்கவராக 
ஸ்விது = உலகைப்‌ படைத்த சூரியனுடைய 
வரேண்யம்‌ — மிகவும்‌ உயர்ந்ததான 
பர்கோ = தேஜசை 


தீமஹி = தியானிக்கிறோம்‌. 


460 


காயத்ரீ என்ற மந்திரத்திற்கு “சாவித்திரி!” என்றும்‌ “சரஸ்வதி'” என்றும்‌ பெயர்கள்‌ உண்டு. காலையில்‌ ஜபிக்கப்‌ 
படும்பொழுது “காயத்ரி”, நடுப்பகலில்‌ ஜபிக்கப்படும்பொழுது “சாவித்ரி”, மாலையில்‌ சந்தியா வந்தனத்தில்‌ ஜபிக்கப்‌ 
படும்பொழுது “சரஸ்வதி?” எனப்படுகின்றாள்‌. 


காலையில்‌ கிழக்கு முகமாக நின்றும்‌, மதியம்‌ கிழக்கு முகமாக நின்றும்‌, மாலையில்‌ மேற்குமூகமாக நின்றும்‌ ஜபம்‌ 
செய்யவேண்டும்‌. தினமும்‌ குறைந்தது 108 முறை ஜபிக்கவும்‌. 


காயத்ரீமந்திரம்‌ ஜபிக்கப்பட்ட பின்னரே மற்ற மந்திரங்கள்‌ ஜபிக்கப்படுகின்றன. மந்திர வழிபாட்டில்‌ காயத்ரிக்குத்‌ 
தான்‌ முதல்‌ இடம்‌. காயத்ரி ஜபம்‌ செய்யாத எந்த ஜபமும்‌ ஆராதனமும்‌ பயனற்றதாகும்‌. 


இம்மந்திரத்திற்கு ரிஷி, சந்தஸ்‌, தேவதை, சக்தி, நியாசம்‌, தியானம்‌ மற்றும்‌ பலன்‌ உண்டு. 


ஸ்ரீபகவதியம்மன்‌, கன்னியாகுமரி. 


Mele | | | ७७३५9) | | ல்‌ | 
(ல | hare | Sore யரா | இங ச... | மராஜ | 9099 | மாச | கழல | கன | ஐ (2) 
| | es | 
வல ) | மை aoe | | | | we 
கண Belin | 2 (SS) மாயா | reusius | sure | மறை Gus லோகே | தே [ர] 
| | | | | Jeter 
வயு ட்டு | றத கழ ணவ | ரரி) | மயா | எச | மயல்‌ | yrooa¢gic | Sum | seu Jor 
| | | | 
ase | | | | 
Fea | engog | புய | ஏயர்‌ | ரலி) மகம | பப ain | GasrGyen grees 1%9199(9 m [6 
| | | | है | ்‌ ; 
| | | | | | | | 
Sele | | | ஏகு | | | மல | | 
(இளமி | Skee hE | homes | aed)e@n ம்ம | ரால்‌ | யே | Geass | use | a |e 
| | | | | 
| | | 
neh | | | | | | | | 
எலல | மா | ge | meme | ५७५)! | ume | ஏமம்‌ | menasaeun | Gee | us igureayge | ம 
learn | | | மாம. | | | | | | | 
छ scan Socios [ரம dds | சாண | மோ | aeAys | ஒவ | எஸ்‌ me | n@teO¢ யவ | மீத |g 
x | | | | ES | ड 
qiéennun | | | | | Giusucs | | | | | 
மாய | ராலி Tao | ரய | Teds ten | வு HINT) oun | roms | ரூ |G 
| | | | | . . उ 
| | | | | | | 
qe | | | | | | | 
அய | ag பு | a | எண்ம | ரம | மாசு | 10७ Gua | ஒன்ரை 11%: IG | 
| | | 
| | | | | | | 
qe ஏம்பா | | | | | | | 
eGinugen | மறு | dig மசி 2 | ஏசி TSS RS umgas | ஷே | mousy (ஈடு | steps | go | ¢ 
| | | | | | | 
| லை | | | | | | 
TTI | suede seg | hr amhaas | my moses | ஒப ३०४०४७5 | woe | 0७ |z 
| | | | 
| | | | | | | 
| | 
qe ஒவ | எலி | geSamure gn Se (7 
Sa | न [௮-௫ क 4 me 10 
wos | adm | சம பட்ட a Fe 
| உ த ME ஆ. | கடய Ba அ. த்‌ | || 


சாரிடி MAF) Ber ‘Forse ‘ASB ‘porn 199) vocwranideste பண்பை OA 


ராயு. 


ஒப 


OIE) 


sug 
TOI 
TOT 

ஏஜி | 


௭௫ 18 
ன்‌ reg) 


(5:6 


aan TOUS 


ளா | 
mieraure ஏய்‌ | 


ரஸியா வம | 


பாவக 


[மம mure 


இ muro 


ஏய்யா 


60999 


arch 


ए) 


| odin 
1060) 


ஏழு 
ஊனம்‌ 
| aweuire 


que 


ஏ 


dimueg) fin 


| गा 


umosune@n 
were ume | 
807७ 
reaps 


RCC) । 


பற 


| யப 


Ci] | யம 


ஜு 9 ७ லம 


463 


326. சிவாக்கியைர்‌ பற்றி அறியா உதவும்‌ 
தந்தீர ('வா..மொழியில்‌.) நூல்கள்‌ 


(பல சாக்த தந்திர நூல்கள்‌ இதில்‌ உள்ளன) 


அனுஷ்டான சுதர்னவா 
ஆம்னாய பத்ததி 
ஆம்னாய சர்வஸ்வம்‌ 
ஆர்த்த ஆம்னாய நியாஷ்‌ 
கல்ப சூத்ரம்‌ 

கதிமதா தந்த்ரம்‌ 
பட்டதந்தர டீகா 
சாமகலா விலாஸா 
காளிகாரஹஸ்யம்‌ 


. குலார்ணவம்‌ 
11. கெளலகீதா 
- கெளல தீக்ஷா விதி 


. கெளல தீக்ஷா பத்ததி 


. சாமுண்ட ஸ்தாபனம்‌ 
(த. தத்வார்சனா 


1 ie சாமுண்டா மண்டல பூஜா 


ஸ்தாபனம்‌ காமிக: 


7. தாந்த்ரிக சந்தியா வந்தனம்‌ 


. துரியவித்யா 


9. த்ரிகூடரஹஸ்யம்‌ 
0. தீரிபுரா மகோபநிஷத்‌ பாஷ்யம்‌ 


. திவ்ய மங்கள தியானம்‌ ' 


2. தீக்ஷாவிதி: 


. விரூபாக்ஷா பஞ்சசிகா 


வியாக்யா 


24. தேவீகாலோத்ரம்‌ 
25. தேவி காலோத்ர / தந்த்ர 


வியாக்யா நிரஞ்சனசித்தா 


. நித்யா தந்திரம்‌ 
. நித்யோத்ஸவ 

28. பஞ்சமிஸ்தவராஜ்யம்‌ 
. பராபத்ததிஹி 


0. மகாபாதுகந்த தீட்சா 


. மோடி சிந்தாமணிஹி 
. லகு சியாமளா கல்பம்‌ 


. லலிதா பூஜா பத்ததி 
4. வரிவாஸ்ய ரஹஸ்யம்‌ 
5. வரிவாஸ்ய ரஹஸ்ய வ்யாக்யா 


36. சக்தி சூத்ரம்‌ 
7. சாக்தஸானா சந்தியாக்ரமா 


8. சாரதா திலகம்‌ 
9. சாரதா திலகவ்யாக்யா 


. சியாமா ரஹஸ்யம்‌ 


. சியாமார்சனா தரங்கிணி 

- ஸ்ரீசக்ர ராஜா பூஜா விதானம்‌ 
43. ஸ்ரீகல்ப குலாகமா 

. ஸ்ரீசக்ர ஆம்னாய பூஜா 

5. ஸ்ரீவித்யா தீட்சா விதி 

46. சம்க்ஷிப்தா தீட்சா விதி: 

7. சப்தசதி பூஜா விதானம்‌. 
48. சப்தசதி வ்யாக்யா கெளமுதி: 
49. சப்தவ(ச) திவ்யாக்யா 
50. சுபகார்சாரத்ரம்‌ 

1. சுமுஹி பத்ததிஹி 

. ஸ்தோத்ர தத்வ விமர்சினி 
53. சேதுபந்த: வாமேஸ்வர 


தந்த்ர தீக 


54. ஸ்தோத்ரயா ஞானகர்மா 
55. செளபாக்யா கல்பா தர்மா 
. செளபாக்ய சிந்தாமணி: 
7. செளபாக்ய ரத்னாகரா 
3. செளபாக்ய சுத்தோதயா 
9. காளிமந்திரம்‌ 
50. காயத்ரீ 
51. தேவீ சாமான்ய மந்த்ர: 
. காளீவிலாஸம்‌ 
. காமகலாமாலினி 
4. முண்டமாலா 
5. மகிஷமர்தினி 
56. மயதந்திரம்‌ 
. மாத்ருகாபேதம்‌ 
. மாத்ருகோதயா 
59. மகாநிர்வாணா 
0. மாலினிவிஜயா 
1. மஹாநிலா 
2, மஹாகாலசம்ஹிதா 
. பேருதந்த்ரா 
. பைரவதந்த்ரா 
. பூதடாமரா 
5. வீரபத்ரா 
. பீஜசிந்தாமணி 
. ஏஒகஜடா 
9. நிர்வாண தந்த்ரா 
0. திரிபுரசாரா 
. வில்வசாரா 
. வரதந்த்ரா 


33. வாசுதேவரஹஸ்யா 
. வராஹி தந்த்ரா 

5. வ்ருஹத்கெளத்மியா 
6. வர்ணோத்திதந்த்ரா 


விஷ்ணுயாமளா 
வர்ஹநிலா 
வ்ருஹத்யோனீ 


. விஷ்ணு ரஹஸ்யா 
. வாமகேஸ்வரா 


ப்ரம்மஞான தந்த்ரா 


ப்ரம்மயாமளா 


` அத்வைத தந்தரா 


35. வாண விலாஸா 


பிடா காரிணீ 


புரச்சரானாராசால்லசா 


98. புரச்சரனாசந்திரிகா 


பிச்சிலதந்த்ரா 


. ப்ரபஞ்சசாரா 

. ஹம்ஸா 

. பரமேஸ்வர தந்த்ரா 

. நவரத்னேஸ்வரா 

. நித்ய தந்த்ரா 

, நீலத்ந்த்ரா 

. நாராயணகா 

. நிர்த்ரா 

. நாரதீயம்‌ 

. தட்சிணாமூர்த்தி சம்ஹிதா 
. யட்சினி தந்த்ரா 

. யோகினீதந்த்ரா 

. யோனீதந்த்ரா 

. யோகசாரா தந்த்ரா 

. யோகார்ணவா தந்த்ரா 
. யோகினீஹ்ருதயா 

. யோகசர்வோதயா 

. அதசபைரவா 

. ராஜராஜேஸ்வர்‌ தந்த்ரா 
. ராதா தந்த்ரா 

. ரேவதி தந்த்ரா 

. ருத்ரயாமளா 

. ராமார்ச்சன சந்திரிகா 
. ஸ்வரதந்த்ரா 

- இந்த்ரஜாலா தந்த்ரா 
. காளீதந்த்ரா 


126. 


WET ls 
128. 
129) 
130. 
UG AS 
132. 
133. 
134. 
135. 
136. 
137. 
138, 
139. 
140. 
141. 
142. 
143. 
144. 
145. 
146. 
147. 
148. 
149. 
150. 
WSs 
152. 
153. 
154. 
155. 
156. 
157. 
158. 
159. 
160. 
161. 
162. 
163. 
164. 
165. 
166. 
167. 
168. 
169. 
170. 
als 
1162 
173. 
174. 


காமாக்ய தந்த்ரா 
காமதேநு தந்த்ரா 
காள்குல ஸர்வஸ்வ தந்த்ரா 
குமாரி தந்த்ரா 
காலோத்ரா 

நாகதினா 

குப்ஜிகா தந்த்ரா 
குலமூலாவதாரா 
குலசூத்ரா 
யக்ஷதாமரா 
சரஸ்வதி தந்த்ரா 
சாரதா தந்த்ரா 

சக்தி சங்கமா 
சக்திகாகமாசர்வஸ்வா 
உர்த்தமன்யா 
ஸ்வத்தந்த்ர தந்த்ரா 
சம்மோஹன தந்த்ரா 
சின்காரா 

தோடல தந்த்ரா 

புத்த தந்த்ரா 

ஏக தந்த்ரா 

நிகமகல்ப தர்மா 
நிகம சாரா 

சியாம ரஹஸ்யா 

தாரா ரஹஸ்யா 
ஸ்கந்த யாமளா 
அன்னத கல்பா 
அன்னபூர்ணா கல்பா 
ஆகம தத்வ விலாஸா 
ஆகமத்வைதனிமாயா 
ஸ்வத்‌ தந்த்ர தந்த்ரா 
பீடகாரணீ 

உத்தர தந்த்ரா 

நீல தந்த்ரா 

வீர தந்த்ரா 

குமாரீ தந்த்ரா 
நாராயணி தந்த்ரா 
தாரணி தந்த்ரா 

பாலா தந்த்ரா 
சமயாசார தந்த்ரா 
பைரவ தந்த்ரா 
பைரவ தந்த்ரா 
திரிபுரா தந்த்ரா 
வாமகேஸ்வரா தந்த்ரா 
குதுகுலேஸ்வர தந்த்ரா 
மாத்ருகா தந்த்ரா 
சனத்குமார தந்த்ரா 
விசுக்தி தந்த்ரா 
சித்தீஸ்வர தந்த்ரா 


TAS 
176. 
थे 
178. 
179. 
180. 
181. 
182, 
183. 
184, 
185. 
186. 
187. 
188. 
189. 
190. 
191. 
192, 
193. 
194. 
195. 
196. 
197. 
198. 
199. 
200. 
201. 
202. 
203. 
204. 
205. 
206. 
207. 
208. 
209. 
210. 
ர்‌. 
இற. 
213. 
214. 
215. 
216. 
இர்‌ 
218. 
219. 
220. 
DHE 
222. 
DBR. 


464 


காளி தந்த்ரா 
குலார்ணவ தந்த்ரா 


-பில தந்த்ரா 


பில்கரி தந்த்ரா 
துரிஜாகம தந்த்ரா 
உ(ல்‌)த்தாரா தந்த்ரா 
சன்க்ரமா தந்த்ரா 
சித்தியாமலா தந்த்ரா 
மத்ய சூக்த தந்த்ரா 
சித்தசார தந்த்ரா 

சித்தி சரஸ்வத தந்த்ரா 
வாராஹி தந்த்ரா 
யோகினி தந்த்ரா 
கணேஷ்வமாசினி தந்த்ரா 
நித்ய தந்த்ரா 

சுகம தந்த்ரா 
சாமுண்டா தந்த்ரா 
முண்டமாலா தந்த்ரா 
ஹம்ஸ மகேஸ்வர தந்த்ரா 
நிர்த்தரா தந்த்ரா 
கல்பரக்ஷக தந்த்ரா 
தேவீ கல்ப தந்த்ரா 
கிரியாசார தந்த்ரா 
நிபண்டா 

சிவமந்த்ரா தந்த்ரா 
சம்மோஹன தந்த்ரா 
தந்திர ராஜா தந்த்ரா 
லலிதா தந்த்ரா 

ராதா தந்த்ரா 

(HST யாமளா தந்த்ரா 
மோலினி தந்த்ரா 
கவக்ஷா தந்த்ரா 
பிருகத்சன்க்ரமா தந்த்ரா 
சுகுமூதினி தந்த்ரா 
விசுத்தீஸ்வர தந்த்ரா 
சமயாசாரா தந்த்ரா 
பைரவீ தந்த்ரா 
யோகினீ ஹ்ருதயா தந்த்ரா 
பானவ தந்த்ரா 
சனத்குமார தந்த்ரா 
தந்த்ராந்தரா தந்த்ரா 
நவரத்னேஸ்வர தந்த்ரா 
குலசூடாமணி தந்த்ரா 
தேவபிரகாஷ தந்த்ரா 
காமகோயா தந்த்ரா 
காமதேனு தந்த்ரா 
குமாரி தந்த்ரா 
பூதடாமா தந்த்ரா 
யாமளா தந்த்ரா 


224. 
225. 
226. 
221% 
238. 
DSS 
230. 
Zone 
232. 
233. 
234. 
235. 
236. 
231. 
238. 
239, 
240. 
241. 
242. 
243. 
244. 
245. 
246. 
247. 
248. 
249. 
250. 
25 
252. 
253. 
254. 
255. 
256. 
257. 
258. 
259. 
260. 
261. 
261. 
263. 
264. 
265. 
266. 
267. 
268. 
269. 
270. 
RATA 
212. 


பிரம்மயாமள தந்த்ரா 
விஸ்வசாரா தந்த்ரா 
மகாகாள்‌ தந்த்ரா 
குலோத்தீச தந்த்ரா 
குலமர்தா தந்த்ரா 
குடீயீக தந்த்ரா 

தந்த்ர சூடாமணி தந்த்ரா 
காளீவ்யாச தந்த்ரா 
மாயா தந்த்ரா 

பூத சுத்தி தந்த்ரா 

குப்த தீக்ஷா தந்த்ரா 
ப்ருகத்‌ சாரா தந்த்ரா 
தத்வ சாரா தந்த்ரா 
வாண சாரா தந்த்ரா 
க்ரியா சாரா தந்த்ரா 
குப்த சாரா தந்த்ரா 
ப்ருகத்‌ டோதலா தந்த்ரா 
ப்ருகத்‌ கங்காளி தந்த்ரா 
ப்ருஹத்‌ ம்ருவனா தந்த்ரா 
சித்த தந்த்ரா 

கால தந்த்ரா 

சிவ தந்த்ரா 

சரத்சார தந்த்ரா 
கெளரீதந்தரா 

யோக தந்த்ரா 

துர்மாக்ஷா தந்த்ரா 

தத்வ சிந்தாமணி தந்த்ரா 
விந்து தந்த்ரா 
மகாயோகின்‌ தந்த்ரா 
ப்ருகத்‌ யோகினி தந்த்ரா 
ஸ்வச்சார தந்த்ரா 
சூலினி தந்த்ரா 
மகாமாலினி தந்த்ரா 
மோக்ஷா தந்த்ரா 
ப்ரஹன்மாலினி தந்த்ரா 
ப்ரஹன்‌ மோக்ஷா தந்த்ரா 
கோபி தந்த்ரா 
ப்ருதால்பி தந்த்ரா 
காமினி தந்த்ரா 
மோகினி தந்த்ரா 
மோகன தந்த்ரா 

ஸ்மரன தந்த்ரா 
காமேகேசரா தந்த்ரா 
மகாவீர தந்த்ரா 
சூடாமணீ தந்த்ரா 
குர்வர்சனா தந்த்ரா 
கொப்ய தந்த்ரா 
தீட்சணா தந்த்ரா 
மங்கட தந்த்ரா 


59 


273. 
274. 
275. 
276. 
2106 
278. 
219. 
280. 
Sil 
282. 
283. 
284, 
285. 
286. 
287. 
288. 
289. 
290. 
2௮1, 
292. 
293. 
294, 
295. 
296. 
2௮1, 
298. 
299. 
300. 
301. 
302. 
303. 
304, 
305. 
306. 
307. 
308. 
309. 
310. 
Sade 
312. 
313. 
314. 
315. 
316. 
SILT 
318. 
ES), 
320. 
321. 


காமரத்ன தந்த்ரா 
ப்ரஹ்மாண்ட தந்த்ரா 
சின தந்த்ரா 
மகாம்ருத்தரா தந்த்ரா 
பூதேஸ்வர தந்த்ரா 


காயத்ரீ தந்த்ரா 


விசுத்தீஸ்வரா தந்த்ரா 
போகார்ணவ தந்த்ரா 
மந்த்ர சிந்தாமணி தந்த்ரா 
யந்த்ர சிந்தாமணி தந்த்ரா 
வித்யுல்லதா தந்த்ரா 
புவனேஸ்வரி தந்த்ரா 
லீலாவதி தந்த்ரா 
ப்ரஹச்சின்னா தந்த்ரா 
குரஞ்ஜ தந்த்ரா 
ஜெயராதா மாதவ தந்த்ரா 
விஜ்ஜ சகா தந்த்ரா 
தூமவதி தந்த்ரா 

சிவ தந்த்ரா 

சின்மயா தந்த்ரா 

மத்சய சூக்த தந்த்ரா 
மகிஷாசுர மர்த்தினி தந்த்ரா 
மாத்ருகோதய தந்த்ரா 
ஹம்சமகேஸ்வர தந்த்ரா 
மேரூ தந்த்ரா 

மகாநீல தந்த்ரா 
மகாநிர்வாண தந்தரா 
பூதடாமர தந்த்ரா 
'தேவடாமர தந்த்ரா 

தீஜ சிந்தாமணி தந்த்ரா 
யேகஜடா தந்த்ரா 
வசுதேவரஹஸ்ய தந்த்ரா 
ப்ருகத்கந்நாமியா தந்த்ரா 
சயநீல தந்த்ரா 

ப்ருகத்‌ யோநீ தந்த்ரா 
காரூட தந்த்ரா 
வர்ணவிலாச தந்த்ரா 
பால விலாச தந்த்ரா 
புரச்சரணா சண்டி தந்த்ரா 
பஞ்சதசி தந்த்ரா 
பரமேஸ்வர தந்த்ரா 
நவரத்னேஸ்வர தந்த்ரா 
நாரதீய தந்த்ரா 
நாகார்ஜுன தந்த்ரா 
யோகசாரா தந்த்ரா 
தட்சிணாமூர்த்தி தந்த்ரா 
யோகேஸ்வரரோதயா தந்த்ரா 
யக்ஷினி தந்த்ரா 
ஸ்வரோதயா தந்த்ரா 


322. 
323. 
324. 
325. 
326. 
327. 
328. 
329. 
330. 
331. 
332. 
333. 
334. 
335. 
336. 
337. 
338. 
339. 
340. 
341. 
342. 
343. 
344, 
345. 
346. 
347. 
348. 
349, 
350. 
351. 
352. 
353. 
354. 
355. 
356. 
357. 
358. 
359. 
360. 
361. 
362. 
363. 
364, 
365. 
366. 
367. 
368. 
369. 
370. 


465 


ஞானபைரவ தந்த்ரா 
ஆகாச பைரவ தந்த்ரா 
ராஜராஜேஸ்வரி தந்த்ரா 
ரேவதி தந்த்ரா 
இந்த்ராஜாலா தந்த்ரா 
குக்குடேச தீபிகா தந்த்ரா 
கங்காளமாலினி தந்த்ரா 
காலோத்தம தந்த்ரா 
யாவிஷா டாமர தந்த்ரா 
சரஸ்வதி தந்த்ரா 

சாரதா தந்த்ரா 

சக்தி சங்கம தந்த்ரா 
சக்திகாகம சர்வஸ்வ தந்த்ரா 
ஸம்ச்னி தந்த்ரா 
அட்சரசார தந்த்ரா 
சினசாரா தந்த்ரா 
சதாம்னாய தந்த்ரா 
கரால பைராவ தந்த்ரா 
சுத்த தந்த்ரா 
மகாலெட்சுமி தந்த்ரா 
கைவல்ய தந்த்ரா 
குலசத்பவ தந்த்ரா 
சித்தி தாத்ரி தந்த்ரா 
கீர்த்தி ஸாரா தந்த்ரா 
கால பைரவ தந்த்ரா 
உத்தமரேஸ்வர தந்த்ரா 
மகாகால தந்த்ரா 
பூதபைரவ தந்த்ரா 
ப்ராம்ஹி தந்த்ரா 
மகேஸ்வரி தந்த்ரா 
கெளமாரி தந்த்ரா 
வைஷ்ணவீ தந்த்ரா 
வாராஹி தந்த்ரா 
இந்திராணி தந்த்ரா 
சாமுண்டா தந்த்ரா 
சிவதூதி தந்த்ரா 
சந்த்ரஞான தந்த்ரா 
மாலினி வித்யா தந்த்ரா 
மகாசம்மோஹன தந்த்ரா 
மகாதேவ தந்த்ரா 
காமிகா தந்த்ரா 

வீணா தந்த்ரா 
சந்திரகலா தந்த்ரா 
ஞானரூப தந்த்ரா 
குலேஸ்வரி தந்த்ரா 
புவனேஸ்வரி தந்த்ரா 
தூர்வாசமதா தந்த்ரா 
மகாமாயா தந்த்ரா 
சாம்பரா தந்த்ரா 


371. 
372. 
373. 
374. 
STS. 
376. 
Shit 
378, 
379, 
380. 
381. 
382. 
383. 
384. 
385. 
386. 
387. 
388. 
389. 
390. 
391. 
392. 
393. 
394. 
395. 
396. 
397. 
398. 
399. 
400, 
401. 
402. 
403. 
404. 
405. 
406. 
407. 
408. 
409. 
#10. 
411. 
412. 


413. 
414. 
415. 
416. 
417. 
418. 
419. 


சம்மோகன தந்த்ரா 
கெளமோத்ய தந்த்ரா 
ப்ருகத்கெளமுத்ய தந்த்ரா 
பூதபைரவ தந்த்ரா 
சாமுண்ட தந்த்ரா 
பிங்கள தந்த்ரா 

வாராஹீ தந்த்ரா 
முண்டமாலா தந்த்ரா 
யோகினீதந்தரா 
யோகினீதந்த்ரா 
ஸ்வச்சந்த்ர பைரவ தந்த்ரா 
மகா தந்த்ரா 

சக்தி தந்த்ரா 

சிந்தாமணி தந்த்ரா 
உன்மத்த பைரவ தந்த்ரா 
த்ரைலோக்ய சார தந்த்ரா 
விஸ்வ சார தந்த்ரா 

தந்த்ர அம்ருத தந்த்ரா 
மகாதித்காரிணீ தந்த்ரா 
பாரவ்ய தந்த்ரா 

தோதலா தந்த்ரா 

லலிதா தந்த்ரா 

த்ரிசக்தி தந்த்ரா 
ராஜராஜேஸ்வரி தந்த்ரா 
மகாமாகேஸ்வரி தந்த்ரா 
கவாக்ஷா தந்த்ரா 

கந்தர்வ தந்த்ரா 
துரைலோக்யமோகன தந்த்ரா 
ஹம்ஸ பரமேஸ்வர தந்த்ரா 
ஹம்ஸ மகேஸ்வர தந்த்ரா 
காமதேனு தந்த்ரா 
வாணவிலாஸ தந்த்ரா 
மாயா தந்த்ரா 

மந்த்ர ராஜா மந்த்ர 
குல்ஜிகா தந்த்ரா 
விஞ்ஞான லதிகா தந்த்ரா 
லிங்காகமா தந்த்ரா 
காலாத்ரா தந்த்ரா 

ப்ரம்ம யாமளா தந்த்ரா 
ஆதியாமளா தந்த்ரா 

ருத்ர யாமளா தந்த்ரா 
ப்ருகத்‌ யாமளா தந்த்ரா 
சித்த யாமளா தந்த்ரா 

கல்ப சூத்ரா 

யோகினி கால काका 
லக்ஷ்மி குலார்ணவா 
தாரார்ணவா 

சந்த்ர பீடா 
மேரு யந்த்ரா 


466 


420. சருஷ்ஷஷ்டி 427. த்ரிபுரர்ணவ 34. மந்த்ர முக்தாவளி 
421. மகா உக்ரா 428. மந்த்ர பர்ணா 435. தந்த்ர கெளமுதி 
422. ஸ்வச்சந்த சாரா சங்கிரகா 429. விஷ்ணு தர்மோத்தரம்‌ 6. மந்த்ர தந்த்ர ப்ரகாசா 
423. தாரா ப்ரதீபா 430. மானஸோல்லசா 37. சாரதா திலகம்‌ 

424. சங்கேத சந்ரோதயா 431. பூஜாப்ரதீபா . ஞானார்ணவ 

425. ஷட்த்ரிசத்தத்வாகா 432. ப்ரயோகசாரா 39. தேவீமகாத்மியம்‌ 
426. லக்ஷ்மி நிர்ணயா 433. காமரத்னா 


(மேலும்‌ பெரியோர்கள்‌ காமிகம்‌ முதலாய 28 சிவாகமங்களையும்‌ உபாகமங்களையும்‌ தந்த்ர நூலாக எண்ணுவர்‌. 
மேற்கண்ட தந்திர நூல்களின்‌ பெயர்கள்‌ யாவும்‌ கெளல தந்திரம்‌, விஷ்ணு க்ரந்த தந்திரம்‌, அஸ்வக்ரந்த தந்திரம்‌, ரதக்ரந்த 
தந்திரம்‌, சாக்த கிரந்தா (அடையார்‌ நூலக சம்ஸ்கிருத கையெழுத்துப்‌ பிரதி துணை கொண்டு - பாகம்‌ 2, 1928), லலிதா 
சகஸ்ரநாம - பாஸ்கராய வ்யாக்யானம்‌, யோகினீதந்திரம்‌ முதலான தந்த்ர நூல்களில்‌ காணப்படுவனவாம்‌. இன்னும்‌ பல 
தந்திர நூல்களும்‌ உண்டு. 


ந £3௦ © 


ஸ்ரீ மஹாலக்ஷ்மித்யானம்‌ 


யா ஸா பத்மாணனஸ்தா, விபுல கடிதடி பத்ம பத்ராயதா க்ஷி 
கம்பீரா வருத்தநாபி ஸ்தன பரணமிதாசுப்ர வஸ்த்ரோத்தரியா 
whith திவ்யை கஜேந்தரை: மணி கணசசிதை: a 
ஸ்தாபிதா ஹேம கும்பை: நித்யம்ஸா பத்ம ஹஸ்தா 
மமவஸது க்ருஹே ஸர்வ மாங்கல்ய யுக்தா 


467 


327. அம்பாள்‌ அஷ்டோத்தர FH நாமாவளி 


ச்ரியை 
உமாயை 
பாரத்யை 
ப்தராயை 
சர்வாண்பயை 
விஜயாயை 
ஜயாயை 
வற்ணயை 
ஸர்வகதாயை 
கெளர்யை 
வாராஹ்ஷய 
கமலப்ரியாயை 
ஸரஸ்வத்யை 
கமலாயை 
மாயாயை 
மாதங்க்யை 
அபராயை 
அஜாயை 
சாகம்பர்யை 
இவாயை 
சண்ட்யை 
குணைடல்யை 
க்ரியாயை 
ச்ரியை 
ஐந்தர்யை 
மதுமத்யை 
இரிஜாயை 
சுபகாபயை 
அம்பிகாயை 
தாராயை 
பத்மாவத்யை 
ஹம்ஸாபயை 
பத்மநாப ஸகோதர்யை 
அபர்மாவயயை 
லஸிதாயை 
தாத்ர்யை 
குமார்யை 
இகவொஹின்யை 
சாம்பவ்யை 
சுமுக்யை 
மைத்ர்யை 
த்ரிநேத்ராயை 
விச்வரூபிண்யை 
ம்ருடான்யை 
ஹரீங்கார்யை 
க்ரோஇின்யை 
அசலாயை 
சூக்ஷ்மாபயை 
பராத்பராயை 
சோபாயை 
ஸர்வவர்னையை 


IBLD: 
ரூம: 
ம: 
ரம 


ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 


ஹரப்ரியாயை 
மகாலக்ஷ்ம்யை 

மகாசித்யை 

ஸ்வதாயை 

ஸ்வாஹாதாயை 
மணேோன்மனை ஷய 
தரிலோகபாலின்யை 
த்ரிஸந்த்யாயை 
த்ரிபுரார்தக்யை 

த்ரிசக்த்யை 

த்ரிபதாயை 

துூாக்காயை 

ப்ராஹம்யை 
த்ரைலோக்யவாஸின்யை 
புஷ்கராயை 

அத்ரிசுதாயை 

கூடாயை 

த்ரிவர்ணாயை 
த்ரிசணராயை 

த்ரிஸ்வராயை 
நிர்குணாயை 

ஸத்யாயை 

Bite கல்பாயை 
நிரஞ்ஜின்யை 
ஜ்வாலின்யை 

மாஷின்யை 

சர்ச்சாயை 

க்ரவ்யோதாப நிபர்ஹிண்யை 
காமாக்ஷ்யை 

காமின்யை 

காந்தாயை 

காமதாயை 
கலஹம்ஸின்யை 
ஸலஜாஷய 

குலஜாயை 

ய்ரபாயை 

மதனசுந்தர்யை 
வாகச்வர்யை 
விசாலாக்ஷ்யை 

சுமங்கல்யை 

கால்யை 

மஹோச்வர்யை 

சண்ட்யை 

பைரவ்யை 

புவனேச்வர்யை 

நித்யாயை 

ஸுனாந்த - விபவாயை ரம: 
ஸத்யஜ்ஞாணாஷைய ரம: 
தமோபஹாஷய ரம: 
மஹேஸ்வரப்ரியங்கர்யை ரம: 
மஹாத்ரி புரசுந்தர்யை நம: 
கெளரிதேவீ பரமேச்வர்யை ரம: | 


468 


328. தூர்க்கா அஷ்டோத்தர சத நாமாவளி 


தேவ்யை 

தூாகாயை 
தரிபுவறரேஸ்வர்யை 
ய்ஸேோதாகர்பஸம்பூதாஷய 
நாராயணனை வரப்ரியாயை 
மங்கல்யாபை 
குலவர்‌திந்யை 
கம்ஸவத்ராவணைகர்யை 
Sr Sop Wil ITSO UL 
இலாதடவிநிக்கிப்தாயை 
ஆகாஸகாமிந்யை 
வாசுதேவ பகிந்யை 
இவ்யமால்ய விபூ௯கிதாயை 
இவ்யாம்பர தராயை 
கட்ககேட தாரிண்யை 
இவாஷய. 

பாபதாரிண்யை 

வரதாயை 

க்ருஷ்ணாயை 

குமார்யை 
ப்ரஹ்மசாரிண்யை 
பாலார்க்க ஸத்ருஸாகாராயை 
பூர்ணசந்தர நிபாருநாயை 
சதுர்புஜாயை 

சதுர்‌ வக்த்ராயை 
பீருஸ்ரோணிபயோதராயை 
மயறபிச்சவலயாயை 
கேயுறாங்கத தாரிண்யை 
க்ருஷ்ணச்சவிஸமாயை 
கருஷ்ணாயை 
ஸங்கர்ஷண ஸ்மாரநநாயை 
இந்த்ரத்வனஸம்டாகு காரிண்யை 
பாத்ரதாரிண்யை 
பங்கஜதாரிண்யை 
கண்டாதாரிண்யை 
பாஸதாரிண்யை 
தநுர்தாரிண்யை 
மகாசக்ரதாரிண்யை 
விவிதாயுததராயை 
குண்டலபூர்ணகாகர்ை 
விபு௯கிதாயை 
சந்த்ரவிஸ்பர்திமுக விராஜிதாயை 
முகுடவிராஜிதாயை 
இகபிச்சத்வஜவிராஜிதாயை 
கெளமாரவ்ரததராயை 
த்ரிதிவபாவயித்ர்யை 
த்ரிதஸ்பூஜிதாயை 
த்ரைலோக்ய ர௯திணாஷய 
மஹிஷாசூரநாசின்யை 
ப்ரஸந்நாயை 
சூரஸ்ரேஷ்டாயை 
இவாயை 


ஜயாயை 


ம: 
ம: 
15009: 
ரும்‌: 
ரூம: 
ரம: 
ம: 
ரூம: 
[510 
ரம: 
ரும்‌: 
ரூம: 
IBLD: 
IBLD: 
ம்‌: 
ரம 
நம: 
நும்‌: 
1570 
ரம. 
ரம 
நம: 
ரம: 
lo: 
நம: 
IBLD: 
IBLD: 
நம: 
நம்‌: 
IBLO: 


நம: 
BLD: 


நம: 


ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓ ம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 


விஜயாயை 

ஸங்க்ராம்‌ ஜயப்ரதாஷய 
வரதாயை 
விந்த்யவாசிந்யை 
காள்யை 

காள்யை 
மகாகான்யை 
சதுப்ரியாயை 
மாம்ஸ்ப்ரியாயை 
பசுப்ரியாயை 
பூதாநுஸ்ருதாயை 
வரதாயை 
காமசாரிண்யை 
பாரபரிண்யை 
கீர்த்யை 

ஸ்ரியை 

த்ருத்யை 

ஸித்த்யை 

ஹரியை 

வித்யாயை 
ஸந்தத்யை 

மத்யை 

ஸந்த்யாயை 

ராத்ர்யை 

ப்ரயாயை 

நித்ராயை 
ஜ்யோத்ஸ்நூாயை 
காந்த்யை 

க்ஷ்மாயை 

தய ஈயை 
பந்தநநாசின்யை 
மோகநாசன்யை 
புத்ராபம்ருத்யுநாசின்யை 
தரக்ஷ்யநாசின்யை 
வ்யாதநிநாஸின்யை 
வ்யாதிநாஸின்னயை 
ம்ருத்யுநாஸின்யை 
பயநாஸின்யை 
பத்மபத்ராகஷ்யை 
துர்காயை 
ஸரண்யாயை 
பக்தவத்ஸலாயை 
ஸெனக்யதாயை 
ஆரோக்யதாயை 
ராஜ்யகாயை 
ஆயுர்தாயை 
வபுர்தாயை 
சூதகாயை 
ப்ரவாஸரககிகொாயை 
ஸத்ருஸங்கடேரக்கிகாஷய 
அடவீதுர்ககாந்தாரரக௯திகாணய 
ஸாகரகிரிர௯கிகாணையை 
ஸர்வகார்யஸித்திப்ரதாயிகாயை 


FC த்தை வ்‌ eA arma EE a ப்‌ 


114 


இச 


it 


ஸ்ரீமாரியம்மன்‌, புன்னைநல்லூர்‌. 


ஸ்ரீநீலாயுததாட்சி, நாகப்பட்டினம்‌. 


ஓம்‌ 

ஓம்‌ 

ஓம்‌ 

ஓம்‌ 

ஓம்‌ 

ஓம்‌. 

ஓம்‌ 

ஓம்‌ 

ஓம்‌ 
ஓம்‌ 

ஓம்‌ 
ஓம்‌ 

ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 


ஓம்‌, 


ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 


471 


329. இலக்குமி அஷ்டோத்தர சத நாமாவளி 


ப்ரக்ருத்யை 
விக்ருத்யை 
வித்யாயை 


SMITHS ஹிதப்ரதாஷய 


ஸ்ரத்தாயை 
விபூத்யை 
ஸாறப்யை 
பரமாத்மிகாயை 
வாசே 
பத்மாலயாயை 
பத்மாயை 
சூசயே 
ஸ்வாஹாயை 
ஸ்வதாயை 
சுதாயை 
தந்யாயை 
ஹிரண்மய்யை 
லக்ஷ்ம்யை 

நித்ய புஷ்டாயை 
விபாவர்யை 
அஇத்யை 
இத்யை 
இீப்தாயை 
வசுதாயை 
வசுதாரிண்யை 
கமலாயை 
காந்தாயை 
காமாயை 
க்டிரோத சம்பவாயை 
அனுக்ரஹ பதாயை 
புத்தயே 
அருகாயை 
ஹரிவல்லபாயை 
அசோகாயை 
அம்ருதாயை 
இப்தாஷய 


லோகசோக விநாசிந்யை 


தர்ம நிலயாஷய 
கருணாயை 

லோக மாத்ரே 
பத்மப்ரியாயை 
பத்மஹஸ்தாஷய 
பத்மாகஷயை 
பத்மசுந்தர்யை 
பத்மோத்‌ பாவாயை 
பத்மமுக்யை 
பத்மநாபப்ரியாயை 
ரமாயை 

பத்ம மாலா தராயை 
தேவ்யை 
பத்மிந்யை 

பத்ம சந்துந்யை 
புண்ய கந்தாயை 
சுப்ரஸந்நாயை 


ரூம: 
நும்‌: 
ரும்‌; 
ரம்‌: 
ம்‌: 
ரும்‌: 


ம்‌: 


ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 


ப்ரஸாதாபி முக்யை 
ப்ரபாயை 
சந்த்ரவதநாயை 
சந்த்ராயை 

சந்த்ர சஹோதர்யை ". 
சதுர்புஜாயை 

சந்த்ர ரூபாயை 
இந்திராயை 

இந்து சதலாயை 
ஆஹ்லாத ஐருந்யை 
புஷ்ட்யை 

சிவாயை 

சிவகர்யை 

சத்யை 

விமலாயை 

விஸ்வ ஜருந்யை 
புஷ்ட்யை 

தாரித்ர்ய நாசிந்யை 
ப்ரீதி புஷ்கரிண்யை 
எாந்தாயை 
சுக்லமால்யாம்‌ பராயை 
ஸ்ரியை 

பாஸ்கர்யை 

பில்வ நிலயாஷய 
வராரோஹாயை 
யசஸ்விந்யை 
வசுந்தராயை 
உதாராங்காணய 
ஹரிண்யை 
ஹோமமாவலின்கை 
தனதாந்யகர்யை 
இத்தயே 

ஸ்த்ரைனை செளம்பாயை 
சூப்ப்ரதாயை 

BBL வேஸ்மகதா நந்தாயை 
வரலக்ஷ்ம்யை 
வசுப்ரதாயை 
சுபாயை 
ஹிரண்யப்ராகாராயை 
சமுத்ரா தரயாயை 
ஜயாயை 
மங்களாயை 
தேவ்யை 


விஷ்ணு வக்ஷஸ்தல ஸ்துிதாஷய 


விஷ்ணு பத்ந்யை 
ப்ரஸந்நாக்ஷ்யை 

நாராயணனை எமாச்ரிதாயை 
தேவ்யை 
ஸர்வோத்பரவநிவாரிணயை 
ரவ துர்காயை 

மகாகாள்யை 


ப்ரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை 
த்ரிகாலக்ஞான ஸம்பந்நாயை 


புவநேச்வர்யை 


ஓம்‌ 


ஓம்‌ 


472 


330, சரசுவதி அஷ்டோத்தர FH நாமா 


ஸுஸ்வத்யை 
மஹாபத்ராஷய 
மஹாமாயாயை 
வரப்ரதாயை 
ஸ்ஷீப்ரதாயை 
பத்மநிலயாயை 
பத்மா௯ஷயை 
பத்மவக்த்ராயை 
ஸிவாநுஜாயை 
புஸ்தகப்ருதே 
ஜ்ஞாநமுதராயை 
ரமாயை 
பராயை 
காமளரூபாயை 
மஹாவித்யாயை 
மஹாபாதக நாஸிந்யை 
மஹாஸ்ரயாபயை 
மாலிந்யை 
மஹாபோகாயை 
மஹாபுஜாயை 
மஹாபாகாஷய 
மஹோத்ஸாஹாபயை 
இவ்யாங்காயை 
ஸுரவந்துதாயை 
மஹாகாள்யை 
மஹாபாஸாயை 
ம்ஹாகார்யை 
மஹாங்குஸாயை 
பீதாயை 
விமலாயை 
விஸ்வாயை 
வித்யுந்மாலாயை 
வைஷ்ணவ்யை 
சந்த்ரிகாயை 
சந்த்ரவதநாயை 
சந்த்ரலேகா விபூஷிதாயை 
ஸாவித்ர்யை 
எஸரஸாபயை 
தேவ்யை 
இவ்யாலங்கார பூ௯திதாயை 
வாக்தேவ்யை 
வஸுதாஷய 
தீவ்ராயை 
மஹாபத்ராயை 
மஹாபாலாயை 
போகதூாபயை 
பாரத்யை 
பாமாபயை 
கோவிந்தாயை 
ஈமத்ை ய 
எபிவாயை 
ஜடிலாயை 
விந்தபாஸாயை 
விந்த்யாசல விராஜிதாயை 


ஓம்‌ 
ஓம்‌ 


ஓம்‌ 


சண்டிகாயை 
வைஷ்ணனைவ்யை 
ப்ராஹ்ம்யை 
ப்ரஹ்மஜ்ஞாறைகஸாதநாயை 
ஸெனளதாமிந்யை 
ஸுதாமூர்த்யை 
ஸுபத்ராயை 
ஸுரபஜிதாயை 
எஸவாஸிந்யை 
ஸுாஸாயை 
விநித்ராயை 
பத்மலோசராக- 
வித்யாரூபாமை 
விஸாலாக்ஷ்யை 
ப்ரஹ்மஜாயாஷய 
மஹாபலாஷய 
த்ரமீமூர்த்யை 
த்ரிகாலஜ்ளாயை 
த்ரிகுணாயை 

ஸாஸ்த்ர ரூபிண்யை 
ஸம்பாஸாப்‌ ரமி ந்யை 
ஸுபதாயை 
ஸ்வராத்மிகாயை 

ரக்தபீஓ நிஹந்த்ர்யை 
சாமுண்டாயை 
அம்பிகாயை 
முண்டகாயப்ரஹ்ரணனாயை 
தூம்ரலோசமர்தரநாபயை 
ஸர்வதேவஸ்துதாயை 
ஸெளம்யாயை 
ஸுராஸுரருமஸ்க்ருதாயை 
காளராத்ர்யை 
கலாதாராயை 
ரூபெளபாக்யதாயிந்யை 
வாக்தேவ்யை 
வராரோஹாயை 
வாராஹ்யை 
வாரிஜாஸநாயை 
த்ராம்பராயை 
இத்ரகந்தாயை 
இத்ரமால்யவி பூஷிதாயை 
காந்தாயை 

காம்ப்ரதாயை 
வந்த்யாயை 

வித்யாதர ஸுபூஜிதாயை 
ஸ்வேதாருநாயை 
நீலபுஜாயை 

சதுர வர்க பலப்ரதாயை 
சதுராரநநஸாம்ராஜ்யாயை 
ரக்தமத்யாயை 
நிரஞ்ஜரநூாயை 
ஹம்ஸாஸரநாயை 
நீலஜங்காயை 


ப்ரம்ஹவிஷணுஸிவாத்மிகாபயை 


473 


331. ரநீலலிதா தீரிசதி நாமாவளி 


(ஓவ்வொரு நாமாவளியின்‌ முதலில்‌ ஓம்‌ என்றும்‌ முடிவில்நமஹ என்றும்‌ வாசிக்கவேண்டும்‌) 


ஓம்‌ ககாரரூபாயை நமஹ 
கல்யாண்யை 
கல்யாணகுணசாலின்யை 
கல்யான சைலநிலயாயை 
கமனீயாயை 

கலாவத்யை 

கமலாக்ஷ்யை 
கல்மஷக்ன்யை 
கருணாம்ருதஸாகராயை 
கதம்ப காணணா வாஸுாயை 
கதம்ப கூஸும ப்ரியாயை 
கந்தர்ப்ப வித்யாயை 
கந்தர்ப்ப ஜனாகா பாங்க வீகஆணஸணரயை 
கர்டழவீடி ஸெளரப்ய கல்லோவித ககுப்‌ தடாயை 
கவஷிதோஷ ஹராயை 
கஞ்ஐலோசனாயை 
கம்ரவிக்ரஹாயை 

. கர்மாதிஸா௯கிண்யை 

காரயித்ர்யை 
கர்மபலப்ரதாயை 

ஏகார ரூபாஷய 
ஏகாக்ஷர்யை 
ஏகானேகாக்ஷரா க்ருதயை 
ஏதத்‌ FNS யநிர்தேச்யாயை 
ஏகாணந்த சதாக்ருத்யை 
ஏவமித்யாகமா போத்யாயை 
ஏகபக்இிமதர்ச்சிதாயை 
ஏகாக்ரசித்த நிர்தயாதாயை 
ஏஷனணா ரஹிதா த்ருதாயை 
ஏலாஸுகந்திசிகுராயை 
ஏன கூட விநாசின்யை 
ஏகபோகாயை 

ஒஏகரஸா யை 
:ஏகைச்வர்ய ப்ரதாயின்யை 
ஏகாதபத்ரஸாம்ராஜ்ய ப்ரதாயை 
ஏகாந்த பூஜிதாயை 

ஏதமான ப்ரபாயை 
ஏஜதணேஜஜ்ஐகஇீஸ்வர்யை 
ஏகப்ராபவ சாலின்யை 
ஈஜித்ர்யை 

ஈப்எமிதார்த்த ப்ரதாயின்யை 
ஈத்ருகத்‌ யவிநிர்த்தேத்யாயை 
ஈஸ்வரத்து விதாயின்யை 
ஈசாாாதி ப்ரஹ்ம மய்யை 
ஈ௫த்வாத்யஷ்ட ஸித்திதாயை 
ஈக்ஷித்ர்யை 
ஈஷணாஸ்ருஷ்டாண்ட கோட்யை 
ஈஸ்வர வல்லபாஷய 


ஈடிதாயை 
ஈஸ்வரார்த்தாங்கசரீராயை 
ஈசாஇ தேவதாயை 
ஈஸ்வரப்ரேரண கர்யை 
இசதாண்டவ ஸா௯ஜகிண்யை 
ஈஸ்வரோத்ஸங்க நிலயாயை 
FST விநா௫ன்யை 
ஈஹாவிரஹிதாயை 

இச சக்த்யை 

ஈஷத்‌ ஸமிதானனாயை 
லகாரரூபாயைலலிதாயை 
லக்ஷ்மீ வாணீ நிஷேவிதாயை 
லாகன்யை 
லலனாரூபாயை 

லஸத்‌ தாடிம பாடலாயை 
லலந்திகாலஸத்பாலாயை 
லாட ருயணார்ச்‌ தாயை 
லகே௲னேோஜ்ஜ்வல 
லக்ஷ்கோட்யண்ட நாயிகாயை 
லக்ஷ்யார்த்தாயை 
லக்ஷ்ணாகம்யாயை 
லப்தகாமாயை 

லதாதனவே 
லலாமராஜதலிகாயை 

லம்பி முக்தாலதாஞ்சிதாயை 
லம்போதர ப்ரஸுஃவே 
லப்யாயை 

லஜ்ஜாப்யாயை 
லயவர்ஜிதாயை 

ஹ்ரீங்கார ரூபாயை 
ஹ்ரீங்கார நிலயாயை 
ஹ்ரீம்பத ப்ரியாயை 
ஹ்ரீங்கார பீஜாயை 
ஹ்ரிங்கார மந்த்ராயை 
ஹ்ரீங்கார லக்ஷஸாயை 
ஹ்ரீங்கார ஜபஸஜப்ரீதாணய 
ஹ்ரீம்‌ மத்யை 

ஹ்ரீம்‌ விபூஷணாயை 

ஹ்ரீம்‌ சீலாயை 

ஹ்ரீம்‌ பதாராத்யாயை 

ஹ்ரீம்‌ கர்ப்பாயை 

ஹ்ரீம்‌ பதாபிதாயை 
ஹ்ரீங்கார வாச்யாயை 
ஹ்ரீங்கார பூஜ்யாயை 
ஹ்ரிங்கார பீடிகாயை 
ஹ்ரீங்கார வேத்யாயை 
ஹ்ரிங்கார சந்த்யாயை 
ஹ்ரிம்‌ மய்யை 

ஹ்ரிம்‌ சரீரிண்யை 


ஹகார ரூபாயை 

ஹலத்ருத்‌ டஜிதாயை 
ஹரினணேோஷணாயை 
ஹரப்ரியாயை 

ஹராராத்யாஷய 
ஹரிப்ரஹ்மேந்த்ர வந்திதாயை 
ஹயாரூடாஸேவிதாங்கர்யை 
ஹயமேதஸமர்ச்‌சிதாயை 
ஹர்யக௯ஆவாஹுனாயை 
ஹம்ஸ்வாஹணாஷய 
ஹததானவாயை 

ஹத்த்யாதி பாப சமனண்மை 
ஹரிதச்வாதி ஸேவிதாயை 
ஹஸ்தி கும்போத்துங்க குசலாயை 
ஹஸ்தி க்ருத்தி ப்ரியாங்கனாயை 
ஹரித்ரா குங்கமா இக்தாயை 
ஹர்யச்வாத்ய மரார்ச்சிதாயை 
ஹரிகேச ஸக்யை 

ஹாதி வித்யாயை 

ஹாலா மதா 6VSVTST UI 

ஸகார ரூபாயை 
ஸர்வஜ்ஞாயை 

ஸர்வேச்யை 
ஸர்வமங்கலாயை 


110 


120 


ஸர்வகர்த்ர்யை 

ஸர்வ பர்தர்யை 
ஸர்வஹந்த்ர்யை 
ஸராதன்யை 
ஸர்வான வத்யாயை 
ஸர்வாங்க ஸுந்தர்யை 
ஸர்வஸாக௯கிண்யை 
ஸர்வாத்மிகாயை 
ஸர்வணஸெளக்யதாதர்யை 
ர்வ விமோஹின்யை 
ஸர்வ தாராயை 


130 


ஸர்வ கதாயை 

ஸர்வ வகுண வர்ஜிதாயை 
ஸார்வாருணாயை 
ஸர்வமாத்ரே 
ஸர்வபஷண பூஷிதாயை 
ககாரார்த்தாயை 
காலஹந்த்ர்யை 
காமேச்யை 
காமிதார்த்ததாயை 
காமஸஞ்லீவின்யை 
கல்யாயை 


140 


கடினஸ்தன்மண்டலாயை 
கரபோரவே 
கலாநாதமுக்யை 
கசஜிதாம்புதாயை 
கடாக்ஷ்ஸ்யந்தி கருணாயை 
கபாலி ப்ராண நாயிகாயை 
காருண்ய விக்ரஹாயை 
காந்தாயை 


150 


474 


காந்தி தூத ஜபாவல்‌ஷய 
கலாலாடபாபயை 
கம்புகண்ட்யை 

கரநிர்ஜித பல்லவாபயை 

கல்ப வல்லீஸம புஜாயை 
கஸ்தூரி திலகாஞ்ஜிதாயை 
ஹகாரார்த்தாஷய 

ஹம்ஸ கத்யை 

ஹாடகா பரணோஜ்வலாபயை 
ஹாரஹாரி குசா போகாஷய 
ஹாகினண்யை 
ஹல்யவர்ஜிதாயை 

ஹரித்பதி ஸமாராத்யாயை 
ஹடாத்கார ams FTG UI 
ஹர்ஷப்ரதாயை 
ஹவிர்ப்போக்த்ர்யை 
ஹார்த்தஸந்த மஸுாப்ஹாஷய 
ஹல்லீஸ லாஸ்ய 
ஸந்துஷ்டாபயை 

ஹம்ஸ மந்த்ராத்த ரூபிணையை 
ஹாநோ பாதான நிர்மக்‌ தாயை 
ஹர்ஷிண்யை 
ஹரிஸோதர்யை 

ஹாஹாஹ ஹூ முகஸ்துத்யாயை 
ஹாநிவ்ருத்தி விவர்ஜிதாயை 
ஹையங்்‌ கவீன ஹ்ருதயாயை 
ஹரிகோபாருணாம்‌ சுகாயை 


160 


170 


180 
லகாராக்யாபயை 

லதாபஜ்யாயை 
லயஸ்துித்யுத்பவேச்வர்ஷைய 
லாஸ்யதர்சண ஸந்துஷ்டாயை 
லாபாலாப விவர்ஜிதாயை 
லங்கயேதராஜ்ஞாயை 
லாவண்யசாலின்யை 
லகுஸித்திதாயை 
லாக்ஷ£ரஸஸ்வர்ணாபராமயை 
ல௯௬ஷமாக்ரஜ புஜிதாஷய 
லப்யே தராயை 

லப்தபக்தி ஸுஃலபாயை 
லாங்கலாயுதாயை 
லக்னசாமரஹஸ்தபஸ்ரீ சாரதா பரிவீஜிதாயை 
லஜ்ஜாபத ஸமாராத்யாயை 
லம்படாயை 

லகுலேஸ்வர்யை 
லப்தமானாயை 

லப்தரஸுாஷய 

லப்தஸம்பத்‌ ஸழமுன்ணத்மை 
ஹ்ரீங்‌ காரிண்யை 

ஹ்ரீங்‌ காரா த்யாயை 

ஹ்ரிம்‌ மத்யாயை 

ஹ்ரீம்‌ சகொமணயே 

ஹ்ரீங்கார குண்டாக்னி காயை 
ஹ்ரிங்கா ௪சசந்த்ரிகாயை 
ஹ்ரீங்கார பாஸ்கர ௬ுச்யை 


190 


200 


475 


476 


ஸ்ரீதையல்நாயகி, வைத்திஸ்வரன்கோவில்‌. _ 


ஹ்ரிங்காராம்போத சஞ்சலாயை 
ஹ்ரீங்காரகந்தாங்குரிகாயை 
ஹ்ரிங்காரைக பறாயணாயை 
ஹ்ரீங்கார இர்த்கிகா ஹம்ஸ்யை 
ஹ்ரீங்காரோத்யாண கேகின்யை 
ஹ்ரீங்காராரணாய ஹரிண்யை 
ஹ்ரீங்காறா வாலா வல்லர்யை 
ஹ்ரீங்கார பஞ்ஜர சுக்யை 
ஹ்ரீங்காராங்களை இபிகாயை 
ஹ்ரீங்காரா கந்தரா ஸிம்ஹ்யை 
ஹ்ரீங்காராம்போஜ ப்ருங்ககொயை 
ஹ்ரீங்கார ஸுமனோ மாத்வ்யை 
ஹ்ரிங்காரதரு மஞ்ஜர்யை 
ஸகாராகயாபயை 

ைமரஸாயை 
எ்கலாகமஸமஸதுதாயை 
ஸர்வவேதாந்த தாத்பர்ய பும்யை 
ஸதஸதாச்ரயாயை 

ஸ்கலாயை 
ஸச்சதொணந்தாயை 

ஸாத்யாக ப 

0H) தப பின்யை 

ஸ்ரகாதி முநித்யேயாயை 
ஸதாசிவ குடும்பின்யை 
ஸகலாஇஷ்டானரூபாயை 
ஸர்வ ப்ரபஞ்ச நிர்மாத்ர்யை 
ஸமாணாதிக வர்ஜிதாயை 
ஸர்வோத்துங்காயை 
ஸங்கஹினாயை 

ஸகுணாயை 
ஸகலேஷ்டதாயை 
ககாரிண்யை 
காவ்யலோலாயை 

காமேஸ்வர மனோ ஹராயை 
காமேஸ்வர ப்ரானை நாட்யை 
காமஸோத்ஸங்க வாஸின்யை 
காமேஸ்வராலிங்கி தாங்க்யை 
காமேஸ்வர ஸுகப்ரதாயை 
காமேஸ்வர ப்ரணயின்யை 
காமேஸ்வர விலாஸின்பயை 
காமேஸ்வர தட: ஸித்த்யை 
காமேஸ்வரமன: ப்ரியாயை 
காமேஸ்வர ப்ராண நாதாயை | 
காமேஸ்வர விமோஹின்யை 
காமேஸ்வர ப்ருஹ்ம்‌ வித்யாயை 
காமேஸ்வர க்ருஹே ஸ்வர்யை 
காமேஸ்வரா ஹ்லாத கரை 
காமேஸ்வர மஹேஸ்வர்யை 
காமேஸ்வர்யை 

காமகோடி நிலயாபயை 
காங்‌௯கிதார்த்ததாயை 
லகாரிண்யை 

லப்தரூடாயை 


லப்ததியே 

லப்தவாஞ்சிதாயை 

லப்த பாபமனோகதாறாயை 
லப்தாஹங்கார துூர்க்கமாயை 
லப்தசக்த்யை 

லப்ததேஹாஷய 

லப்தைச்வாய ஸழுந்நத்மை 
லப்தவ்ருத்தயே 

லப்தலீலாயை 

லப்தயெளனனவ சாலின்யை 
லப்தாதிசய ஸர்வாங்க ஸெளந்தர்யாயை 
லப்த விப்ரமாயை 

லப்த ராகாயை 

லப்த பத்யை 

லப்த நாணாகம ஸ்தித்யை 
லப்தபோகாயை 

லப்தஸாகாபயை 
லப்தஹர்ஷாபிபூரிதாயை 
ஹ்ரீங்கார மூர்த்தயே 

ஹ்ரீங்கார ஸெனத ச்ருங்க கபோ௫காயை 
ஹ்ரீங்கார துக்தாப்தி ஸுதாயை 
ஹ்ரீங்கார கமலேந்திராயை 
ஹ்ரீங்காரமணி இபார்ச்‌ ஷே 
ஹ்ரீங்கார தருசாரிகாயை 
ஹ்ரீங்கார Guts மணயே 
ஹ்ரீங்கார தர்ச பிம்பிதாயை 
ஹ்ரீங்கார கோஸாஸி லதாயை 
ஹ்ரீங்காரஸ்தான நர்த்தக்யை 
ஹ்ரீங்கார சுத்திகாமுக்தாமணாயே 
ஹ்ரிங்கார போதிதாயை 
ஹ்ரீங்காரமய ஸெளவர்னை ஸ்தம்ப விதரும்‌ 


புத்ரிகாயை 


ஹ்ரீங்கார வேதோபநிஷபதே 
ஹ்ரீங்காராத்வர த௯லினையை 


ஹ்ரீங்கார ரந்தனாராம்‌ ௬வகல்பக வல்லர்யை 


ஹ்ரீங்கார ஹிமவத்‌ கங்காயை 
ஹ்ரீங்காரர்ணவ கெள்ஸ்துபாயை 
ஹ்ரீங்கார மந்தர ஸர்வவஸ்வாயை 
ஹ்ரிங்கார பர ஸெளக்யதாயை 


பஜீமத்‌ ராஜராஜேஸ்வர்யை நமஹ 


478 
332, தலயுராணங்களில்‌ அம்பிகையின்‌ துதிகள்‌ 


(டீ ஆதீன சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையத்தில்‌ விளங்கும்‌ தலபுராண நூல்களிவிருந்து சிவாலயங்களில்‌ அருள்‌ SHS 
மூலஸ்தானத்து அம்பிகையின்‌ துதிகள்‌ யாவும்‌ சீர்வளஃசீர்‌ 28ஆவது குரு மகாசன்னிதானம்‌ அவர்களின்‌ அருளாணையின்படி கெ 
நூலாசிரியரால்‌ தொகுக்கப்பட்டு இங்கு இடம்‌ பெறுகிறது.) 


1. விநாயக புராணம்‌ - சிற்சத்தி 


சத்தியாய்‌ விந்துவாய்‌ மனோன்மணியாய்த்‌ தயங்கிய மகேசையாயுமையாய்‌ 

நித்தில வடந்தாழ்‌ முகிழ்முலைத்‌ திருவாய்‌ நெடும்புகம்‌ வாணியாய்‌ வேறாய்‌ 

ஏத்திற மிறைவனின்றன னவனுக்கியை தரவத்திற நின்று 

மெத்திய வுயிரின்‌ மலவிருள்‌ கெடுத்து விளங்கு பரணியை யேத்தெடுப்பாம்‌. 
-கவிராட்சச ஸ்ரீ &௪சியப்ப முனிவர்‌. 


2. திருவிழிமிழலை - அழகிய மாமுலையம்மை 


மன்னியநர புரமிலகுந்‌ துணையடியும்‌ நூலின்‌ 

வகிரனைய நுண்ணிடையும்‌ பணைத்திறுமாந்‌ துயர்ந்தே 
பொன்சைல. மெனவெழுந்து தரள மாலை 

புரளவள ரிருதனமும்‌ எழில்க ளெல்லாம்‌ 
பன்னவருந்‌ திருமுகமும்‌ கருணை நோக்கும்‌ 

பனிமலர்கூக்‌ தலுமுடைய மலைமகளை யெவர்க்கும்‌ 
அன்னையைநற்‌ றிருவீழி மிழலை மேவும்‌ 

அழகியமா முலையாளை அகத்துள்‌ வைப்பாம்‌. 

மெய்ஞ்ஞான முனிவர்‌. 


3. திருத்தணிகை - சிவசக்தி 


சீரணி சிருக்கு மணிவடஞ்‌ சங்கு 
திகிரிகு லப்படை யிலைவேல்‌ 
போரணி பாச மங்குசங்‌ கழைவில்‌ 
பூங்கணை வேறுவே றணியா 
ஆரணன்‌ மாய னரனிப முகத்தன்‌ 
அனங்கனென்‌ றிவர்தொழிற்‌ கெல்லாம்‌ 
காரண மாத றெளித்தருள்‌ கொழிக்குங்‌ 
கன்னியை யுன்னியேத்‌ தெடுப்பாம்‌. 
திருவாவடுதுறை ஆதீனம்‌. 
கவிராட்சச ஸ்ரீகச்சியப்ப முனிவர்‌. 


4. திருப்பெருந்துறை - சிவயோகாம்பிகை 


தூயநா மத்தருவ முருவமெனவ யெனினுமொரு தோன்றல்‌ போன்றே 
பாயா னிலவரைப்பின்‌ கணுமமர்வா ளெனறெரித்த படியே போல 
வாயநா தங்கடந்த வான்மநா தக்கடவு எமர்தற்‌ கேற்ப 

மேயநா யகிசிவயோ காம்பிகைதன்‌ விரைமலர்த்தாள்‌ மேவி வாழ்வாம்‌. 


-திருவாவடுதுறை ஆதீனம்‌ மகாவித்துவான்‌ 
திரிசிரபுரம்‌ ஸ்ரீமீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை. 


479 


5. திருநாகைக்காரோணம்‌ -கருந்தடங்கணம்மை 


(நீலாயதாட்சி) 


கருந்தடங்க ணம்மையுறார்‌ தமைச்சாரா வெங்கோபக்‌ கடுங்க டாப்பா 
கருந்தடங்க ணம்மையெவன்‌ செயுமனமே மதனாரோர்‌ காற்றி ராமே 
கருந்தடங்க ணம்மையுறப்‌ பரப்பியமர்க்‌ கினுமெவனாங்‌ கடனா கைகட்‌ 
கருந்தடங்க ணம்மையிரு கமலமலர்ச்‌ சேவடிகள்‌ கருது வாமே. 
திரிசிரபுரம்‌ ஸ்ரீமீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை. 


6. திருக்குடந்தை - மங்களநாயகி 


திருக்கையிடத்‌ தெழுந்துலக ஞ்சிறிதுபுரி பெருவெள்ளம்‌ திவலையாகித்‌ 

தருக்கையொழிந்‌ திடவளவில்‌ பெரும்புவனத்‌ துயிர்ப்பயிர்‌ கடழையவாமு 

மிருக்கை விழிக்கடையாக்‌ கொண்டெழு கருணைப்பெரு வெள்ளமெங்கும்‌ போர்ப்ப 

வருக்கைமிளிர்‌ குடந்தையமர்‌ மங்களநாயகி மலர்த்தாள்‌ வணங்கி வாழ்வாம்‌. 
-திரிசிரபுரம்‌ ஸ்ரீமீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை. 


7. திருத்துருத்தி (குத்தாலம்‌) — அரும்பன்ன வனமுலையாள்‌ 


விரும்பன்ன வனக்கொடியான்‌ முதற்பலரு 
நறுமுறுப்ப வெம்பா சத்தே 
திரும்பன்ன வனமதுசீர்‌ தெவ்வானென்‌ 
றருள்விலக்கல்‌ செயாது கஞ்சத்‌ 
திரும்பன்ன வனமெனப்பற்‌ றறுத்துய்ந்தார்‌ 
குழாத்தொடுஞ்சேர்த்‌ தென்னை யாண்ட 
வரும்பன்ன வனமுலையா எடிக்கமல 
முடிக்கமல மாக்கி வாழ்வாம்‌. 
-திரிசிரபுரம்‌ ஸ்ரீமீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை. 


8. பழமண்ணிப்படிக்கரை - மங்களநாயகி 


(இலுப்பப்பட்டு) 


இருவரும்‌ பெருமான்றன்‌ கண்ணிருபாலுக்‌ தழுவி யிருத்தற்கேற்ப 
வொருவருமற்‌ றவர்மனையார்‌ தன்கணிரு பாலுமரீஇ யுவப்ப மேவ 
வெருவருமற்‌ றனையானை யுருவிடத்தும்‌ பிரியாமன்‌ மேவி யார்க்கும்‌ 
பொருவருமங்‌ கலமளிக்கு மங்கலநா யகிமலர்த்தாள்‌ போற்றி வாழ்வாம்‌. 


9. டை புராணத்தில்‌ - அமுதகரவல்லி 


ஓங்குபுகழ்ம்‌ பெருங்கணவன்‌ கரத்தமர்ந்து கந்தரத்தி னொளித்த நஞ்சந்‌ 
தீங்குபுரி யினுமதனை மாற்றுமருந்‌ தெனவுமுது திரைநீர்‌ வைப்பில்‌ 
வீங்குமயிர்ப்‌ பொருட்டமைத்த தென்னவுங்கைத்‌ தலத்தமுது மேவக்கொண்டு 
பரங்குபெரு மமுதகர வல்லியெனும்‌ பெயர்படைத்தாள்‌ பாதம்‌ போற்றி. 
திரிசிரபுரம்‌ ஸ்ரீமீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை. 


460 
10. காஞ்சிபுரம்‌- காமாட்சி 


ஊன்பிலிற்று மழுவாளி கலவிதனில்‌ 
ஒண்ணாதென்‌ றோர்ந்து நஞ்சந்‌ 
தான்பிலிற்றும்‌ பாப்பணியை நீப்பவுங்கார்‌ 
வண்டினங்கள்‌ ததைந்து மூசத்‌ 
தேன்பிலிற்று நறுங்கடுக்கைத்‌ தெரியலைப்பாம்‌ 
பெனமருண்டத்‌ தெரியல்‌ நாறுங்‌ 
கான்பிலிற்றத்‌ தெருண்டனையுந்‌ காமக்கோட்‌ 
டத்துமையைக்‌ கருத்துள்‌ வைப்பாம்‌. 
-திருவாவடுதுறை ஆதீனம்‌ மாபாடியகாரர்‌ 
ஸ்ரீமாதவச்‌ சிவான யோகிகள்‌ 


11. காசிரகசியம்‌ - அன்னபூரணி 


இறையவனில்‌ வெண்ணிறஞ்‌ செந்நிறமுளார்‌ 
முகக்கண்ணா யிருக்குஞ்சீரு 
மறைதருத வளர்ப்பிறை தாழ்‌ தருகுழற்பின்‌ 
னலும்‌ வன்னியமரங்கையு 
மறைகெழுமு மேதகவும்‌ வாய்ந்துமா 
தேவியென மருவிநாளு 
நிறைதருபே ரருள்‌ கொழிக்கு மன்னபூ 
ரணிமலர்த்தா ணினைந்து வாழ்வாம்‌. 
திரிசிரபுரம்‌ ஸ்ரீமீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை. 


12. சீர்காழி - திருநிலைநாயகி 


ஒருநிலையே யுலகனைத்தும்‌ பொருணிலைசேர்‌ 
வெண்டிரு நீறுயர்ந்து வேதம்‌ 

தருநிலையால்‌ வளர்ந்தோங்க விரங்குமரு 
மறைக்‌ குழவி தன்பாலன்பால்‌ 

பெருநிலை சேர்‌ முலைக்கண்ணுஞ்‌ சிலைக்கண்ணு 
மிரங்கிய வெம்பிராட்டியன்பர்‌ 

கருநிலை தீர்த்தருள்‌ காழித்‌ திருநிலை நாயகி 
துணைத்தாள்‌ கருத்துள்‌ வைப்பாம்‌. 


சீர்காழி அருணாசலக்‌ கவிராயர்‌. 


13. திருக்கழுக்குன்றம்‌ - மலைச்சொக்கநாயகி 


பஞ்சொக்க நெகிழ்ந்தன்னப்‌ பரிசொக்க 
நடக்குமடிப்‌ பசுந்துமாயோன்‌ 

துஞ்சொக்க விளங்குதரத்‌ துசொக்க 
மிலைந்தமுலைச்‌ சுடர்ப்பூந்திங்கட்‌ 


481 


பிஞ்சொக்க வயங்குநுதற்‌ பிரசொக்க 
மொழியுமொழிப்‌ பேரண்டஞ்சூழ்‌ 
மஞ்சொக்க வளரளக மலைச்சொக்க 
நாயகியை வணக்கஞ்‌ செய்வாம்‌. 
-அந்தகக்கவி வீரராகவ முதலியார்‌. 


14. மதுரை (திருவிளையாடற்புராணம்‌) சிவசக்தி 


கரும்புமுரல்‌ கடிமலர்ப்பூங்கழல்‌ போற்றி. 
யுத்தரியத்‌ தொடித்தோள்‌ போற்றி 
கரும்புருவச்‌. சிலைபோற்றி கவுணியர்க்‌ 
குப்பால்‌ சுரந்த கலசம்‌ போற்றி 
அரும்புமனங்‌ கழைத்‌ தென்னை யெடுத்தாண்ட 
அங்கயற்கணெம்‌ பிராட்டி 
அரும்புமிள நகை போற்றி யாரண 
நூபுரஞ்‌ சிலம்புமடிகள்‌ போற்றி. 
பரஞ்சோதி முனிவர்‌. 


15. திருக்குற்றாலம்‌ - குழல்வாய்மொழி அம்மை 


இமையவரைக்‌ குலக்கொழுந்து கயிலைவரை 
மேருவரைக்‌ கிறைவிவேதர்‌ 
சிமையவரைத்‌ திரிகூடச்‌ சிவக்கொழுந்து 
மணக்கும்‌ஒரு செழும்பூங்கொம்பு 
கமையவரைப்‌ புரக்கஅருட்‌ கடல்சுரந்து 
மடைதிறந்த கண்ணாள்‌ என்னுஞ்‌ 
சமையவரைத்‌ தலைவிகுழல்‌ வாய்மொழி௮ம்‌ 
பிகைதிருத்தாள்‌ தலைமேற்‌ கொள்வாம்‌. 
-திரிகூடராசப்ப கவிராயர்‌. 


16. திருக்காளத்தி - ஞானப்பூங்கோதை 


அளவிலாத்‌ தோற்றமீ றாயவற்றிற்‌ போகவர வலைந்தெஞ்‌ ஞான்று 

மளவிலா வழிதுயரா னெரந்திளைத்த வளவிலா வுயிர்க்கும்‌ தாயா 

யளவிலா வருட்டீம்பா லினிதருத்தி யளவிலா வழி வாழ 

வளவிலா வானந்த மருண்ஞானப்‌ பூங்கோதைக்‌ கன்பு செய்வாம்‌. 
-வீரைநகர்‌ ஆனந்தக்கூத்தர்‌. 


17. திருவேட்டக்குடி -சாந்தநாகயியம்மை 


சங்குவளைக்‌ கரத்தாளைச்‌ சராசரமெ 
ரைமீன்றி தாயை நீரில்‌ 

தங்குவளைச்‌ செவியாளைச்‌ சைவலமாங்‌ 
குழலாளைத்‌ தாழ்வில்‌ லாளைப்‌ 


482 


பெரங்குவளைப்‌ புயத்தாளைப்‌ பொருப்பரையன்‌ 
அளித்தருளும்‌ புதல்வி தன்னை 
அங்குவளை விழியாளை அரனிடத்தில்‌ 
அமர்வாளை அன்பிற்றாழ்வாம்‌. 
_பர. சிதம்பரநாதபிள்ளை. 


திருவொற்றிய:ர்‌- வடிவுடையம்மை 
படிமிசையி லருளொளியாய்ப்‌ பாரபர சத்‌ 
தியதாகிப்‌ பரவி நின்று 
நெடியவனான்‌ முகனாதி யுயிர்த்தொகைக 
டாம்‌ போற்று நிலையும்‌ பொற்பாந்‌ 
தடவரைபோ லிருதனமும்‌ பிறைநுதலு 
மலர்விழியுந்‌ தயங்கா நிற்கும்‌ 
வடிவுடைய மங்கையெனு மாதவி 
னிருதாளை வணக்கஞ்‌ செய்வாம்‌. 
-தருமையாதீனத்‌ தம்பிரான்‌ ஒருவர்‌. 


19. ஆலங்குடி (காசியாரண்யம்‌) — ஏலவார்க்குழலம்மை 


ஓலவாரியின்‌ முளைத்தபருதி யொருகோடி யென வொளிருமேனி 
கோலநாயகனோர்‌ பால்வீற்றிருக்குங்‌ கோமளப்‌ பைங்கொடியை மேனாள்‌ 
ஆலமார முதமெனக்‌ கருணைபுரிபூளை வனத்தணங்‌ கைஎங்கள்‌ 
ஏலவார்குழற்‌ குபிலையிமையரை யன்றருமயிலை மிறைஞ்சுவாமால்‌. 


20. திருக்கோவலூர்‌ -பெரியநாயகிய ம்மை 


அரியநா யகியளவைக்கனுதினமு நெக்குருகு மடியரன்புக்‌ 
குரியநா யகியெங்குங்‌ தானாகி நீங்காம லொளிராநின்ற 
கரியநா யகிகோவற்‌ பிரானிடத்தி லெப்போதுங்‌ கலந்துவாழ 
பெரியநா யகியுபய பதமலரை யெஞ்ஞான்றும்‌ பேணுவாமே. 


21. வாசவனூர்‌ - இடப்பாகவல்லியம்மை 
(வாசுதேவநல்லூர்‌) 


தலப்பாகந்‌ தனிலுயர்ந்த தேவைவளர்‌ 
கரும்பையன்பர்‌ தமிழ்ப்‌ பாமாலை 

சொலப்பாகந்‌ தருதேனை யிமயவரை 
யிளம்பிடியைச்‌ சுருதிமுன்பு 

கலப்பாகந்‌ தாவெனவே செவிதாழ்த்தோர்‌ 
கலப்பான கனியை நானு 

வலப்பாக மொழியாளை யிடப்பாக நாயகியை 
வணங்கல்‌ செய்வாம்‌. 


Roe 
५१९११ 


hs 


1 


ஸ்ரீஅகிலாண்டேஸ்வரி, திருவானைக்கா. 


ஸ்ரீவைஷ்ணவி, வடதிருமுல்லைவாயில்‌. 


4 
4 
ஸ்‌ 

Di 
m 
5 
1 

4 

ர 
¢ 
{ 
14 
ட 
Wu 
» 


, தஞ்சாவூர்‌. 


ஸ்ரீபங்காரு காமாட்சி 


467 


22. தாருகாபுரம்‌ - அகிலாண்டேசுவரி 


தமையா தரிக்கு முனிவருளம்‌ தழைக்குஞ்‌ சோதி விடைப்பாக 
னமையாத்‌ தருணை சுரந்தொருபர்‌ லாகிப்‌ புவனந்‌ தொழுதேத்து 
முமையா யொழியா வுபநிடதத்‌ துறையும்‌ பொருளா யுணர்வான 
இமையா சலத்தி யகிலாண்ட வல்லியிருதா ளிறைங்சுதுமால்‌ 
மதுரை ஆதீன வித்வான்‌ 
Wh. 2). பிச்சையாநாவலர்‌. 


23. சேது (இராமேஸ்வரம்‌) - பர்வதவர்த்தனி 


தண்ணெனவனும்‌ வெச்செனவுந்தந்‌ துசாயாத்தகை பயின்று 
விடநீக்கித்‌ தலைவற்கென்று 

முண்ண முதந்தனை யுதவியிமைய மேருவுயர்‌ சிகர 
மந்தரத்தை யொருவிச்சேர்ந்துங்‌ 

கண்ணுதலை விளர்ப்புறலாற்‌ கயிலையெள்ளிக்‌ கெளணியர்க்குத்‌ 
தமிழ்‌ சுரக்குங்‌ காட்சியாலே 

வண்ணமுலை மலையமலைமானுங்‌ கன்னிமலை வளர்காதலி' 
மலர்த்தாண்‌ மனத்துள்‌ வைப்பாம்‌. 

-நிரம்பவழகிய தேசிகர்‌. 


24, பேரூர்‌ மரகதவல்லியம்மை 


. கங்கைநதி சடைக்கரந்த கணவனா ருருக்கலந்த தனக்கே யல்லால்‌ 
துங்கமணிக்‌ கோடிரண்டா யிரம்‌ படைத்த கரியெவர்க்குந்‌ தரண்டன்முற்‌ 
அங்கணெடும்‌ புவனத்தென்‌ றமைந்தனள்‌ போற்‌ பாசமொடங்‌ குசங்கைஏத்தும்‌ 
மங்கலமிக்‌ கருள்பேரூர்‌ மரகதவல்லியினிருதாள்‌ வனசம்‌ போற்றி. 

-கவிராட்சச ஸ்ரீகச்சியப்ப முனிவர்‌. 


25. கடம்பவனம்‌ (மதுரை) - அங்கற்கண்ணம்மை 


நாதவிந்து வாயோக போசத்தி யாகிக்கா ரணகான்‌ காகி 

யோது சதுர்‌ வியூகியாய்ப்‌ பின்னமாய்ப்‌ பரையாயுன்‌ மனியுமாகி 

யேதமறு வீரசத்தி யாய்ப்பலவாய்‌ மேலாகு மெம்பி ராட்டி 

யாதிமது ரேசர்பங்கி லங்கயற்க ணம்மைபத்‌ மகத்துள்‌ வைப்பாம்‌. 
-வீமநாத பண்டிதர்‌. 


26. திருவாப்பனூர்‌ - குரவங்கமழ்குழலம்மை 


கானேறு தரநிழல்விண்‌ மகளிர்குழற்‌ கரரிருட்குங்‌ கணவர்சூடும்‌ 
வானேறு மிளிர்தருவெண்‌ மதியினுக்குங்‌ குவியாது மலர்ந்து ஞானம்‌, 
தானேறு மன்பருளத்‌ தடந்தோன்றித்‌ தண்ணளிகசூழ்‌ குருநீள்வாசத்‌ 

தேனேறு மலர்க்குரவங்‌ கமழ்குழலாளடிக்‌ கமலங்‌ சிரமேல்‌ வைப்பாம்‌. 


489 
82. திருவாரூர்‌ - கமலாம்பிகை 


அறந்தழையக்கலைத்‌ தெரிவை வனப்பெய்தச்சசி யெனும்‌ பேரரிவை வாழ 
நிறங்கெழுபூ மடந்தை யொடுநிலமங்கை மங்கலத்தினி றைந்துமலகப்‌ 
பிறங்குமுயிர்த்‌ தொகையனைத்துங்களி கூரத்தவம்‌ புரியும்‌ பீடுசான்ற 
சிறந்த கமலாலய நாயகி செம்பொற்‌ சேவடிகள்‌ சென்னி சேர்ப்பாம்‌. 
சம்பந்த முனிவர்‌. 


33. திருவானைக்காவல்‌ - அகிலாண்டேசுவரி 


எண்ணிறந்த தாயர்‌ வயிற்றிருந்து பிறந்திடும்‌ துயரமெனைத்து நீங்க 

மண்ணிறந்து புனலிறந்து வயங்கிய செந்தீயிறந்துவளி யினோடு 

விண்ணிறந்து பெருங்கருணைத்‌ தாயாகித்‌ தனதகட்டின்‌ விரவவைத்துக்‌ 

கண்ணிறைந்த கவின்காட்டுமகிலாண்ட நரயகியைக்‌ கருத்துள்‌ வைப்பாம்‌. 
_ஸ்ரீகவிராட்சச கச்சியப்ப முனிவர்‌. 


34. சிதம்பரம்‌ (தில்லை) - சிவகாமியம்மை 


நிறைந்திடும்‌ பரனைந்தொழின்‌ முறை குயிற்ற நிகரிலாச்சிவ முதலாக 
வறைந்திடுமேழு பேதமாய்‌ மன்னிய யடைதரற்‌ கேற்றிடத்தானு 
முறைந்திடு சத்தி முன்னெழு வகையாயுயிரொ டெப்புவன முமளித்துச்‌ 
சிறந்த சிற்சபை யினிருத்த சான்றாகித்திகழ்‌ சிவகாமியைப்‌ பணிவாம்‌. 
சபாபதி நாவலர்‌. 


35. விருத்தாசலம்‌ - பெரியநாயகி 


பச்சைமலை பவளமலை தனிற்றோற்றம்‌ போலப்‌ 
பரிவுடைய திருவடிவும்‌ மலைமேலுற்ற 
மெச்சமதித்திரு முகமும்‌ பொச்ச திருவிடையும்‌ விழிமூன்றுங்‌ 
கரநான்கும்‌ பெரிய நாயகியார்‌ 
கச்சிருந்த முலைத்தடமும முதலாக்‌ குங்கருங்குழலும்‌ 
வெண்ணகையுஞ்‌ செய்ய வாயு 
நச்சுமடியார்‌ பிறவி யறுக்குந்‌ தூளுநைந்துருகிப்‌ 
புந்தியினிற்‌ சிந்தை செய்வாம்‌. 
-ஞானக்கூத்த சுவாமிகள்‌. 


96. சங்கரநயினார்‌ கோயில்‌ - ஆவுடையம்மை 


நாவினிற்‌ பரவிப்‌ பல்கா னனைகமழ்‌ நறுந்தான்‌ போது 

தூரவிவீழ்ந்‌ திறைஞ்சு நாகச்‌ சூட்டொளிர்‌ மணியின்‌ சோதீ 

மேவலாற்‌ பஞ்சி யூட்சி விளங்கிய வண்ணங்‌ காட்டு 

மரவுடை மாது செம்பொ னடித்துணை சென்னி வைப்பாம்‌. 
-சீவலமாற பாண்டியன்‌. 


490 
37. கோயிலூர்‌ - நித்தியகல்யாணி 


சத்திய களநிருவி காரநிரஞ்‌ சனபரசை தன்னி யத்தை டவ்‌ 
மெத்தியநன்‌ மலர்மணத்திற்‌ பிரியாமை யுகுவிடத்தும்‌ விளங்கக்‌ காட்டிப்‌ 
பொத்தியபே ரவிச்சைகெடுத்‌ தெவ்வுயிர்க்குஞ்‌ சுவாநுபவப்‌ பொலிவு நல்கு 
நித்தியகல்‌ யாணபரா பரையிருபொற்‌ றாட்கமல நினைந்து வாழ்வாம்‌. 
-திரிசிரபுரம்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை. 


98. பவாநிகூடல்‌ - வேதநாயகி 


பண்பெற்ற மறைக்கிழவன்‌ கையாறக்கடுங்கால்‌ படர்காலற 

வெண்பத்து நான்குநர ராயிரந்தா யருங்சுமக்கா திழைப்பிங்காறத்‌ 

தண்பெற்ற பெருங்கருணை யதுகொழிக்குங்‌ கடைக்கண்ணமுள்‌ தந்தாட்கொண்டென்‌ 

புண்பெற்ற பவந்துடைத்த வேதநாயகி மலர்த்தாள்‌ போற்றல்‌ செய்வாம்‌. 
மகாவித்துவான்‌ ஸ்ரீவாசுதேவ முதலியார்‌. 


39. ஆச்சாள்புரம்‌ — திருவெண்ணீற்றுமை 


ஆரணியைப்‌ பெருங்கருணை வடிவாளையுலகங்‌ களனைத்து மீன்ற 

காரணியைச்‌ சிற்பரையை வெற்பரையன்‌ புதல்விதனைக்‌ கடுக்கை யென்னுஞ்‌ 

தாரணியை யானனத்தர்‌ சிவலோகத்தியானரிடக்‌ தன்னில்‌ வாழும்‌ 

பூரணியை யெழிற்றிருவெண்ணிற்றுமையை யெப்போதும்‌ போற்றி வாழ்வாம்‌. 
கொட்டையூர்‌ சிவக்கொழுந்து தேசிகர்‌. 


40. திருவதிகை — திரிபுரசுந்தரி 


எம்பிரான்‌ முப்புரத்தைச்‌ சுடுஞான்று மாற்கணையா யெடுத்தகாலைத்‌ 
தம்பிரான்‌ வடிவதனிற்‌ சார்ந்தோங்குஞ்‌ சத்திமிகத்‌ தழலாய்ப்‌ பொங்கி 
நம்பிரான்‌ செயங்கொள்ள நாமேவிற்‌ மனுவெடுப்ப மெனவெடுத்து 
வம்பரா தியையழித்தத்‌ திரிபுரசுந்‌ தரிப்பதத்தை வணங்கி வாழ்வாம்‌. 


வாகீச நாவலர்‌ என்னும்‌ ஸ்ரீ அப்பாவைய்யர்‌. 
41. கோயில்‌ (தில்லை) சிவகாமியம்மை 


மன்றின்மணி விளக்கெனலா மருவுமுக நகைபோற்றி 
ஒன்றியமங்‌ கலநாணி னொளிபோற்றி யுலகும்பர்‌ 
சென்று தொழ வருள்சுரக்குஞ்‌ சிவகாமசுந்தரிதன்‌ 
நின்றதிரு நிலைபோற்றி நிலவுதிரு வடிபோற்றி. 
-ஸ்ரீஉமாபதி சிவாச்சாரியார்‌. 


42. திருபனசை- செளந்தரநாயகி 


சந்தமுறும்‌ மலையரையன்‌ தனையன்‌ ஆகிச்‌ 
சார்கயிலை மலைக்கிறைவன்‌ தேவி யாகிப்‌ 

பந்தமுறும்‌ உலகமெல்லாம்‌ அளித்தும்‌ தாழரப்‌ 
பருமுலைசேர்‌ குமரியெனப்‌ படைத்தாள்‌ ஆகிச்‌ 


3 A 
Ms क PETER = y 
Sl 22 ப்ப 


Ml 


COO 
CE 
De 


ஸ்ரீசரஸ்வதி, கூத்தனூர்‌ 


ல RT AE renee 


ன்‌ 


மாற்‌ 


AU 


ட்டு யப்‌, 


்‌ ‘i இடப "க 


ரு 
777 MLLER TT El 


ஸ்ரீதுர்க்கை, பட்டீஸ்வரம்‌. 


493 


சந்தமுறுங்‌ கவிப்புனைய ஞானப்‌ பாலைச்‌ 
சண்பையர்‌ கோன்‌ தனக்களித்த தனத்தாள்‌ ஆகிக்‌ 
கந்தமுறும்‌ பொழில்தாலை நகரின்‌ மேவும்‌ 
கருணைபொழி சுந்தரிதாள்‌ கருத்துள்‌ வைப்பாம்‌. 
=D). நாராயணமுதலியார்‌, 
கண்டி எல்லப்ப முதலியார்‌. 


43. மாயூரம்‌-அபயப்பிரதாம்பிகை 


பரவுபிற ரபயவர தம்புனைந்தும்‌ பாவனையாம்‌ படியால்‌ நாண 
வுரவுமிகு மவைமலர்க்கை யமைத்தமைத்த படியகில வுயிர்க்கு மாற்றிக்‌ 
கரவுதவிர்‌ தரவனைய வுபயமே திருப்பெயராய்க்‌ கதிர்ப்பப்‌ பூணூற்‌ 
றரவுமதி புனைவார்பா லமரஞ்சல்‌ நாயகிதா ளடைந்து வாழ்வாம்‌. 
-திரிசிரபுரம்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை. 


44. திருவுசாத்தானம்‌ (சூதவனபுராணம்‌) - பெரியநாயகியம்மை 


புரிய னாயகி லம்பா வருளெனிற்‌ புரக்குந்‌ 
துரிய னாயகின்‌ னந்தவிர்த்‌ தெமக்கருள்‌ சுரக்கும்‌ 
பிரிய னாயகி புனைபா னிடம்பிரி யாத 
பெரிய நாயகி திருவடிப்‌ பிரசமென்‌ மலரே. 
-சொக்கலிங்கச்‌ செட்டியார்‌. 


45. அம்யை - மரகதாம்பிகை 


திருவினை யுரத்திலணி கரியவன்‌ முதற்புடவி திகழ்தரு பொருட்‌ குழுவெலாங்‌ 
கருவினி லுயிர்த்தரிய கனியென நிலைத்தினிய கடவுளி னிடத்‌ தணைகுவாள்‌ 
மருவினை யெடுத்தமல ரணிதர நிரப்பிநிதம்‌ வழிபடு wars கருளினா 
லிருவினை யகற்றியருண்‌ மரகத மணிப்பெணுமை யிருபத மெமக்கொ ரரணே. 
-அரிகரமையரவார்கள்‌. 


46. திருக்கருப்பறியலூர்‌ — கோலவளைநாயகி 


உலகியற்றுஞ்‌ செயலாகி யுயிர்க்கரும பேதமுண குணர்வாயார்க்‌ 
நிலவுமுத்தி கொடுத்தருளு நேசமாய்ப்‌ பாசவிரு ணிருத்திநீக்‌ 
விலகுதிரு வருளுருவா யாதித்த புரேசனிடத்‌ திருக்கு மன்‌ 
அலகில்புக மானந்தக்‌ கோலவளை நரயகிதா ளகத்துள்‌ வைப்பாம்‌. 
-அம்பலவாணர்‌. 


47. திருஎருக்கத்தம்புலியூர்‌ - வீறாமுலையம்மை 


ஆறாரும்‌ வேணியான்‌ வலத்தி னாளை 
அகண்டபரி பூரணமாய்‌ நிறைந்து சாளை 
பேறாக உலகமெலாம்‌ தந்து ளாளைப்‌ 
பேசரிய மனவாக்குக்‌ கெட்டா தாளைக்‌ 


o> 


13 


திரிபுரசுந்தரி, திரில்‌: 


498 
57. திருமயிலை — கற்பகவல்லியம்மை 


முறுவ லரும்பி முகமலர்ந்தென்‌ பொல்லாக்‌ 
கறுவினையைக்‌ காய்த்துக்‌ கனியும்‌ — நறுவிய 
கற்பகத்தைச்‌ சேர்ந்திட்டேன்‌ காதலித்த பெற்றுகந்தேன்‌ 
அற்பகலு நீங்கேனி யான்‌. 
_மோசூர்‌ முனிசாமி முதலியார்‌. 


58. திரிமூர்த்தி மலை_-உமையம்மையார்‌ 


உலகமுழு வதுமுதவி யுங்சிறிதும்‌ தளராத வுகளக்‌ கொங்கை 

இலகுமழ கொழுகுமதி யின்வதன மெளவன்முகை யென்னு மூரல்‌ 

திலகநுத லறம்வளர்க்கும்‌ செங்கைதிரு வடித்துணையைத்‌ தினமும்‌ போற்றி 

பொலிபலசொல்‌ வரம்பூத்துப்‌ புன்மையெலா நீத்துமகிழ்‌ பொருந்த வாழ்வாம்‌. 
-வித்துவான்‌ அருணாசலக்‌ கவுண்டர்‌. 


59. திருவாலங்காடு - வண்டார்க்குழலியம்மை 


கரியமலர்த்‌ தடங்குவளைக்‌ கலகவாட்‌ கண்ட 
கடையதனா லைந்தொழிலுங்‌ களியுற்றீசன்‌ 
புரியவரு ணோக்கருளிப்‌ புரந்தராதி 
புணையுமணி மகுடநிரை பொழியுங்காந்தி 
பரிபுரச்‌ சீறடிப்பதுமச்‌ செய்ய தோட்டுப்‌ 
பஞ்சியொழுங்‌ கெனப்பரவப்‌ பணியகல்குந்‌ 
தெரிவரிய பரமாய வாலங்காட்டுச்‌ 
சேயிழைவண்‌ டரர்குழலைச்‌ சிந்தை செய்வாம்‌. 
-தியாகராஜ கவிராயர்‌. 


60. திருநெல்லிக்கா - மங்கலநாயகி 


எங்களனா யடியோமைக்‌ கடைக்கணித்தாள்‌ கென்றன்பி னிறைஞ்சு வோரைத்‌ 
திங்களனாகத்தினுட னணியுமையர்‌ திருவடிக்‌ கட்சேர்த்து நீள்பூ 

கங்களானா கன்னநடை கொண்டவம்மை யாமல்க கானமேய 

மங்களனா யகிதுணைத்தாண்‌ மரைமலரும்‌ பெருமைத்‌ தெம்மனத்‌ தடாகம்‌. 


61. திருநெல்வேலி - காந்திமதியம்மை 


விண்ணவரும்‌ மண்ணவரும்‌ விளங்குபெரு முனிவரரும்‌ 
நண்ணவருந்‌ திருப்பாதம்‌ நதிச்சடையார்‌ திருக்கரத்தால்‌ 
பண்ணவர்கள்‌ பரவிடவே பரிந்துதொடம்‌ பெறும்பாதம்‌ 
அண்ணலிடக்‌ கரந்திமதி அழகிய பொற்பாதமம்மா. 
அழகர்சாமி பிள்ளை. 


Sal 


ஆ Ne ச SE 
५ ஸு ட்‌ = 
if - 
` = AYN. > 
a 2 பி SG x 
்‌ ye = ஆர 
| Safe, lim 
EG Cn के ee: 
6 டு ரி | 
வ ae 7.7 we 
eT We 


501 


62. அவிநாசி - கருணாலயச்செல்வி 


மருங்கருணா லையவேணி வள்ளலாரிடத்திருந்தும்‌ வலப்‌ பாகத்தில்‌ 
ஒருங்கருணா லையத்தடனா றிருகருமமுயர்க்‌ தோங்க வுலகம்வாழ. 
நெருங்கருணா லையநேமி நிகழ்புகழ்சேர்புக்‌ கொளியூர்‌ நிலைசெய்ஞானப்‌ 
பெருங்கருணா லையச்செல்விப்‌ பேருடையாள்‌ சீறடியின்‌ பெருமை சார்வாம்‌. 


63. திருவிரிஞ்சி - மரகதவல்லியம்மை 


சுரபுரத்திறை யரியயன்றொமழும்‌ பரஞ்‌ FLD 
சிர புரத்திறை யருந்‌ துபாலு தவியதேனை 
யாபுரத்‌ துறையமர்ந்‌ திடுமயிலையார முதைக்‌ 
கரபுரத்துறை யிறைவியைக்‌ கருதுவேன்‌ கருத்தால்‌. 


-சைவ எல்லப்ப நாவலர்‌. 
64, அருணாசலம்‌ - உண்ணாமுலையம்மை 


காரொழுகுங்‌ குழலாளைக்‌ கருணைவழிம்‌ 
தொழுகுமிரு கடைக்கணாளை 
மூரலீள நிலலொழுகப்‌ புழுகொழுக 
வமகொழுகு முகத்தினாளை 
வாரொழுகுக்‌ தனத்தாளை வடிவொழுகித்‌ 
தெரியாத மருங்குலாளைச்‌ 
சீரொழுகும்‌ பதத்தாளை யருணையுண்ணா 
முலையாளைச்‌ சிந்தைசெய்வாம்‌. 


-சைவ எல்லப்ப நாவலர்‌. 


(குறிப்பு: இன்னும்‌ பல புராணங்களில்‌ அம்பிகையின்‌ துதிகள்‌ உள்ளன. இத்துதிகள்‌ முழுவதுமாக தனி நூலாக 
ஆதீனம்‌ பதிப்பாக வெளிவர சீர்வளர்சீர்‌ குரு மகாசன்னிதானம்‌ அவர்கள்‌ அருளாணையிட்டுள்ளார்கள்‌.) 


CAEN ENS 


502 


333. தேவி அப்ராக ௯௲மாஙண ஸ்தகோகரம்‌ 


ந மந்த்ரம்‌ நேர யந்த்ரம்‌ ததபி ௪ ௩ ஜானே ஸ்துதிமஹோ 
நா சாஹ்வானம்‌ த்யானம்‌ ததபிச ந ஜானே ஸ்துதிகதா! 
ந ஜாநே முத்ராஸ்தே தசபிச ந ஜானே விலபனம்‌ 
பரம்‌ ஜாநே மாத: தவத நுஸரணம்‌ க்லேசஹரணம்‌!! 1 


(பூஜையின்‌ அங்கங்களான ) மந்த்ரம்‌, யந்த்ரம்‌, துதி, அழைத்தல்‌, தியானம்‌, (உன்‌ பெருமையைக்‌ கறு? 
முத்திரைகள்‌ இவை பற்றிய ஒன்றும்‌ எனக்குத்‌ தெரியாது. தாயே, உன்னிடம்‌ முறையிட்டு அழுவது ஒன்றே எனக்குத்‌ 
தெரியும்‌. அதுவே எல்லாத்‌ துயரங்களையம்‌ போக்கிவிடும்‌. 


NCS ரக்ஞானேன த்ரவிண விரஹேணாலஸதையா 
NCS யாசக்யத்வாத்‌ தவ சரணயோர்‌ யா ச்யுதிரபூத்‌! 
துதேதத்‌ க்ஷந்தவ்யம்‌ ஜநநி ஸகலோகத்‌ தாரிணி சிவே 
குபுத்ரோ ஜாயேத க்வசிதபி குமாதா ந பவது! 2 


விதிவசத்தினாலும்‌, அறியாமையாலும்‌, ஏழ்மையினாலும்‌, சோம்பலினாலும்‌, ஆற்றாமையாலும்‌ உன்‌ திருவடியை 
தொழுவதிலிருந்து பிசகிவிட்டேன்‌. எல்லா உயிர்களையும்‌ கைதூக்கிவிடுகிற மங்களமே உருவான தாயே! இந்த என்‌ 
குற்றத்தை நீ பொறுத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. ஏனெனில்‌ குணமற்ற பிள்ளை இருக்கக்கூடும்‌. குழந்தையிடம்‌ 
அன்பில்லாத தாய்‌ ஒருபோதும்‌ இருக்கமுடியாது. 


ப்ருதிவ்யாம்‌ புத்ராஸ்தே ஜனனி ama: ஸந்தி ஸரளா 
பரம்‌ தேஷாம்‌ மத்யே விரளதரளோஸஹம்‌ தவ 60२1 
மதீயோஸயம்‌ தயாக: ஸமுசிதமிதம்‌ நோ தவ சிவே 
குபுத்ரோ ஜாயேத க்வசிதபி குமாதா ந பவதி! 8 


MGW! உலகில்‌ உனக்கு நிறைய பிள்ளைகள்‌ இருக்கின்றனர்‌. - அவர்களுள்‌ வெகுதூரத்தில்‌ உள்ள நானும்‌ உன்‌ 
மகனே. என்னைக்‌ கைவிட்டுவிடாமல்‌ காப்பாற்றுவாயாக. குணமற்ற பிள்ளை இருக்கக்கூடும்‌. அன்பில்லாத தாய்‌ 
ஒருபோதும்‌ இருக்க முடியாது. ட | 


ஜகன்மாதர்‌ மாதஸ்தவ ஸரணஸேவர ௩ ரசிதா 
௩ வா தத்தம்‌ தேவி த்ரவிணமபி பூயஸ்‌ கவ மயா! 
ததாபி த்வம்‌ ஸ்நேஹம்‌ மயி நிருபமம்‌ யத்‌ ப்ரகுருஷே 
குபுத்ரோ ஜாயேத க்வசிதபி குமாதா ந பவதி! 4 


உலகத்திற்கெல்லாம்‌ தாயான அம்மையே! உன்‌ திருவடிகளுக்கு நான்‌ பூசை செய்யவில்லை. என்னால்‌ ஒரு 
பொருளும்‌ கொடுக்கப்படவில்லை. அப்படியிருந்த போதிலும்‌ நீ என்னிடத்தில்‌ நிகரற்ற அன்பைக்‌ காட்டுகிறாய்‌. 
ஏனெனில்‌ குற்றமுள்ள பிள்ளை இருக்கக்கூடும்‌. அன்பற்ற தாய்‌ ஒருபோதும்‌ இருக்கமாட்டாள்‌. 


பரித்யக்தா தேவா விவித வித ஸேவாகுலதயா 
மயா பஞ்சாசீதேரதி கமபதநீதே து வயஸி/ 
இதாநீம்‌ சேன்மாத ரஸ்தவ யதி க்ருபா நாபி பவிதா 


நிராலம்போ லம்போ தர ஜனனீ கம்‌ யாமி சரணம்‌! 5 


Hi Om nana தேனீ எனது குற்றங்களைப்‌ பொறுத்து அ ர Co டே சுலோகம்‌ 'தேவீ எனது குற்றங்களைப்‌ பொறுத்து அருள்செய்யவேண்டு ழ்‌ 


க்‌ : 9868 என்பதாக அமைந்‌ ஸ்‌ லோகம்‌! a 
ஆதாரம்‌: “சக்தி பாமாலை” - இந்து தர்ம மன்றம்‌, சென்னை வெளியீடு. i ச்ட்‌ TD 


503 


குடும்பத்தைக்‌ காப்பதன்‌ பொருட்டு பற்பல வேலைகளில்‌ ஈடுபட்டு தெய்வ வழிபாட்டை விட்டுவிட்டேன்‌. (85 
வயதுக்கும்‌ மேலான) வயது முதிர்ந்த இந்த வேளையில்‌ தாயே உன்‌ கருணை எனக்குக்‌ கிடைக்காவிட்டால்‌ என்‌ 
செய்வேன்‌? விநாயகனைப்‌ பெற்ற தாயே! அநாதையான நான்‌ யாரைப்போய்‌ சரண்புகுவேன்‌? (உன்னைத்‌ தவிர வேறு 
யாருமில்லை என்பது கருத்து.) 


ச்வபாகோ ஜல்பாகேர பவதி மது பாகோயமகிரா 
நிராதங்கோ ரங்கோ விஹரதி சிரம்‌ கோடிகனகை:! 
தவாபர்ணே கர்ணே விசதி மநுவர்ணே பலமிதம்‌ 
ஜு: கோ ஜாநீதே ஜனனி ஜபநீயம்‌ ஜபவிதெளா! 


மனிதன்‌ கீழான தொழிலைச்‌ செய்பவனாயினும்‌, தேனினுமினிய வாக்குடையவனாக துயர்நீங்கி சபையில்‌ செல்வத்‌ 
துடன்‌ விளங்ககிறான்‌. அபர்ணையே! பதினைந்து எழுத்துக்கொண்ட உன்மந்திரம்‌ காதில்‌ விழுந்த உடனே, மேற்சொன்ன 
சிறப்பான பயனை அடைகிறான்‌. முறைப்படி உன்‌ பெயரை ஐபம்‌ செய்பவனுக்கு எதுதான்‌ கின “காது? 


சிதாபஸ்ம லேபா கரளமசனம்‌ திக்படதரோ 

ஜடாதாரீ கண்டே புஜக பதிஹாரீ பசுபதி:। 
கபாலீ பூதேசோ பஜதி ஐகதீசைகபதவிம்‌ 

பவானி த்வத்‌ பாணிக்‌ ரஹணப்ரீபாடீ பலமிதம்‌।! 


பவா! தாயே! மயானச்‌ சாம்பலை பூசியவரும்‌, ஆலகால விஷத்தைச்‌ சாப்பிட்டவரும்‌, திசைகளை ஆடையாக 
உடையவரும்‌, பாம்புகளைக்‌ கழுத்தில்‌ மாலையாகப்‌ போட்டுக்‌ கொண்டிருப்பவரும்‌, உயிர்களுக்குத்‌ தலைவரும்‌, 
கையில்மண்டையோட்டை வைத்திருப்பவரும்‌, பூதகணங்களுக்கத்‌ தலைவருமான பரமேச்வரர்‌, உன்னைக்‌ கைப்‌ 
பிடித்துத்‌ திருமணம்‌ செய்துகொண்ட பெருமையினால்‌ அல்லவோ உலகம்‌ முழுவதற்கும்‌ பிரபுவாயிருக்கும்‌ தன்மை 
அடைந்திருக்கிறார்‌? 


ந மோக்ஷஸ்யாஸகாங்க்ஷா பவவிபவ வாஞ்சாபி ௪ நமே 
5 விக்ஞானாபேக்ஷா FHS ஸுகேச்சாபி ந புன:। 

அதஸ்த்வாம்‌ ஸம்யாசே ஜனனி ஜனனம்‌ யாது மம வை 
ம்ருடானீ ருத்ராணீ சிவசிவ பவானீதி gL: 


சந்திரனுக்கு ஒப்பான முகமுடைய தாயே! முக்தியில்‌ ஆசையும்‌, பிறந்து உயர்ந்திருக்கும்‌ எண்ணமும்‌, அறிவும்‌. 
இன்பத்தில்‌ நாட்டமும்‌ என்னிடம்‌ இல்லை. ஆகையால்‌ சிவசிவ ம்ருடானி ருத்ராணி பவானி என்று ஜபிக்கும்‌ 
ஒருவருக்குப்‌ பிள்ளையாகப்‌ பிறக்கவேண்டுமென்றே உன்னை வேண்டுகிறேன்‌. 


நாராதி தாஸி விதிநா விவிதோ பசாரை: 
கிம்‌ ரூக்ஷசிந்தனபரைர்‌ ந க்ருதம்‌ வசோபி:! 
ச்யாமே த்வமேவ யதி கிஞ்சன மய்யனாதே 
தஸ்தே க்ருபாமுசிதமம்ப பரம்‌ தவைவா 


ச்யாமளே! மந்த்ர சாஸ்த்ரங்களில்‌ சொல்லப்பட்ட பலவகையான உபசாரங்களால்‌ முறைப்படி நான்‌ ஆராதிக்க 
வில்லை. அர்த்தம்‌ பொருந்திய சொற்களால்‌ உன்னைத்‌ துதிக்கவில்லை. தாயே! அநாதையான என்னிடம்‌ அருள்‌ புரிவது 
உனக்கே பொருத்தமானது. 


YUSMD மக்ந: ஸ்மரணம்‌ த்வதீயம்‌ 

கரோமி துர்கே கருணார்ணவேசி! 
நைதச்சட த்வம்‌ மம பாவயேதா 

௯ுதா த்ருஷார்த்தா ஜனனிம்‌ ஸ்மரந்தி!! 


504 


கருணைக்‌ கடலே! மங்கள ரூபியான துர்க்காதேவியே! மிகுந்த துயரங்களில்‌ ஆழ்ந்து உன்னை நினைக்கிறேன்‌. 
என்னுடைய இந்த எண்ணத்தைத்‌ தவறாக எண்ணாதே. ஏனென்றால்‌ பசியாலும்‌, தாகத்தாலும்‌ பீடிக்கப்பட்ட குழந்தைகள்‌ 
தாயையே நினைப்பார்கள்‌. 


ஜகதம்ப விசித்ரமத்ர கிம்‌ 
பரிபூர்ணா கருணாஸஸ்தி சேன்‌ மயி! 
ப அபராத பரம்‌ பராவ்ருதம்‌ 
ந ஹி மாதா ஸமுபெக்தே MHL 11 


உலகத்திற்கெல்லாம்‌ தாயே! என்னிடத்தில்‌ குறையாத கருணையை நீ காட்டுவது ஆச்சர்யமில்லை. ஏராளமான 
குற்றம்‌ செய்திருந்தாலும்‌, தாய்‌ மகனைக்‌ கைவிடுவதில்லை. 


மத்ஸம: பாதகோ நாஸ்தி பாபக்னீ த்வத்ஸமா ந ஹி! 
ஏவம்‌ ஞாத்வா மஹாதேவி யதா யோகயம்‌ ததா குரு! 12 


என்னைப்போல்‌ குற்றம்‌ செய்தவர்‌ யாருமில்லை. பாவத்தைப்‌ போக்கடிப்பதில்‌ உனக்கு நிகர்‌ யாருமில்லை. 
மஹாதேவியே! இவ்வாறு அறிந்து எதைச்‌ செய்யவேண்டுமோ அதைச்‌ செய்தருள்வாயாக! 


Thx EL SESS STORER 


aor 
oR w 4 "ரர்‌ [ஐ iwphaD geo 


छठ nob Wang ADMD ODE TWOP 


6 12 2 5 
| சாதத்‌ ௮0௦77 ஏரா TOO Wie LHI ' 


‘wus oon 709 व TTP 
Miroww08-s WGN peToG (96106७1फ6)७11040 छ 
LOI 2LOTDD VO ore 
. ७0०५४ EE ५० ३8 प्हे more 6 uo I 
ராமராம ov ors Fyooi99 soar DD 
SPTOITMMOIGIIDEG POMPE WE 
wpe (EO0OT'E'8T) 
yd TEI joOmn 81084 WonIPE 
‘OSL Owe ITSP 
‘DEOT 970७१ IoD HE 
goo ரஜ ஐர£றாரார1ம[ம ௫ 109 2 97७1७ 
wy? ரரழற2.2றரரரிரர VPG ௪॥ மரம PLT Lp 
Min sGyo1099 sos DD ௩௩ ௦2 ர PIC 
MIDI 7190 19179 7 छ QDS மல 2 HDI) 
109 ரமி MIM PGI ௫101௪ 1009%0"40% YY 


hE हुए बा की ६४७ ॥६6? உல 
reco rireo ய EH — Feo @ weal ப 


(யய nF 1 - 00௨29) 
qr swsud — GusiGG@ roeureG) ௫2 
qu Efe GuslS@ reumeG) ce 
° Siem MU nse) हुं 

EEA 


மாவா MP ‘2226 72/9177, 66/09/700७ dd 


EEE 


| 
! 


SARE 


ES 


அழ 215222 
SESE 


‘wow (gre 1091/09 r0(g ௮௦200 DEUS DE 
தே ரிம்‌ GOS 
hing tounge eshiicn Gucepne 
0०७४2) ஈயார்‌ ME) 
dures Yr une GiaiFiunjg Duceppe — 
oppure (sum மொழு 
யற்மலெட ர பானு்ட்ட யய ய பிவி மற 
Musas Qiassre TOUS (யக போற 
wid Genicsmmin ஈய நாக 


Stir hing® 

8002 . UPPED) வோ 2 யரா 
1005 ue 0७9॥10099)।6? “Ie யால 
0002 2016७५0) emudigs ‘Te எம்டி 
6667 nro SS uel இ IS Gor 
866T பழ ப மலய ‘2 பியா 
7687 WSS மலரா Ie “ஒ பம 
9667 JuTe[S® rw ‘wis oreo 
5661 ழே யாக்‌) ww 
7661 யாக்‌ FEIT sn (७७०)०७७/०५) 
58661 10७69 Grune “gus Gasks@roureD| FE 
368 10099 ea cuihyemuGimyte 
1667 மயம்‌ neginge ‘us எய்ம்‌ 
0661 ] 101 ஏவோள “வ ता॥७19706)7|0007 9 
6861 யயாஷ6 வம மழு 
8861 மயா சோயா ai DS 
4861: யம 1710999109%9 TUTTE 
9867 ய்யா Aero “gus 0७०७(6)७॥७%)|[8 
5861 . டியா Hague 

Loeuurele மீறு AE 
TO 10107 wEGw ie yung udiyore(® 


மள 
amare 
ட] 


உ 
சிவமயம்‌ 


28.8.2008 — வெள்ளிக்கிழமை 


காலை மணி 9,80 குருமூர்த்த அபிடேக ஆராதனைகள்‌. 
பகல்‌ மணி 12,00 மாகேசுர முசை 


மாலை மணி 6.00 திருமுறை விண்ணப்பம்‌ 


தேவார இசைமணி, திருமுறைத்‌ திலகம்‌ 

சிவத்திரு. ௬. சம்பந்த தேசிகர்‌, திருமுறைப்‌ பணியாளர்‌, 
அருள்மிகு மகாலிங்கசுவாமி திருக்கோயில்‌, 
திருவிடைமருதூர்‌ 


வரவேற்புரை 


| சீரமன்னு அம்பலவாணத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌, 
திருவாவடுதுறை ஆதீனம்‌. 


சிறப்பூ விருந்தினர்‌ உரையும்‌ குருழுசை மலர்‌ வெளியீடும்‌ 

விழாமலர்‌: ““மகா சிவசக்தி?” 
திரு.பா. கணயதி சுப்பிரமணியன்‌, £.C.4., அவர்கள்‌, 
ஆடிட்டர்‌, காரைக்கால்‌. 


நரல்‌ அறிமுகம்‌ - he நாலாசிரியர்‌. 


திரு. ஏஸ்‌. நாராயணசுவாமி, 14. M.A., M.Ed. ,Dip in Sanskrit. 
ஆராய்ச்சியாளர்‌, சிவாகமம்‌ மற்றும்‌ சிற்பத்‌ துறை 
திருவாவடுதுறை ஆதீனம்‌ சரசுவதி மகால்‌ 

நூல்‌ நிலைய ஆய்வு மையம்‌, திருவாவடுதுறை. 


முதற்படி பெற்று ஏற்புரை 
சிற்பக்கலைஞர்‌, திரு. எஸ்‌.எம்‌. கணயதி ஸ்தபதி அவர்கள்‌, 


ஸ்ரீஇராகவேந்திரா சிற்ப நிலையம்‌, 
திருவலஞ்சுழி, சுவாமிமலை. 


சொற்பொழிவு: 
“சிவ வழிபாடு” 
மெய்ஞ்ஞான வள்ளல்‌, சித்தாந்த வித்யாசாகரம்‌, சிவத்திரு. 
கு. வைத்தியநாதன்‌ அவர்கள்‌, இயக்குநர்‌, ஆதீனச்‌ 
சைவ சித்தாந்த நேர்முகப்‌ பயிற்சி மையம்‌, திருவிடைமருதூர்‌. 


செரற்யொழிவு: 

““சக்தி வழிபாடு?” 
ஆதீன மகாவித்துவான்‌ திரிசிரபுரம்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை 
அவர்கள்‌ நினைவுப்‌ பரிசில்‌ பெற்ற ஆதீனப்‌ புலவர்‌, சிவத்திரு. 
தா.ம. வெள்ளைவாரணம்‌ அவர்கள்‌, பொறையாறு. 


8.10 சொற்பொழிவு: ' 
| ““திருக்கோயில்களில்‌ சிவசக்தி திருவுருவங்கள்‌” 
முனைவர்‌. குடவாயில்‌ 

திரு. பாலசுப்பிரமணியன்‌, B.Sc., M.A., Ph.D அவர்கள்‌, 
மைக்ரோ படச்சுருள்‌ பிரிவு, சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையம்‌, 
தஞ்சாவூர்‌. 

குருமரபு வாழ்த்து 


சீர்வளர்சீர்‌ குரு மகா சன்னிதானம்‌ 
அவர்கள்‌ 
அருள்திரு நமசிவாயமூர்த்திகள்‌ இரவுப்‌ பூசை 
நிறைவில்‌ திருச்சன்னிதியில்‌ 

அலை உலகத்‌ திருமுறை இசைச்‌ சக்கரவர்த்தி, 

திருமுறைப்‌ பேரொளி, இசைப்பேரறிஞர்‌, கலைமாமணி 
தருமபுரம்‌ 
சிவத்திரு. ப. ௬வாமிநாதன்‌ 
அவர்களுக்கு அருள்திரு நமசிவாயமூர்த்திகளின்‌ 
ஆசிக்‌ கவசமாகப்‌ பட்டாடை போர்த்தியும்‌, பவித்திரம்‌, ' 
பொற்கிழி (ரூ.3000/-) மற்றும்‌ பாராட்டு இதழ்‌ 

வழங்கியும்‌ வாழ்த்தியருளுகின்றார்கள்‌. 


ae 
சிவமயம்‌. 
திருச்சிற்றம்பலம்‌ 


பங்குணி - திருவோணம்‌ குருபூசை விழாவில்‌ 
“மகா சிவசக்தி'' நூல்‌ வெளியீடு 


திருவாவடுதுறை ஆதீனம்‌ குருமுதல்வர்‌ அருள்திரு நமசிவாயமூர்த்திகள்‌ பேரருள்‌ துணைக்‌ கொண்டு 
தற்போது ஞானச்செங்கோல்‌ ஓச்சிவரும்‌ 23-ஆவது குரு மகாசன்னிதானம்‌ சீர்வளர்சீர்‌ சிவப்பிரகாச தேசிக 
பரமாச்சாரிய சுவாமிகள்‌ அவர்களின்‌ அருளாணையின்‌ வண்ணம்‌ இவ்‌ ஆதீனத்து இருபத்திரண்டாவது குரு 
மகாசன்னிதானமாக வீற்றிருந்தருளிய அருள்திரு அம்பலவாண தேசிக மூர்த்திகளின்‌ பங்குனித்‌ 
திருவோணம்‌ குருபூசை விழா பங்குனித்‌ திங்கள்‌ 14-ஆம்‌ நாள்‌ (மார்ச்‌ 28, வெள்ளிக்கிழமை) 
திருவாவடுதுறையில்‌ காலை நிகழ்வாக குருமூர்த்தத்தில்‌ சிறப்பு நன்னீராட்டு ஆராதனைகளும்‌, திருமடத்தில்‌ 
மாகேசுர பூசையும்‌ நடைபெற்றன. 

மாலை நிகழ்வாக எழில்மிகு வேணுவனலிங்க விலாச அரங்கில்‌ தருமபுரம்‌ ப. சுவாமிநாதன்‌ அவர்கள்‌ 
திருமுறை இன்னிசை நிகழ்த்தியும்‌, சீரமன்னு அம்பலவாணத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்கள்‌ வரவேற்புரை 
நிகழ்த்தியும்‌, காரைக்கால்‌ ஆடிட்டர்‌ திரு- கணபதி சுப்பிரமணியன்‌ அவர்கள்‌ “மகா சிவசக்தி” என்னும்‌ நூல்‌ 
வெளியீடு செய்து சிறப்புரை ஆற்றியும்‌, நூலாசிரியர்‌ திரு. எஸ்‌. நாராயணசுவாமி அவர்கள்‌ நூல்‌ அறிமுகம்‌ 
செய்தும்‌, சுவாமிமலை திரு. எஸ்‌. கணேச ஸ்தபதி அவர்கள்‌ நூலினைப்‌ பெற்று ஏற்புரை நல்கியும்‌, சிவத்திரு 
கு. வைத்தியநாதன்‌, தா.ம. வெள்ளைவாரணம்‌, குடவாயில்‌ பாலசுப்பிரமணியன்‌ ஆகியோர்‌ முறையே சிவ 
வழிபாடு, சக்தி வழிபாடு, திருக்கோயில்களில்‌ சிவசக்தி திருவுருவங்கள்‌ என்னும்‌ பொருள்‌ பற்றி சிந்தனை 
விரிவுரை ஆற்றியும்‌, புலவர்‌ சி. மகாலிங்கம்‌ அவர்கள்‌ மகிழ்வுரை நிகழ்த்தியும்‌ விழா இனிதே நடைபெற்றது. 

இரவுப்‌ பூசை நிறைவில்‌ அருள்திரு நமசிவாயமூர்த்திகள்‌ திருச்சந்நிதியில்‌ சீர்வளர்சீர்‌ குரு 
மகாசந்நிதானம்‌ அவர்கள்‌ தருமையாதீனப்‌ பண்ணிசைப்‌ புலவர்‌, திருமுறைத்‌ திலகம்‌, பண்ணிசை மணி, 
திருமுறை இசைக்கடல்‌, திருமுறைக்கொண்டல்‌, தேவார இசைமணி, இசை ஞானியார்‌, திருநாவுடைச்‌ 
செல்வர்‌, அருளிசை அண்ணல்‌, திருத்தொண்டர்‌ மாமணி, சங்கீத பூஷணம்‌, இசைப்‌ பேரறிஞர்‌, அகில உலகத்‌ 
திருமுறை இசைச்‌ சக்கரவர்த்தி, திருமுறைப்‌ பேரொளி, கலைமாமணி, தமிழக அரசுக்‌ கலைஞர்‌, தருமபுரம்‌ 
ப. சுவாமிநாதன்‌ அவர்களின்‌ திருமுறைத்‌ திருத்தொண்டினைப்‌ பாராட்டி அருள்திரு நமசிவாய மூர்த்திகள்‌ 
ஆசிக்‌ கவசமாகப்‌ பட்டாடையும்‌, பவித்திரமும்‌ அணிவித்தும்‌, பொற்கிழியும்‌ (ரூ.3000/-), பாராட்டிதழும்‌ 
வழங்கி வாழ்த்தியருளினார்கள்‌ 

இக்குருபூசை விழாவினில்‌ அநேக மெய்யன்பர்கள்‌ கலந்துகொண்டு குருவருளும்‌, சிந்தனை நல்‌ 
விருந்தும்‌ பெற்று மகிழ்ந்தார்கள்‌ 


த்‌ 
) ell CC GHC HCCC LE SSCS NAA AYA ४३.४७ YAY 


कक 
HID 


நாராய்‌ 


0110. 


SEELEY A 


